ஆர்க்கோபோடா - 1 || 

இதுக்காழி ) 


த.பா. நி . ( க.வெ. ) வரிசை எண் - 536 


ஆர்த்ரோபோடா- III 


( இரண்டாம் புத்தகம் ) 
அராக்னிடா 


IRR 


ஆசிரியர் 
ந . முத்துக்குமாரசாமி , எம்.ஏ., 
பேராசிரியர் , விலங்கியல் துறை 
தஞ் மருத்துவக் கல்லூரி , 

ஆர் . AS 


ஒருநாய் 


IS 


மும் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


D 


First Edition - December, 1973 


T.N.T.B.S. ( C.P. ) No. 536 


Tamil Nadu Text Book Society 


ARTHROPODA -- Vol. III ( Book II - ARACHNIDA ) 


N. MUTHUKUMARASWAMY 


Price Rs . 6-500 


Published by the Tamil Nadu Text Book 
Society under the Centrally Sponsored 
Scheme of Production of books and litera . 
ture in regional languages at the University 
level , of the Government of India in the 
Ministry of Education and Social Welfare 
( Department of Culture ) , New Delhi . 


Printed by 
GNANA PRINTERS , 
57 - A , Arcot Road , 
Madras - 600024 . 


பல 


அணிந்துரை 
திரு . இரா. நெடுஞ்செழியன் 

( தமிழககம் அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதின்மூன் 
றாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் ( P.U.C. ), 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற 

துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் 
தந்த ழைப்பு , தங்கள் சிறப்புத் 

துறைகளில் நூல்கள் 
எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி 
இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் 
மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . 
இவ்வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் 
பாடங்களை 

மாணவர்க்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் 
தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக் 
கழகம் ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் குறிப் 
பிட்டுச் சொல்ல வேண்டும் : 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான ஆர்த்ரோபோடா- III ( இரண்டாம் 
புத்தகம் ) அராக்னிடா 

என்ற 

தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனத்தின் 

வெளியீடாகும் . 
கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து இதுவரை 571 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் 
நூல் மைய அரசு கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மா நில 
மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின் 
கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை . ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம்கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


நூல் 


536 ஆவது 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


- 


1. அராக்னிடா 
அராக்னிடா 

வகுப்பின் வரலாறு 
இன்றைய கணுக்காலிகள் வகுப்பு 
அராக்னிடா அராக்னிடாவில் 

புற 
அமைப்பு கணுக்காலிகளின் தலைப் 
பகுதி அராக்னிடுகளின் உடற் கண் 
டங்கள் . 


- 


12 


2. அராக்னிடா - சில உறுப்பமைப்புகள் 

சுவாச உறுப்புகள் உட்சட்டகம் 
உணவுப் பாதை - காக்சல் சுரப்பிகள் . 


22 


3. அராக்னிடா - சில பொதுப் பழக்கங்கள் ... 

பழக்க வழக்கங்கள் - உணவுப் பழக்கம் 
தற்காப்புத் தகவமைப்புகள் 

காத 
லூடாட்டம் - கலவியிற் கூடுதல்- இனப் 
பெருக்க முறை - புவிப்பரவல் . 


- 


சுவாச 


4. அராக்னிடுகளின் பரிணாமம் , வகைபாடு ... 

புவியியல் சான்றுகள்- யூரிப்டிருடுகள் 
லிமுலஸ் - பேலியோஃபோனஸ் -- டிரை 
லோபைட்டுகள் 

உறுப்புகள் , 
வாயிருப்பிடத்தில் மாற்றங்கள் 

- அராக் 
னிட வரிசைகளுக்கிடையேயுள்ள 
தொடர்பு- வகைபடுத்தல் - அராக்னிடு 
களை அடையாளம் கண்டு கொள்ளுதல் - 
அராக்னிட வரிசைகளை அறிதல் . 


- 


V 


பக்கம் 
47 


5. வரிசை : சிஃப்போசுரா 

பொதுப் பண்புகள் - முன்னுடல் - இணை 
யுறுப்புகள் இடையுடல் 

கடை 
யுடல் - டெல்சன் 

வாழ்க்கை முறை 
வாழ்க்கை வரலாறு இன உறவு 
புவிப்பரவல் - வகைபாடு . 


- 


- 


6 . 


57 


வரிசை : ஸ்கார்ப்பியோனிடா ( தேள்கள் ) 

பொதுப் பண்புகள் முன்னுடல் 
பின்னுடல் - பொதுப் பழக்கவழக்கங்கள் 

உணவும் உண்ணும் முறைகளும் 
தேள்களின் விரோதிகள் - தேளின் நஞ்சு 

இணை கூடுதல் - கருவளர்ச்சி - தாய் 
சேய் உறவு - புவிப்பரவல் - வகைப்பாடு . 


83 


-- 


- 


7. வரிசை : பெடிப்பால்பி ( சாட்டைத் தேள்கள் ) 

பொதுப் பண்புகள் முன்னுடல் 
பின்னுடல் - தெலிஃபோனிடுகளின் பழக்க 
வழக்கங்கள் - உணவும் உண்ணுதலும் - 
ணை கூடுதலும் வாழ்க்கை வரலாறும் 
ஷிசோமிடுகளின் பழக்க வழக்கங்கள் 
அம்ளிபைகியின் பழக்க வழக்கங்கள் 
இனப்பெருக்கம் வகைபாடு . 


- 


- 


100 


... 


- 


- 


னுடல் 


8. வரிசை : அரானே 
பொதுப் பண்புகள் - முன்னுடல் பின் 
உணர் உறுப்புகள் 

மீட்டி 
ஒலிப்படுத்தும் உறுப்புகள் வாழ்க்கை 
முறைகள் - உணவும் உண்ணு முறையும் - 
சிலந்திகளின் விரோதிகள் இணைகூடு 
தல் - வாழ்க்கை வரலாறு - புவிப்பரவல் 
வகைபாடு . 


- 


... 


136 


9. வரிசை : பால்பிகிரேடி 

பொதுப் பண்புகள் - முன்னுடல் - வாய் 
அமைப்பு பின்னுடல் 

வாழ்க்கை 
முறை புவிப்பரவல் வகைபாடு . 


- 


vi 


பக்கம் 


142 


10. வரிசை : ரெசி நியுலே 

பொதுப் பண்புகள் -- முன்னுடல் - பின் 
னுடல் - இணையுறுப்புகள் - புவிப்பரவல் , 
வகைபாடு . 


150 


11. வரிசை : சோலிஃப்யுகே 

பொதுப் பண்புகள் - முன்னுடல் - பின் 
னுடல் - பழக்க வழக்கங்கள் உணவும் 
உண்ணுதலும் விரோதிகள் 
பெருக்கமும் வாழ்க்கை வரலாறும் 

- புவிப் 
பரவல் வகைபாடு . 


- 


இனப் 


... 


169 


12. வரிசை : கீலோநேத்தி 

பொதுப் பண்புகள் - முன்னுடல் - பின் 
னுடல்- தனிப்பண்புகள் - பழக்க வழக்கங் 
கள் உணவும் உண்ணும் முறையும் 
இணைகூடுதல் இனப்பெருக்கமும் 
வாழ்க்கை வரலாறும் - புவிப்பரவல் 
வகைபாடு . 


191 


- 


13. வரிசை : ஒப்பிலியோன்கள் 
பொதுப் பண்புகள் - முன்னுடல் - பின் 

உணவும் உண்ணும் முறையும் 
விரோதிகள் 

இணைகூடுதல் இனப் 
பெருக்கமும் வாழ்க்கை வரலாறும் - புவிப் 

வகைபாடு . 


னுடல் 


பரவல் 


- 


208 


14. வரிசை : அகாரினா 

பொதுப் பண்புகள் பழக்க வழக்கங் 
கள் - உணவும் உண்ணும் முறையும் - 

இனப்பெருக்கமும் வாழ்க்கை 
வரலாறும் வகைபாடு . 


எதிரிகள் 


233 


15. அழிந்து மறைந்த அராக்னிடுகள் 

கோப்யுரா - யூரிப்டிரிடா சின்சிஃப் 
போசுரா 

குஷ்ட் அராக்னே - ஆந்த்ர 
கோமார்டி ஹப்டோபோடா 
பேலாஞ்சியோடார்பி . 


vii 


பக்கம் 
245 


16. அராக்னிடா நஞ்சு 


.. 


17. அராக்னிடாவின் டெல்சன் 


... 


248 


250 


18. அராக்னிடுகளாகக் கருதப்பட்ட சில 
கணுக்காலிகள் 

பிக்னோகோனிடா - டார்டிகிரேடா 
பெண்டாஸ்ட்டோமிடா. 


-- 


மேற்கோள் நூற்பட்டியல் 


261 


கலைச்சொற்கள் 


262 


1. அராக்னிடா 


( Arachnida ) 


வகுப்பு : அராக்னிடாவின் வரலாறு 

வகைபாட்டியலின் தந்தை எனப்படும் லின்னேயஸ் 
செய்திருந்த வகைபாட்டில் இன்செக்டா ( Insecta ) என்னும் 
ஒரு பிரிவு இருந்தது . இப் பிரிவில் பலவகைப்பட்ட விலங்கு 
கள் வைக்கப்பட்டு இருந்தன . இன்றைய ஃபைலம் ஆர்த் 
ரோபோடா வில் ( கணுக்காலிகள் ) அடங்கியுள்ள விலங்குகளின் 
பெரும்பகுதியும் அன்றைய இன் செக்டாவில் சேர்க்கப்பட்டிருந் 

இப் பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த விலங்குகளை லமார்க் 
என்னும் பிரஞ்சு நாட்டு உயிரியல் அறிஞர் தனித்தனியே மூன்று 
வகுப்புகளாகப் ( Class ) பிரித்தார் . அவ் வகுப்புகளுக்கு ஹெக்சா 
போடா ( Hexapoda ) , கிரஸ்டேசியா ( Crustacea ) , அராக்னிடா 
( Arachnida ) எனப்பெயரிட்டார் . ஆதலால் அராக்னிடா என்னும் 
விலங்கு வகுப்பை முதன் முதலில் தோற்றுவித்தவர் லமார்க் 


தன . 


ஆவார் . 


. 


வகுப்பு , 

ஹெக்சாபோடாவில் ஆறுகால்களும் , இறக்கை 
களுமுள்ள விலங்குகள் சேர்க்கப்பட்டன . 

இறக்கைகளில்லா 
விலங்குகளை மற்ற இரண்டு வகுப்புகளிலும் உள்ளடக்கினார் . 
வகுப்பு கிரஸ்டேசியாவில் நண்டுகள் , இரால்கள் சிறு நீர்ப் 
பூச்சிகள் ஆகியவை சேர்க்கப்பட்டன . வகுப்பு அராக்னிடாவில் 
தேள்கள் , சிலந்திகள் , உண்ணிகள் , பூரான்கள் , மரவட்டைகள் 
தைசானுயூரா ( ஆறு கால்களுடைய இறக்கைகளற்ற பூச்சிகள் ) 
ஆகியவை சேர்க்கப்பட்டன . 


ஹெக்சாபோடா என்னும் பெயர் இன்று உலக வழக்கி 
லில்லை . வகுப்பு ஹெக்சாபோடாவை இன்று வகுப்பு இன் செக்டா 


2 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


என்றே அழைக்கிறோம் . அராக்னிடாவில் சேர்க்கப்பட்டிருந்த 
தைசானுயூரா இறக்கைகளற்ற முதிரா நிலை ( premitive ) அறுகா 
லிகள் ( இன் செக்டுகள் ) எனத் தெளிவாகத் தெரிந்த பின்னர் 
அது வகுப்பு அராக்னிடாவிலிருந்து எடுக்கப்பட்டு , வகுப்பு இன் 
செக்டாவுக்கு மாற்றப்பட்டது . பூரான் களும் மரவட்டைகளும் 
தனி அமைப்புப்பெற்றவை எனத் தெரிந்ததால் , அவை அராக் 
னிடாவிலிருந்து எடுக்கப்பட்டு மிரியாபோடா என்னும் தனி 
வகுப்பில் வைக்கப்பட்டன . 


இன்றைய ஆர்த்ரோபோடா 

ஃபைலம் ஆர்த்ரோபோடா (கணுக்காலிகள் ) கீழ்க்காணும் 
ஐந்து பெரும் வகுப்புகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 


1 . ஒனைக்கோஃபோரா 
2. கிரஸ்டேசியா 
3. மிரியாபோடா 
4. இன் செக்டா 
5. அராக்னிடா 


பெரிபேட்டஸ் ( Peripatus ) மற்றும் அதனைப்போன்ற வேறு 
சில ஆர்த்ரோபோடுகளும் முதிரா நிலை ஆர்த்ரோபோடுகளாகக் 
கருதப்படுகின்றன . 

அவை ஒனைக்கோஃபோரா வகுப்பில் 
வைக்கப்படுகின்றன . கிரஸ்டேசியா , இன் செக்டா , மிரியா 
போடா ஆகிய மூன்று வகுப்புகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர் 
புடைய ஒரு தொகுப்பாக அமைகின்றன . அராக்னிடுகள் மட்டும் 
மற்ற ஆர்த்ரோபோடுகளினின்றும் தனித்த பண்புகளுடைய ஒரு 
தொகுதியாக அமைந்துள்ளன . முன்னர் கூறிய மூன்று வகுப்பு 
களைச் சேர்ந்த விலங்குகளுக்கும் அராக்னிடுகளுக்குமிடையே 
காணப்படும் உறவு , அம் மூன்று வகுப்புகளுக்கிடையே காணப் 
படும் உறவைவிடக் குறைந்ததாகும் . 


வகுப்பு : அராக்னிடா 

அராக்னிடா எனப்படும் வகுப்பில் தேள்கள் , சிலந்திகள் , 
உண்ணிகள் போன்ற உயிரிகள் அடங்கியுள்ளன . இவ் வகுப்புக் 
கீழ்க்கண்ட வரிசைகளாக ( Order ) , வகைபாடு ( Classification ) 
செய்யப்பட்டுள்ளன . 


வகுப்பு : அராக்னிடா 
வரிசை 1. சிஃபோசுரா ( Xiphosura ) - அரசு நண்டுகள் . 

2. ஸ்கார்பியோனிடா ( Scorpionida ) - தேள்கள் . 


அராக்னிடா 


5 
. 


வரிசை : 

3. பெடிபால்பி ( Pedipalpi) - சாட்டைத் தேள்கள் . 
4 . பால்பிகிரேடா ( Palpigrada ) - வாலிலாச் 

சாட்டைத் தேள் . 
அரானே ( Araneae) - சிலந்திகள் . 
6. சோலிஃப்யுகே (Solifugae ) - புலிச் சிலந்திகள் . 
7. கீலோநேத்தி ( Chelonethi ) - போலித்தேள்கள் . 
8. ரெசி நியுலே ( Ricinulei ) 
9. ஒப்பிலியோன்கள் ( Opliones ) 
10. அகாரினா ( Acarina ) -உண்ணிகள் , நாவிகள் . 


மேலே கூறப்பட்டுள்ள பத்து வரிசைகள் தவிர , முற்காலத் 
தில் உலகில் வாழ்ந்து பின்னர் மறைந்துபோன சில கணுக் 
காலிகள் அராக்னிடுகளாகக் கருதப்படுகின்றன . அவை யூரிப் 
டெரிடா ( Eurypterida ) என்னும் தனி வரிசையாக வகைபாடு 
( Classification ) செய்யப்பட்டுள்ளன . 


அராக்னிடுகளின் புற அமைப்பு 
அராக்னிடுகளின் உடலை 

முன்னுடல் ( புரோசோமா - 
prosoma) , பின்னுடல் ( ஒப்பிஸ்த்தோசோமா - Opisthosoma ) 
என்னும் இரு உடற்பகுதிகளாகப் பிரிக்கமுடியும் . இது இவ் 
விலங்குகளின் புற அமைப்பின் சிறப்புப் பண்பாகும் . தலையும் 
( head ) , மார்புப்பகுதியும் ( thorax ) ஒன்றாக இணைந்ததால் தோன் 
றிய பகுதியே முன் உடலாகும் . இப் பகுதியைத் தலை மார்புப் 
பகுதி ( cephalothorax ) என்றும் , பின் உடல் பகுதியை வயிறு 
( abdomen ) என்றும் கூறுவது உண்டு . மற்றக் கணுக்காலிகளின் 
( Arthropods ) தலைமார்புப் பகுதியும் அராக்னிடாவின் முன் 
உடலும் வேறுபட்ட கட்டமைப்பு ( organization ) உடையவை . 
அதனால் அராக்னிடாவில் முன் உடலைத் தலைமார்பு எனக் 
கூறுதல் சரியல்ல . 


முன்உடல் : அராக்னிடுகளின் முன் உடல் ஆறு உடற் 
கண்டங்களால் ( body segments ) ஆகியது . இக் கண்டங்களின் 
டர்கத் (tergite ) தகடுகளில் சில ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு 
பெரிய மேற்பெருந்தகடாக ( carapace ) அமைந்துள்ளன . கண்கள் 
பெற்றுள்ள அராக்னிடுகளில் , அவை இப் பெருந்தகட்டின் மேல் 
அமைந்துள்ளன . ஒவ்வொரு முன்உடல் கண்டத்துடனும் ஒரு 
ஜோடி இணையுறுப்புகள் ( paired appendages) இணைந்துள்ளன . 
அகாரி வரிசையைச் சேர்ந்த எரியோஃபிடே ( Eriophidae ) என் 
னும் சிறப்பிழந்த (degenerate ) குடும்பத்தைச் சேர்ந்த மைட்டுகள் 
( mites ) இதற்கு விதிவிலக்கு . ஆறு ஜோடி முன்உடல் இணை 


4 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


யுறுப்புகளில் முதல் ஜோடி இணையுறுப்புகள் வாய்க்கு முன்னர் 
அமைந்துள்ளன ; இவற்றிற்குக் கெலிசெராக்கள் ( Chelicerac ) 
என்று பெயர் . மற்ற இணையுறுப்புகளில் ஒரு ஜோடி அல்லது 
அதற்கு மேற்பட்டவைகளில் அவற்றின் அடிப்பகுதியில் தாடை 
யடித்தகடுகள் ( gnathohases ) உள்ளன . இத் தகடுகள் உணவை 
நசுக்கிச் சிறுசிறுத் துண்டுகளாக வெட்டப் பயன்படுகின்றன . 

பின் உடல் : அனைத்து அராக்னிடுகளிலும் முன் உடல் 
கிட்டத்தட்ட ஒரேவகை அமைப்பைப் பெற்றுள்ளது . ஆனால் , 
பின் உடலும் அதனுடன் இணைந்துள்ள இணையுறுப்புகளும் பல 
வகைகளில் மாறுபட்டுக் காணப்படுகின்றன . பின் உடல் பன்னி 
ரண்டு உற்கண்டங்களால் ஆகியது . பின் உடலை ஒவ்வொன் 
றும் ஆறு கண்டங்களாலாகிய இரு உடற்பகுதிகள ாகப் பிரிப்பது 
உண்டு . அவற்றிற்கு முறையே இடை உடற்பகுதி ( mesosoma ), 
கடை உடற் பகுதி ( metasoma) என்று பெயர் . சில அராக்னிடு 
களில் பின் உடலின் கண்ட அமைப்பு ( segmented appearance ) 
நிறைவுயிரி நிலையிலும் நிலைத்துக் காணப்படுகிறது . ஆனால் , 
வேறுசில அராக்னிடுகளில் இப் பகுதியின் கண்ட அமைப்பு 
நிறைவுயிரி நிலையில் மறைந்துபோகிறது . 

இவ் வுடற் பகுதியுடன் இணையுறுப்புகள் இணைந் 
துள்ளன . சில , அராக்னிடுகளில் இப் பகுதி இணைவுறுப்புக 
ளற்றுக் காணப்படுகிறது . அனைத்து அராக்னிடுகளிலும் முதல் 
பின் உடல் கண்டத்தில் இனப்புழையும் ( genetal aperture) , 
கடைசி பின் உடல் கண்டத்தில் மலப்புழையும் ( anus ) காணப் 
படுகின்றன . 


| 


பல 


கணுக்காலிகளின் தலைப்பகுதி 


கணுக்காலிகளில் வாய் அமைந்துள்ள இடத்தையும் வாய்க்கு 
முன்னால் காணப்படும் உடற்கண்டங்களையும்பற்றி ரே லங்காஸ் 
டர் ( Ray Lankastar ) என்னும் விலங்கியல் அறிஞர் பல ஆய்வுகள் 
நடத்தியிருந்தார் . அவர் ஆய்வுகளிலிருந்து கணுக்காலிகளின் 
உடற்கட்டமைப்புப் பற்றிய பல விபரங்கள் தெளிவாக விளங்கு 


கின்றன . 


அன்னிலிடா ( Annelida ) போன்ற ஒரு முதிரா நிலை விலங்கி 
லிருந்து கணுக்காலிகள் பரிணமித்தபோது அம் மூதாதையரின் 
முன் பகுதியுடற்கண்டங்கள் தனித்த தலைப்பகுதி தோன்றுவதில் 
பங்குகொண்டன . ஆலிகோகீட்டாப் புழுக்களில் ( aligochacte 
worms ), புரோஸ்ட்டோமியம் ( prostomium ) என்னும் 
சிறிய வாய் முன்பகுதி மட்டுமே 

ஆனால் , தலைப் 


யுள்ளது . 


அராக்னிடா 

5 
பகுதி தோன்றிப் பரிணமித்தபோது வாயின் இருப்பிடம் பின் 
னோக்கி நகர்ந்தது ; அதனால் பல உடற்கண்டங்கள் வாய்முன் 
கண்டங்களாக அமைந்தன . 

இத்தகைய முன் முனைக் கண் 
டங்கள் இணைந்து தான் தலைப்பகுதி சிறப்பான கட்டமைப்புப் 
பெற்றது . வாய்க்கு முன்னால் அமைந்துள்ள இக் கண்டங்களுக் 
குப் புரோஸ்த்தோமியர்கள் ( prosthomere ) முன்முனைக் கண்டங் 
கள் என்று பெயர் . 
ஓனைக்கோஃபோராவிலும் மிரியாபோடாவிலும் 

ஒரே 
புரோஸ்த்தோமியர் தான் உண்டு ; இவற்றின் தாடைகள் அல்லது 
மாண்டிபுலார்த் தாடைகள் இரண்டாம் உடற்கண்டத்துடன் 
இணைந்துள்ளன . அராக்னிடாவில் 

இரண்டு புரோஸ்த்தோ 
மியர்கள் உள்ளன ; இவற்றின் தாடைகள் மூன்றாவது உடற் 
கண்டத்துடன் இணைந்துள்ளன . கிரஸ்ட்டேசியா , இன்செக்டா 
ஆகிய இரண்டு வகுப்புக் கணுக்காலிகளிலும் மூன்று புரோஸ்த் 
தோமியர்கள் உள்ளன ; இவற்றின் தாடைகள் 

நான் காம் 
உடற்கண்டத் துடன் இணைந்துள்ளன . ஆதலால் கணுக்காலி 
களைக் கீழ்க்கண்டவாறு வகைப்படுத்தலாம் . 


1. ஒனைக்கோஃபோரா , மிரியாபோடா 

ஒற்றைப்புரோஸ்த்தோமிய நிலை 

இரண்டாம் கண்டத் தாடைகள் 
2. அராக்னிடா 

இரண்டு புரோஸ்த்தோமிய நிலை 

மூன்றாம் கண்டத் தாடைகள் 
3 . கிரஸ்டேசியா இன் செக்டா 

மூன்று புரோஸ்த்தோமிய நிலை 

நான்காம் கண்டத் தா டைகள் 
அராக்னிடுகளின் இரண்டு புரோஸ்த்தோமிய நிலையை 
நிறைவுயிரி நிலையில்தான் காணமுடியும் . பெடிப்பால்புகளின் 
தாடையடிப் பகுதி கருவளர்ச்சியின்போது வாய்க்கு முன் 
பக்கத்தில் காணப்படவில்லை . அராக்னிடுகளின் உண்ணுமுறுப் 
புகளை மூன்றாவது கண்டத்தைச் சேர்ந்தவை 

எனக் 

கணக் 
கிடுவதற்காக , ரோஸ்ட்ரல் ( rostral ) கண்டம் என்னும் இரண் 
டாவது முதிரா நிலைக் கண்டத்தைக் கணக்கில் எடுத்துக் 
கொள்ளா தபோது இதன் முக்கியத்துவம் விளங்குகிறது . இன் 
செக்டுகளின் ஆன் டென்னாக்களும் கிரஸ்ட்டேசியன்களின் 
இரண்டாம் ஆன் டென்னாக்களும் இந்த ரோஸ்ட்ரல் கண்டத்தின் 
இணையுறுப்புகளே , நிறைவுயிரி நிலையில் அராக்னிடுகளில் இக் 
கண்டம் சுவடுகளற்று மறைந்து போகிறது . ஆனால் , அராக்னிடு 


6 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


களின் வளர்கருவில் இக் கண்டம் காணப்படுகிறது என்பதற்கு 
ஆதாரமுண்டு . இக் கண்டத்தையும் சேர்த்துக் கணக்கிட்டால் 
அராக்னிடாவின் முன்னுடற் பகுதியில் ஒன்பது கண்டங்களும் 
முழு உட லில் இருபத்தியொரு கண்டங்களும் உள்ளன . இதனைக் 
கொண்டு பார்க்கும்போது அராக்னிடா கிரஸ்டேசியாவுடனும் 
இன்செக்டாவுடனும் நெருங்கிய தொடர்புடையது போலத் 
தோன்றுகிறது . ஏனெனில் 

பின்னர் கூறப்பட்ட இரண்டு 
வகுப்புகளின் விலங்குகளிலும் இருபத்தியொரு உடற்கண்டங்கள் 
உள்ளன . இந்த முறைப்படிப் பார்க்கும்போது லங்காஸ்டர் 
குறிப்பிட்டுள்ள மூன்று பிரிவுகளும் நிறைவுயிரி உடற்கட்ட 
மைப்பின் அடிப்படையில் எழுந்தவை எனத் தெரிகிறது . 
அராக்னிடுகளின் உடற் கண்டங்கள் 

முன்னுடல் பகுதி ( புரோசோமா) : அராக்னிடுகளின் உடற் 
கண்டங்களை முன் முனையிலிருந்து பின் முனைவரை வரிசையாக 
ஆராய்ந்து நோக்கினால் அவ் விலங்குகளின் உடற்கட்டமைப் 
பைப் பற்றி முழுமையாக அறியமுடியும் . முதல் உடற்கண்டம் 
அன்னலிடா மூதாதையரின் வாய்முன்பகுதிக்கு ஒப்பாகும் . 
இன்றைய அராக்னிடுகளில் இக் கண்டம் தனித்த கண்டமாக 
வளர்கரு நிலையில் மட்டுமே காணப்படுகிறது . இக் கண்டத் 
தைச் சேர்ந்த உடற்குழிப்பைகளும் ( coelomic sac ) , நரம்புத் 
திரட்சிகளும் வளர்கரு நிலையில் மட்டுமே காணப்படுகின்றன . 
முன் நடுக்கண்கள் ( medium anterior eyes ) இக் கண்டத்தின் 
இணையுறுப்புகளாகக் கருதப்படுகின்றன . இரண்டாம் கண்டத் 
திற்கு ரோஸ்ட்ரல் கண்டம் என்று பெயர் . 

இன்செக்டு 
களிலும் கிரஸ்ட்டேசியன்களிலும் இதற்கு ஒப்பான கண்டத் 
துடன் ஆன்டென்னாக்கள் இணைந்துள்ளன . ஆன் டென்னாக்க 
ளின்மை அராக்னிடுகளின் தலையாய பண்பாகும் . இக் கண்டம் 
அராக்னிடுகளின் நிறைவுயிரி நிலையில் மறைந்து போகிறது . 
டுரோகாசா ( Trochosa ) என்னும் சிலந்தியின் வளர்கருவில் 
ஜவாரோவ்ஸ்கி ( 1891 ) என்னும் அறிஞர் இக் கண்டத்தின் 
இணையுறுப்புகளைக் கண்டறிந்து கூறியுள்ளார் . 

ஒரு ஜோடி கெலிசெராக்கள் வாய்க்கு முன்னால் அமைந்துள் 
ளன ; இவை மூன்றாவது கண்டத்துடன் இணைந்துள்ளன . 
சோலிஃப்யுகே ( Solifugae ) போன்ற அராக்னிடுகளில் கெலி 
செராக்கள் ( Chelicera) பெரியவையாக உள்ளன . ஆனால் , தேள் 
போன்றவைகளில் இவை சிறியனவாகக் காணப்படுகின்றன . 
பொதுவாக இந்த இணையுறுப்புகள் கிடுக்கி நுனிகள் ( chelate) 
பெற்றுள்ளன . அதனால் இவை பற்றுறுப்பாகச் செயல்படுகின் 


( 
அராக்னிடா 

7 
றன . ஆனால் , சிலந்தி போன்ற அராக்னிடுகளில் இவை கிடுக்கி 
களற்றுக் காணப்படுகின்றன. 

நான்காவது கண்டம் , முதல் வாய் பின் கண்டமாகும் . இத 
னுடன் இணைந்துள்ள இணையுறுப்புகளின் அடிப்பகுதி தாடை 
யடித்தகடாக அமைந்து 

தாடைகளாகச் 

செயல்படுகின்றன . 
இக் கண்டத்து இணையுறுப்புகளுக்குப் பெடிப்பால்பிகள் 
(pedipalps ) என்று பெயர் . சிலந்திகளில் இவை நீளமாகத் தொடு 
உணர்ச்சி ( tactile ) உறுப்புகள் போலவும் நடக்கும் கால்கள் 
போலவும் அமைந்துள்ளன . தேள்கள் , பெடிப்பால்புகள் , 
கீலோநேத்தி போன்றவற்றில் இவை மிகப் பெரியதாகவும் 
கிடுக்கி நுனியுடனும் காணப்படுகின்றன - ஆண் சிலந்திகளில் 
இந்த இணையுறுப்புகள் துணைப்புணர் உறுப்பாகச் ( accessory 
copulatory organ ) செயல்படுகின்றன . சோலிஃப்யுகேக்களில் 
ஒவ்வொரு பெடிப்பால்பின் நுனியிலும் ஓர் ஒட்டுறுப்பு உள்ளது . 

கெலிசெராக்கள் அல்லது பெடிப்பால்புகள் அராக்னிடு 
களில் மிகச் சிறப்பாக வளர்ச்சியடைந்து செம்மையாகச் செயல் 
23456789 

15 16 17 18 19 
A 
B 

E 
படம் 1 . 
ஓர் அராக்னிடின் உடற்கண்டங்கள் . 
1-19 . நிறைவுயிரி உடற்கண்டங்கள் ; 1 முதல் 6 வரை முன்னுடல் 
7. இடுப்புக்கண்டம் ; 8 முதல் 19 வரை பின் னுடல் . A. கெலிசெரா ; 
8. பெடிப்பால்பு ; C , D , E , F. கால்கள் ; G. புறப் பாலுறுப்பு ; H. பெக்டின் ; 

1. நூற்குமமைப்பு : J. கெலிசொ முன் கண்டம் ( வளர்கருவில் காணப்படும் ) . 
மட்டுமே ஒரு குறிப்பிட்ட அராக்னிட வரிசையில் சிறப்புற்று 


9 10 112|g14 15 16 17 18 19 


E 


G 


8 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


விளங்குகின்றன . ஒன்று பெரியதாக வளர்ந்திருந்தால் மற்றது 
சிறுத்து , செயல் திறமிழந்து , குறைவுபட்டுக் காணப்படுகிறது . 
இவ் விரண்டு ஜோடி இணையுறுப்புகளும் ஒருசேர ஓர் அராக்னிட 
வகையில் சிறப்புற்றுக் காணப்படுவதில்லை . 


ஐந்தாவது , ஆறாவது , ஏழாவது , எட்டாவது உடற் 
கண்டங்களுடன் நான்கு ஜோடிக்கால்கள் இணைந்துள்ளன . 
தேள்களிலும் , சிலந்திகளிலும் எல்லாக் கால்களும் ஒரே மாதிரி 
யாக வுள்ளன . பெடிப்பால்பிகள் , சோலிஃப்யூகேக்கள் , சில 
அகாரிகளில் முதல் ஜோடிக்கால்கள் கால்களாகச் 

செயல் 
படாமல் முன்னோக்கி நீட்டப்பட்டுத் தொடு உணர் உறுப்பு 
களாகச் செயல்படுகின்றன . 

மற்ற அராக்னிடுகளில் முன் 
இரண்டு ஜோடிக் கால்களும் , பின் இரண்டு ஜோடிக்கால்களும் 
வேறு வேறு திசைகளில் நீட்டிக்கொண்டுள்ளன . மேலும் , 
இவற்றின் கால்களிலுள்ள டார்சல் கணுக்கள் ஒரே எண் 
ணிக்கையில் இல்லை . தாடையடித் தகடுகளைப் பெற்றுள்ள 
கால்களின் எண்ணிக்கையும் வரிசைக்கு வரிசை மாறுபடுகிறது . 
லிமுலசிலும் பல ஒப்பிலியோன் களிலும் அனைத்துக் கால்களின் 
காக்சாக்களும் உணவை அரைப்பதற்கு உதவுகின்றன . சிலந்தி 
களுடைய பெடிப்பால்புகளின் காக்சாக்களின் அடிப்பகுதிக்கு 
மாக்சில்லாக்கள் ( தாடைகள் ) என்று பெயர் . 

இப் பகுதிகள் 
மட்டுமே உண்ணும் பணியில் ஈடுபடுகின்றன . மற்றக் கால்கள் 
உண்ணுதலில் பங்குகொள்வதில்லை . 

ஒன்பதாவது உடற்கண்டம் பலவகைகளில் மாறுபட்டுக் 
காணப்படுகிறது . இக் கண்டம் லிமுலசின் உடலில் வாயின் 
பின் விளிம்பாக அமைந்திருக்கிறது . இதனுடன் கைலேரியா 
(chilaria) என்னும் உறுப்பு இணைந்திருக்கிறது . யூரிப்டிருடுகளில் 
இவ் வுறுப்புகள் ஒரு கீழ்ப்பக்கத் தகடாக மாறியுள்ளன . தேள் 
களிலும் வேறு சில அராக்னிடுகளிலும் முன் னுடலும் பின்னுட 
லும் உடலின் குறுக்களவு முழுமைக்கும் இணைந்துள்ளன . 
தகைய அராக்னிடுகளில் இந்த ஒன்பதாம் கண்டம் நிறை 
வுயிரிகளில் காணப்படுவது இல்லை . தேளின் வளர்கருவில் 
இக் கண்டம் சிறிது காலத்திற்குத் தற்காலிகமாகக் காணப்படு 
கிறது ( படம் 2.) . 


பால்பி 


சிலந்திகள் , ரெசி நியுலைகள் , பெடிப்பால்பிகள் , 
கிரேடிகள் ஆகிய அராக்னிடுகளில் இக் கண்டம் உடலின் இரு 
பகுதிகளையும் இணைக்கும் இடுப்பாக ( pedicel ) அமைந்துள்ளது . 
இனப்பெருக்கப் புழைக்கு முன்னால் அமைந்திருப்பதால் இக் 


9 


அராக்னிடா 


கண்டத்திற்கு இனப்பெருக்க முன் கண்டம் என்று பெயர் . 
இக் கண்டத்தின் டர்கத்தகடும் ஸ்டர்னத்தகடும் மிகக் குறைவு 
பட்ட நிலையில் சில சிலந்திகளின் இடுப்புப் பகுதியில் காணப்படு 


10 ° OF 


5 
6 
7 
8 
9 . 


.. 


!! . 
12 
13 


15 . 
16 . 
17 . 
18 . 


HRI 
( h ) 


20 


A 


B 


C 


D 


படம் 2 . 
சில அராகனிடுகளின் கண்ட அமைப்பு . 
உடற்பகுதிகள் தெளிவாகப் பிரிபடும் போது அவற்றின் கண்ட அமைப்புத் 
தோற்றம் மறைவதைக் காண்க . A. தேள் ; B. தெலிபோனிடு ; C. யுரோ 
பைகி ; D. சோலி.ஃப்யுகே . 1-19 உடற்கண்டங்கள் ; 20. டெல்சன் . 


கின்றன . இத் தகடுகள் முறையே லோரம் (lorum ) என்னும் 
தகடாகவும் ப்ள கூலா ( placula ) என்னும் தகடாகவும் அமைந் 
துள்ளன . 


அராக்னிடாவின் உடலை முன்னுடல் , பின்னுடல் என்னும் 
இரு பகுதிகளாகப் பிரிக்கப்படும்போது இக் கண்டம் கடைசி 
முன்னுடல் கண்டமாகக் கருதப்படுகிறது . ஆனால் , இவ் விலங்கு 
களின் உடலைத் தலைமார்புப்பகுதி ( cephalothorax ) என்றும் 
வயிற்றுப் பகுதி ( abdomen ) என்றும் பிரிக்கப்படும்போது இக் 
கண்டம் முதல் வயிற்றுக் கண்டமாகக் கருதப்படுகிறது . 


10 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


பின்னுடல் பகுதி ( ஒப்பிஸ்த்தோசோமா ) : எஞ்சியுள்ள 
பன்னிரண்டு உடற்கண்டங்களும் இணைந்து ஒப்பிஸ்த்தோ 
சோமா உண்டாகிறது . 
உண்டாகிறது . யூரிப்டிரிடுகளிலும் 

யூரிப்டிரிடுகளிலும் தேள் களிலும் இப் 
பகுதி முதல் ஆறு கண்டங்களாலாகிய இடையுடல் பகுதி 
( மீசோசோமா ) , கடைசி ஆறு கண்டங்களாலாகிய கடையுடல் 
பகுதி ( மெட்டாசோமா ) என்னும் இரண்டு தனிப்பட்டுத் 
தெரியும் பகுதிகளாக உள்ளன . கீலோநேத்தி , சோலிஃப்யூகே 
ஆகிய இரு வரிசைகளில் பின்னுடல் கண்டங்களனைத்தும் 
ஒன்றுபோலவே காணப்படுகின்றன . சிலந்திகளிலும் மைட்டு 
களிலும் இப் பகுதியிலுள்ள கண்ட இடைக் குறிகள் மறைந்து 
விட்டதால் கண்ட அமைப்பு நிலை அழிந்து போயுள்ளது . 

பத்தாவது கண்டம் பின்னுடல் பகுதியின் முதற்கண்ட 
மாகும் . இனப்பெருக்கப் புழை இக் கண்டத்தின் கீழ்ப் பக்கத் 
திலுள்ளது . இக் கண்டத்தின் இணையுறுப்புகள் பலவகை 
களில் மாறுபட்டு இனப்புழை மூடியாக ( genital operculum ) 
அமைந்துள்ளன . 


பதினொன்றாவது கண்டம் தேள்களில் மட்டும் வழக்கத்திற்கு 
மாறாகக் காணப்படுகிறது ; இக் கண்டத்துடன் பெக்டின் ( pectin ) 
என்னும் சீப்புப் போன்ற உணர் உறுப்புகள் இணைந்துள்ளன . 
இவ் வுறுப்புகளின் அமைப்பு லிமுலசின் செவுள் புத்தகங்களின் 
( gill books ) அமைப்பைப் போல வுள்ளது . லிமுலசின் முதல் 
ஜோடிச் செவுள் புத்தகங்கள் இந்தக் கண்டத்தைச் சேர்ந்தவை 
யாகும் , இவ் விரண்டு வரிசைகள் தவிர மற்ற அராக்னிடு 
களில் இக் கண்டத்திற்கு இணையுறுப்புகள் இல்லை . 


பன்னிரண்டாவது உடற்கண்டம் தொடங்கி பதினைந்தாவது 
உடற்கண்டம் வரையிலுள்ள கண்டங்கள் லிமுலசில் 2 ஆவது , 
3 ஆவது , 4 ஆவது , 5 ஆவது ஜோடிச் செவுள் புத்தகங்களைத் 
தாங்கியுள்ளன . இக் கண்டங்கள் தேள்களில் நான்கு ஜோடிப் 
புத்தக நுரையீரல்களைப் ( book lungs) பெற்றுள்ளன . சிலந்தி 
களின் நூற்குமமைப்புகள் ( Spinerets) 4 ஆவது , 5 ஆவது பின்னு 
டல் கண்டங்களைச் சேர்ந்த அமைப்புகளே யாகும் . மூன்றாவது 
பின்னுடல் ( படம் 3 , 4. ) கண்டத்தின் ஸ்டர்னத்தகடு (Sternite ) 
பின்னோக்கி நீண்டிருப்பதால் இந் நூற்சுரப்பிகள் 

உடலின் 
பின் முனைக்கு அருகில் காணப்படுகின்றன . 

பதினாறாவது முதல் இருபத்தியொன்றாவது உடற்கண்டம் 
வரையிலுள்ள ஆறு பின்னுடல் கண்டங்கள் ஒருசில அராக்னிடா 
வரிசைகளில் மட்டுமே தனித்தனியாகக் காணப்படுகின்றன . 


அராக்னிடா 


11 


யூரிப்டிருடுகளிலும் , தேள் களிலும் உடற்கண்டங்களின் 

முழு 
எண்ணிக்கையைக் காணமுடிகிறது . மற்ற அராக்னிடுகளில் 
ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட கண்டங்களோ வெளிப் 
படையாகத் தெரியவில்பை . 


2 


3 


5 


2 


Lolesome 


3 


-5 


-7 


படம் 3 . 
தேளின் வளர்கரு . 
1. தலைமடல் ; 2. லேப்ரம் ( மேலு 
தடு ) ; 3. கெலிசெரா 4. பெடிப் 
பால்பு ; 5. முதல்கால் ; 6. முதல் 
பின் னுடல் இணையுறுப்பு ; 7. கடை 
சிப் பின்னுடல் இணையுறுப்பு . 


படம் 4. தேளின் வளர்கரு 
படுக்கை வெட்டுத் தோற்றம் 

1. கெலிசெரா முன் கண்டம் ; 
2. காக்சல் சுரப்பு ; 3. இனப் 
பெருக்க முன் கண்டம் 4. இனப் 
பெருக்க நாளம் ; 5. பெகடின் 
கண்டம் . 


சில அராக்னிடுகளில் , கடைசிகண்டமாகிய , இருபத்தி 
யொன்றாவது கண்டத்துடன் டெல்சன் ( te ] son ) என்னும் ஒரு 
பின் நீட்சம் இணைந்துள்ளது . இது லிமுலசில் நீண்ட கூர் 
முள்ளாகவும் , தேளில் நச்சுக்கொடுக்காகவும் , பெடிப்பால் பியில் 
மெல்லிய நீண்ட வாலாகவும் , பால்பிகிரேடியில் பல கணுக் 
களுள்ள கசையிழை (flagellum ) போலவும் அமைந்துள்ளது . 


12 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


அராக்னிடுகளின் உடற்கண்ட அமைப்பைக் கீழ்க்கண்ட 
வாறு தொகுத்துக் கூறலாம் . 


உடற் பகுதி 


கண்ட 
எண்ணிக்கை 


புற உறுப்புகள் 


முன்னுடல் உடற்கண்டம் 1 

வாய் முன்கண்டம் 
( புரோசோமா ) 

முன் நடுக்கண்கள் 
உடற்கண்டம் 2 ரோஸ்ட்ரல் கண்டம் 

நிறைவுயிரிகளில் மறைந்து 

போகிறது . 
உடற்கண்டம் 3 கெலிசெராக்கள் 
உடற்கண்டம் 4 பெடிப்பால் புகள் 
உடற்கண்டம் 5 

முதல் ஜோடிக்கால்கள் 
உடற்கண்டம் 6 இரண்டாம் ஜோடிக் கால்கள் 
உடற்கண்டம் 7 மூன்றாம் ஜோடிக்கால்கள் 
உடற்கண்டம் 8 நான்காம் ஜோடிக்கால்கள் 
உடற்கண்டம் 9 கைலேரியா , மெட்டா 

சோமத்தகடு , இடுப்பு -சில 
அராக்னிடுகளில் 

மறைந்து போகிறது . 
இடையுடல் உடற்கண்டம் 10 ) இனப்புழை மூடி 
(மீசோசோமா ) 

உடற்கண்டம் 11 செவுள் 1 , பெக்டின் 
உடற்கண்டம் 12 செவுள் 11 , புத்தக 

நுரையீரல் | 
உடற்கண்டம் 13 / செவுள் III , புத்தக 

நுரையீரல் 11 , 

நூற்கும் அமைப்பு 
உடற்கண்டம் 14 | செவுள் IV , புத்தக 

நுரையீரல் III , 

நூற்கும் அமைப்பு II 
உடற்கண்டம் 15 செவுள் V , புத்தக 

நுரையீரல் IV 
கடையுடல் உடற்கண்டங் 
( மெட்டா 

கள் 16.21 

இணையுறுப்புகள் இல்லை 
சோமா ) 
டெல்சன் 

நீள்முள் நச்சுக்கொடுக்கு 
(பின் நீட்சம் ) 

வால் , கசையிழை 


2. அராக்னிடா -சில உறுப்பமைப்புகள் 


சுவாச உறுப்புகள் 

அராக்விடுகளின் சுவாச உறுப்புகள் {respiratory organs )) 
அமைப்பாலும் , இணைந்துள்ள இடத்தாலும் பலவகைப்பட்டுள் 
என , அராக்னிடு வரிசைகளுக்கிடையே காணப்படும் முக்கிய 
மான வேறுபாடுகளுக்குக் காரணம் அவற்றின் சுவாச முறைகள் 
லும் சுவாச உறுப்புகளிலும் காணப்படும் வேறுபாடுகளே 
யாகும் . 


2 


6 


3 


5 


படம் 5. லிமுலஸ் - பின்னுடலின் நெடுக்கு வெட்டுத் தோற்றம் . 
1. இரத்தக்குழாய்கள் , 2. செவுள்தகைகள் ; 3. செவுள் மூடித் தசைகள் ; 

4. செவுள் முடி ; 5. செவுள் புத்தகங்கள் : 6. டெல்சன் . 


லிமுலஸ் ஒரு கடல்வாழ் ( marinc ) உயிரி . அது நீரில் கரைந் 
துள்ள ஆக்சிஜனைச் சுவாசித்து உயிர்வாழ்கிறது . ஒரு 
ஆண்டுகளுக்கு முன்னே உலகில் வாழ்ந்து பின்னர் மறைந்து 


கோடி 


14 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


சுவாச 


போன யூரிப்டிருடுகளும் ( Eurypterids) கடலில் வாழ்ந்தவைகளே . 
இவற்றின் 

உறுப்புகள் 

கொத்துகளாக அமைந்த 
செவுள் ( 

இழைகள் ( gill filaments ) அல்லது அடுக்குகளாக 
அமைந்த செவுள் தகடுகளாக ( gill lamellae ) உள்ளன . செவுள் 
தகடுகள் ஒரு புத்தகத்தின் தாள்களைப்போல அடுக்காக அமைந் 
துள்ளதால் இவ்வகைச் செவுள்களைச் செவுள் புத்தகங்கள் 
( gill books ) எனக் கூறுகிறோம் . இவை இனப்புழை மூடிக் 
கண்டத்தை அடுத்துள்ள ஐந்து பின் உடற் ( ஒப்பிஸ்த்தோ 
சோமக் ) கண்டங்களின் இணையுறுப்புகளில் அமைந்திருக் 
கின்றன ( படம் 5. ) . 


மற்ற அராக்னிடுகள் அனைத்தும் நிலத்தில் வாழ்வன 
இவற்றில் செவுள் புத்தகங்களுக்குப் பதிலாகப் புத்தக நுரையீரல் 
கள் ( book lungs ) அல்லது டிரக்கியக் குழாய்கள் ( tracheal tubes ) 


- 


- 


2 


படம் 6 . 
நுரையீரல் புத்தகத்தின் அமைப்பு - கெடுக்குவெட்டுத் தோற்றம் . 
1. சுவாசத்துளை ; நுரையீரல் தகடு ; 3. இரத்தக் குழிகள் , 


அல்லது இவை இரண்டுமே காணப்படுகின்றன . தேள்களில் 
நான்கு ஜோடிப் புத்தக நுரையீரல்கள் உள்ளன . நுரையீரல் 
கள் ஒவ்வொன்றும் பல மெல்லிய தகடுகள் கொண்ட ஒரு 


15 


அராக்னிடா - சில உறுப்பமைப்புகள் 


பையாகும் . இப் பை ஒரு சுவாசத்துளை ( spiracle ) வழியாக 
வெளியே திறக்கிறது . நான்கு ஜோடிச் சுவாசத் துளைகளைக் 
கடைசி நான்கு இடை உடற் ( மீசோசோமக் ) கண்டங்களின் 
ஸ்டர்னத்தகடுகளில் காணலாம் . தேளின் கருவளர்ச்சியின் 
போது இடை உடற் கண்டங்களில் வளர்ச்சி குன்றிய இணை 
யுறுப்புகள் உள்ளன . இத் தற்காலிக இணையுறுப்புகளின் 
அடிப்பகுதியின் பின்பக்கத்திலிருந்து தான் புத்தக நுரையீரல் 
கள் தோன்றுகின்றன . புத்தக நுரையீரல்களின் அமைப்பு 
லிமுலசின் செவுள் புத்தகங்களின் அமைப்பைப் போலவே 
உள்ளது . கடலில் வாழும் லிமுலசின் செவுள் புத்தகங்களும் 
நிலத்தின் மேல் வாழும் தேள்களின் புத்தக நுரையீரல்களும் 
ஒப்பான உறுப்புகள் என்பது 

என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை 
படம் 6 ) . 


புத்தக நுரையீரல்கள் பெடிபால்பி , அரானே , 

அரானே , பால்பி 
கிரேடி போன்ற அராக்னிடுகளிலும் உள்ளன . பெடிபால்பி 
களில் இரண்டு ஜோடி சுவா 
சத் துளைகள் இனப்புழைக் 
கண்டத்தை 

அடுத்துள்ள 
இரண்டு பின் உடற் ( ஒப் 
பிஸ்த்தோசோமக் ) கண்டங் 
களில் காணப்படுகின்றன . 
முதிரா நிலைச் சிலந்திகளிலும் 
இதே நிலையைக் காணமுடி 
கிறது . ஆனால் , பெரும்பான் 
மையான சிலந்திகளில் 
இரண்டாவது ஜோடி புத்தக 

3 
நுரையீரல்கள் மறைந்து 

படம் 7. சிலந்தியின் பின்னுடல் 

குறுக்கு வெட்டுத் தோற்றம் . 
அதற்குப் பதிலாக டிரக்கியக் 
குழாய்கள் தோன்றியுள்ளன . 

1. சுவாசத்துளை , 2 , மருங்கு டிரக்கியக் 

குழாய்கள் , 3. நுரையீரல் புத்தகம் 
டிரக்கியக்குழாய்கள் 

பின் 4. நுனி டிரக்கியக் குழாய்கள் . 
உடற்பகுதியின் கீழ்ப்பக்கத்திலுள்ள ஒரு ஜோடி சுவாசத் 
துளைகள் வழியாக வெளியே திறக்கின்றன ( படம் 7. ) . 


மற்ற ஐந்து அராக்னிட வரிசைகளைச் சேர்ந்த விலங்குகள் 
டிரக்கியக் குழாய்கள் வழியாகச் சுவாசிக்கின்றன . அவ் வரிசை 
களின் பெயர்களும் அவற்றில் சுவாசத் துளைகளின் அமைப்பிட 
மும் பின்வருமாறு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன . ( படம் 8. ) . 


16 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


77 


ده 


2 
படம் 8. நுரையீரல் புத்தகங்களின் வளர்ச்சி நிலைகள் , 

புறச் செவுள் தகடுபோலவுள்ள நிலை . 
2 . உட்குழிந்து நுரையீரற் புத்தகமாகவுள்ள நிலை . 


அராக்னிட வரிசைகள் 


சுவாசத்துளை அமைப்பிடம் 


அகாரி 


எட்டு அல்லது அதற்குக் குறைந்த 
சுவாசத்துளைகள் ; உடலின் பல 
பகுதிகளில் அமைந்துள்ளன . 


கீலோ நேத்தி 


நான்கு துளைகள் ; 3 ஆவது , 4 ஆவது 
பின் உடற் கண்டங்களில் உள்ளன . 


ஒப்பிலியோன்கள் 


இரண்டு துளைகள் ; இரண்டாம் பின் 
உடற் கண்டத்தில் 


சோலிஃப்யூகே 


ஏழு துளைகள் ; 2 ஆவது முதல் 5 ஆவது 
ஸ்டர்னத்திற்குள் 


ரிசி நியுலே 


இரண்டு துளைகள் ; 

முன் உடற் 
( புரோசோமா ) பகுதியில் மூன்றாவது 
காக்சாவிற்கு மேலே 


உட்சட்டகம் ( Endoskeleton ) 

அனைத்து அராக்னிடுகளிலும் முன் உடற் பகுதியில் ஓர் 
உட்சட்டகம் (endoskeleton ) உள்ளது . இதற்கு எண்டோஸ்டர் 
னைட் ( endosternite ) என்று பெயர் ; இது பெரும் முக்கியத் 


போன்ற 


அராக்னிடா - சில உறுப்பமைப்புகள் 

17 
துவம் வாய்ந்தது . ஏப்பஸ் ( Apus) என்னும் கிரல் டேசியா 
விலும் பத்துக் காலுடை ( decapod ) கிரஸ்டேசியாக்களிலும் 
இதே போன்ற ஓர் அமைப்பு மாண்டிபுலார்த் தாடை அடி 
களுக்கிடையே காணப்படுகிறது . ஆனால் , எந்தக் கிரஸ்டேசி 
யனிலும் இவ் வமைப்பு அராக்னிடுகளிலுள்ளதைப் போன்று 
பெரியதாக வளர்ச்சி பெற்றிருக்கவில்லை . 
அராக்னிடுகளும் கிரஸ்டேசியன்களும் 

டிரைலோபைட் 
ஒரு பொதுவான மூதாதையரிலிருந்து ( ancestor ) 
பரிணமித்துத் தோன்றின என்னும் கருத்திற்கு இது சிறந்த 
ஆதாரமாக உள்ளது . தனித் தனிச் சிறப்புப் பண்புகள் பெற் 
றுள்ள இவ்விரண்டுவகை கணுக்காலிகளுக்கிடையே யுள்ள 
தொடர்பிற்கு இதுவே சான்றாக உள்ளது . அராக்னிடுகளில் 
இவ் வுட்சட்டகம் சற்றே கைட்டினப்பட்டு (chitinised ) , ஒருசிறு 
குருத்தெலும்புத் தகடு ( cartilage ) போல உள்ளது . கால்கள் , 
மேற்பெருந்தகட்டின் ( காரபேஸ் ) உட்பரப்பு , தொண்டை 
ஆகிய பகுதிகளிலிருந்து புறப்படும் சுமார் ஐம்பது தசைகள் இத் 
தகட்டில் இணைந்துள்ளதை லிமுலசில் காண்கிறோம் . தேள்களில் 
காணப்படும் இத்தகைய தகட்டிற்கு மேல் , கீழ் மற்றும் 
மருங்கு நீட்சங்கள் உள்ளன ; மேலும் இந் நீட்சங்கள் உடற் 
சுவர் வரை நீண்டுள்ளன . அதனால் , இச் சட்டகம் குறுக்கு 
வாட்டில் அமைந்துள்ள ஒரு தடுப்புப் போலவுள்ளது . தேள் 
களின் உள்ளுறுப்புக்குழி இத் தகட்டினால் முன் உடற்பகுதிக்குழி , 
பின் உடற் பகுதிக்குழி என இரு பகுதிகளாகப் பிரிக்கப்பட் 
டுள்ளன . இக் காரணத்தால் இத் தகட்டினை உள் விதானம் 
(diaphragm ) எனவும் அழைப்பது உண்டு . 
உணவுப்பாதை 

அராக்னிடுகளின் உணவுப்பாதை அமைப்பும் பல வரிசை 
களில் மாறுபாடுகள டைந்து காணப்படுகிறது . 


முன்குடல் : நிலவாழ் அராக்னிடுகளின் வாய் மிகச் சிறிய 
துளையாக வுள்ளது ; இதனைக் கண்டுபிடிப்பது எளிதல்ல . 

வாய் 
தொண்டைக்குள் திறக்கிறது . தொண்டை ஒரு நீண்ட குழாய் 
போன்ற பகுதியாகும் . இது ஓர் உறிஞ்சு பைக்குள், திறக்கிறது . 
இப்பை இரையின் உடற்சாரை உறிஞ்சி உள்ளிழுப்பதற்குப் 
பயன்படுகிறது . இதனையடுத்துள்ளது நடுஉடற் பகுதியிலுள்ள 
( மீசோசோமா ) நடுக்குடல் பகுதியாகும் . 

நடுக்குடலுக்குச் சற்று முன் பகுதியில் பல மருங்கு முட்டுக் 
குழாய்கள் உணவுக் குழாயுடன் இணைந்துள்ளன . இம் முட்டுக் 
குழாய்கள் முன்பக்கமாக (படம் 3. ) முன் உடற் பகுதிக்குழிக்குள் 

2 


18 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


நீட்டிக்கொண்டிருக்கின்றன . இவை எண்ணிக்கையாலும் உரு 
வத்தாலும் வேறுபாடுகளுடையவை . இவ் வேறுபாடுகளை ஆதார 


3 


மாகக் 


படம் 9 . 

சிலந்தியின் உறிஞ்சும் இரைப்பை 
1. வாய் ; 2. உறிஞ்சும் இரைபபை ; 3. குடல் ; 4. தசைகள் . 

கொண்டு மில்லட் ( Millot ) என்னும் அறிஞர் சிலந்தி 
களின் இம் முட்டுக்குழாய் அமைப்புகளை நான்கு வகைகளாகப் 
பிரித்துத் தொகுத்துள்ளார் . 

இரண்டு பைபோன்ற முட்டுக் குழாய்கள் ( caecum ) 
முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருப்பது மிக எளிய வகையாகும் . 
ஒவ்வொரு பையுடனும் ஒரு சிறிய துணைப்பகுதி இணைந் 
துள்ளது . இரண்டு பக்கத்துப் 

பைகளுக்கிடையில் சமச் 
சீரமைப்பு ( symmetry ) இல்லை . இரண்டாவது வகையில் 
ஒவ்வொரு பக்கத்திலும் மூன்று அல்லது நான்கு நீட்சங்கள் 
( processes ) உள்ளன . இந் நீட்சங்கள் கால்களின் காக்சா ( coxa ) 
பகுதிவரைச் செல்வதில்லை . மூன்றாவது வகையில் முன்னோக்கி 
ஒன்றும் , பின்னோக்கி நான் கும் ஆக ஐந்து ஜோடி நீட்சங்கள் 
உள்ளன . இந் நீட்சங்கள் கால்களின் காக்சா பகுதிக்குள் சிறிது 
தூரம்வரைச் செல்கின்றன . இரண்டு பக்கத்து முன்னோக்கு 


அராக்னிடா - சில உறுப்பமைப்புகள் 

19 . 
நீட்சங்களும் இணைகின்றன என்று சிலர் கூறினர் . இது சரி 


7 


5 


12 


to 


படம் 10. தேள் - நெடுக்கு வெட்டுத் தோற்றம் . 

உள்ளுறுப்புகளின் அமைப்பைக் காட்டும் படம் . 
1. கெலிசெரா ; 2. பெடிப்பால்பு ; 3. கால்கள் ; 4. சுவாசத்துளைகள் ; 
5. தொண்டை ; 6. உமிழ் நீர்ச் சுரப்பி ; 7. செரிமானத் தொகுதிகள் ; 
8. மால்பிஜியன் நுண குழாய்கள் ; 9 பின் குடல் ; 10. இதயம் ; 11. மூளை ; 
12. கீழ் நரம்புத் தண்டு . 
யல்ல ; அப்படி இணைந்து ஒரு வளையம் ஏற்படுவதாக இதுவரைத் 


13 


lo 


12 


( 4 


பாழா 
ப 


15 


2 


3 


6 


படம் 


11. சிலந்தி - நெடுக்கு வெட்டுத் தோற்றம் 
1. நச்சு நாளப்புழை ; 2 , கால்கள் ; 3. நுரையீரல் புத்தகம் ; 4. இனப் 
புழை ; 5. பட்டுச் சுரப்பி ; 6. நூற்குமைப்பு ; 7. கெலிசெரா ; 8. நச்சுச் 
சுரப்பி ; 9. கண்கள் ; 10. மூளை ; 11. இரைப்பை ; 12. இதயம் ; 13. செரி 
மானச் சுரப்பி ; 14. இனச்சொல் உறுப்பு ; 15. மலப்புழை . 
தெரியவில்லை . ஐந்தாவது வகையில் முன்பக்க நீட்சங்களும் , 


20 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


பல 


பக்கவாட்ட நீட்சங்களும் பல கிளைகளாகப் பிரிந்து உருவில் 
பெரியதாகி முன் உடற்பகுதிக் குழியின் பெரும்பகுதியை நிரப்பு 
கின்றன ( படம் 10 , 11. ) . 

நடுக்குடல் : நீர்வாழ் அராக்னிடாகிய லிமுலஸ் தவிர மற்ற 
எல்லா அராக்னிடுகளிலும் மால்பிஜியன் 

நுண்குழாய்கள் 
( malpighian tubules ) நடுக்குடலுடன் இணைந்துள்ளன . 
குழாய்த் தொகுப்புகளாக உள்ள பெரிய அமைப்பு ஒன்று 
நடுக்குடலுடன் இணைந்திருக்கிறது . இது பின் உடற்பகுதிக் 
குழியின் பெரும்பகுதியை அடைத்துக்கொண்டுள்ளது . இது 
செரிநீர்ச் சுரப்பியாகவும் (digestive gland ) , உணவுச் சேமிப்பிட 
மாகவும் செயல்படுகிறது . செரித்த உணவின் பெரும்பகுதி 
இக் குழாய்களை அடைந்து அங்குச் சேமித்து வைக்கப்படுகிறது . 
அதனால் தான் அராக்னிடுகளால் பல நாட்கள் உணவின்றி வாழ 
முடிகிறது . 


காக்சல் சுரப்பிகள் 

காக்சல் சுரப்பிகள் { coxal glands ) என்னும் கழிவு நீக்க 
உறுப்புகளின் அமைப்புப் பல அராக்னிடு வரிசைகளில் பல 
வகைகளில் மாறுபாடுகள டைந்து காணப்படுகின்றது . அராக் 
னிடுகளின் காக்சல் சுரப்பிகள் பெரிபேட்டசின் 

ஆறாவது , 
ஏழாவது உடற்கண்டங்களில் காணப்படும் நெஃப்ரீடியங் 
களுக்கு ( nephridium ) ஒப்பானவை . பொதுவாக ஒவ்வொரு 
காக்சல் சுரப்பியிலும் சாக்யூல் ( saccule ) என்னும் ஒரு கழிவு 
நீக்கப் பை உள்ளது ; இதன் உட்பரப்புப் பெட்டகத் திசு ( cuboi 
dal tissue ) அல்லது தட்டைப்படைத் திசுவால் ( squamons 
epithelium ) போர்த்தப்பட்டுள்ளது . இப் பையானது எண் 
டோஸ்டர்னத்திற்கு வெளியே முதல் ஜோடிக் கால்களின் 
காக்சாக்களுக்கு எதிராக அமைந்துள்ளது . சாக்யூலில் சுரக்கப் 
படும் பொருள் ஒரு நீளமான , பல சுருள்களாகவும் மடிப்பு 
களாகவும் அமைந்துள்ள லேபிரிந்த் (labyrinth ) என்னும் 
குழாய்க்குள் செல்கிறது . 

லேபிரிந்த் குழாயின் 
முதல் காக்சாவிலிருந்து நான்காவது காக்சா மட்டம் ( level ) 
வரை அல்லது 

அதற்குப் பின்னாலும் காணப்படுகின்றன . 
இக் குழாயின் வெளி நுனி ஒரு கழிவுப் பையாகச் ( bladder ) 
சற்று விரிவடைந்துள்ளது . இப் பையிலிருந்து ஒரு நீளமான 
லேபிரிந்த் கிளைக்குழாய் முன்னோக்கி ஓடுகிறது . இக் கிளைக் 
குழாய் லேபிரிந்த் குழாய்ச் சுருள்களுக்கிடையில் காணப்படு 
கிறது . கிளைக்குழாயிலிருந்து இரண்டு சிறு குழாய்கள் புறப்படு 
கின்றன . அவற்றில் ஒன்று முதல் காக்சாவிற்குப் பின் பக்கத் 


சுருள்கள் 


அராக்னிடா - சில உறுப்பமைப்புகள் 

21 
திலும் மற்றது மூன்றாவது காக்சாவிற்குப் பின்பக்கத்திலும் நுண் 
புழைகள் வழியாக வெளியே திறக்கின்றன . 

சாலிஃப்யூகே , பெடிபால்பி ஆகிய இரண்டு வரிசைகளைச் 
சேர்ந்த அராக்னிடுகளில் 

சாக்யூலுக்கும் லேபிரிந்திற்கும் 
இடையில் லே பிரிந்த் பை என்னும் ஒரு பகுதி காணப்படுகிறது . 
அராக்னிடு வரிசைகளில் காக்சல் 

சுரப்பிகளின் அமைப் 
பையும் இருப்பிடங்களையும் வகைபடுத்தி வரிசைப்படுத்தப் 
பட்டுள்ளதை அட்டவணையில் காணவும் . 


அராக்னிடு வகை 


சாக்யூல் 


லேபிரிந்த்யை 


லேபிரிந்த் 


புறத்தொடர்பு 
( புழை ) 


1 . 


தேள்கள் 


5 ஆவது . 
6 ஆவது 


இல்லை 


5 ஆம் கண்டத் 3 ஆவது கால் 
தல பல சுருள் உளில் 


கண்டங்கள் 


2 , பெடிப்பால்பி 

அம்பிலிபைகி 


3 ஆவது 
கண் . 


இல்லை 


மிகப்பட்ட 

3 ஆவது கால் 
சுருள்கள் , களில் 
வளைவுகளுடன் 
6 ஆம் கண்டம் 


தில் 


யூரோபைகி 


இல்லை 


4 ஆவது , 
5 ஆவது 
கண 
டங்களில் 


இல்லை 


3. அரானே 

அராகனோ 
மார்ஃபே 


ஆவது 
கண்டத் 
தில் 


நேரான குழாய் முதல் கண்டங் 
கள் போல களில் 
வுள்ளது மேம் 
பட்டவைகளில் 
ருபை போல 


கைலோமார்ஃபே 


3 ஆவது , 
5 ஆவது 


இல்லை 


ண 
| டங்களில் 


பெரிய பல 
சுருள்களாக 
அமைந்துள் 

முதலாது மூன் 
ளது . இரண்டு றாவது கால் 
சாகபூலகளுக களில் 
கும் பொதுவா 


னது . 


4. பால்பிகிரேடி 


2 ஆவது 


கண் 
டத்தில் 


3 ஆவது கண் சிறிய பை பால்புகளில் 
டம்வரை நீண் போலவுள்ளது . 
டுள்ளது 


5. சோலிஃப்யூகே 


2 ஆவது 


கண் 


4 ஆவது கண் பல சுருள் பால்புகளில் 
டம்வரை நீண் களாக 6 ஆவது 
டுள்ளது . 

கண்டம் வரை 
காணப்படு 


டத்தில் 


கிறது . 


அரானே வரிசையில் 

வரிசையில் நான்குவகைக் காக்சல் சுரப்பிகள் 
காணப்படுகின்றன . நூற்கும் சுரப்பிகள் சிக்கலான அமைப்பு 
களைப்பெற அதற்கு நேர்மாறாகக் காக்சல் சுரப்பிகள் எளிய 
அமைப்பைப் பெறுகின்றன . 


3. அராக்னிடா 
சில பொதுப் பழக்கங்கள் 


மிகப் பெரிய அராக்னிடுகளுக்கும் மிகச் சிறிய அராக்னிடு 
களுக்குமிடையே உடற் பருமனில் மிகுதியான வேறுபாடு 
காணப்படுகிறது . மற்ற விலங்கு வகைகளுடன் ஒப்பிடும்போது 
அராக்னிடுகள் பொதுவாகச் சிறியனவேயாகும் . ஒரு சில அராக் 
னிடுகள் மிகச் சிறியனவாக உள்ளன . மறைந்துபோன அராக் 
னிடுகளாகிய யூரிப்டிருடுகள் மிகப் பெரிய முதுகெலும்பற்ற விலங் 
குகளாகும் . ஏனென்றால் , அவை சுமார் மூன்று மீட்டர் நீளம் 
உடையனவாக இருந்தன என்று தெரிகிறது . 


பழக்க வழக்கங்கள் 

பெரும்பாலான அராக்னிடுகள் ஒளியை வெறுத்து இருளையே 
விரும்புகின்றன . 

அவை இராக் காலங்களில் தான் சுறுசுறுப்பாக 
வுள்ளன ; பகற்பொழுதில் தம் கூடுகளிலும் , வளைகளிலும் , கற் 
கள் , மரங்கள் மற்றும் இலைகளுக்குக் கீழேயும் தங்கியுள்ளன . 
ஆனால் , தேள் போன்ற சில அராக்னிடுகள் பகற் பொழுதிலும் 
சுறுசுறுப்பாக உள்ளன . சிலந்திகளும் , சாலிஃப்யூகேக்களும் 
பகல் நேரத்தில் தான் இரையைப் பிடித்து உண்ணுகின்றன . 
பொதுவாக அராக்னிடுகள் சூரிய ஒளியில் நடமாடுவதில்லை . 
அதனால் அவற்றின் பழக்கவழக்கங்கள் பற்றி முழுமையாகத் 
தெரியவில்லை . 
உணவுப் பழக்கம் 

அராக்னிடுகள் உயிருள்ள இரையைப் ( prey ) பிடித்துக் 
கொன்றுதின்னும் பழக்கமுடையவை , சில அராக்னிடுகள் தன் 
இரைக்காகப் பதுங்கிக் காத்திருந்து அது அருகில் வந்தவுடன் 
அதன்மேல் பாய்ந்து பிடிக்கின்றன . ஆனால் , வேறுசில அராக் 
னிடுகள் இரையைத் தேடிச்சென்று அவற்றைக் கண்டவுடன் 
மிக 

விரைவாக அவற்றின் மேல் பாய்ந்து பிடித்து உண்ணு 


அராக்னிடா.சில பொதுப்பழக்கங்கள் 


23 


. 


கால் 


திரவம் 


கின்றன . ( எ . கா . ) புலிச் சிலந்திகள் . பல மைட்டுகள் (உண்ணி 
வகைகள் ) ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன ; அவற்றின் வாயு 
றுப்புகள் துளைத்து உறிஞ்சுவதற்கு ( piercing and sucking ) ஏற்ற 
தாக ஒரு துதிக்கை ( proboscis ) போல் அமைந்திருக்கின்றன . 
வலைபின்னும் சிலந்திகள் தாம் சுரக்கும் ஒட்டடை இழைகளால் 
வலைகள் பின்னி , அவற்றில் சிக்கிக்கொள்ளும் பூச்சிகளைப் 
பிடித்து உண்ணுகின்றன . இதுபோன்ற உணவு சேகரிக்கும் 
முறை விலங்குலகில் சிலந்திகளிடம் மட்டுமே காணப்படுகிறது . 
அராக்னிடுகள் பெருந்தீனி உண்ணிகள் 

பிடிபட்ட இரை 
யின் உடற் திரவத்தைக் கடைசி சொட்டுவரை சிறிதும் சேத 
மாகாமல் அராக்னிடுகள் உறிஞ்சிவிடுகின்றன . இவ் விலங்கு 
களின் பழக்கவழக்கங்கள் காரணமாக இவை சில சமயங்களில் 
பல நாட்கள் பட்டினிக் கிடக்க நேரிடுவது உண்டு . அதனால் தான் 
உணவு கிடைக்கும்போது அதனை முழுமையாகப் பயன்படுத்திக் 
கொள்கின்றன . 

கெலிசெராக்கள் பெடிபால்புகள் , 
களின் உள் துண்டுகள் ( endites ) ஆகியவற்றால் இரையானது 
நசுக்கப்பட்டுக் கிழிக்கப்படுகிறது . பின்னர் இரையின் உடற் 
முழுமையும் தொண்டையின் 

பின் முனையிலுள்ள 
உறிஞ்சுப் பையின் உதவியால் உறிஞ்சப்படுகிறது . 
தற்காப்புத் தகவமைப்புகள் 

அராக்னிடுகளின் உடல் நிறம் அவற்றிற்குச் சிறப்பான தற் 
காப்பு அளிக்கிறது . மிக வெப்ப நாடுகளில் வசிக்கும் சிலந்திகள் , 
பூக்களிலும் இலைகளிலும் வாழும் சில அராக்னிடுகள் தவிர மற்ற 
எல்லா அராக்னிடுகளும் பளிச்சிடும் 

வண்ணங்களற்றவை . 
பெரும்பான்மையான அராக்னிடுகள் அவை வாழுமிடங்களாகிய 
கல் , மண் , மரங்களைப்போன்று மங்கலான நிறமுடையவை . 
அதனால் அவற்றை அவற்றின் சுற்றுப்புறங்களிலிருந்து எளிதாகப் 
பிரித்தறிய முடி வதில்லை . சில சிலந்திகள் அவை வாழ்கிற செடி 
களின் வித்துகள் , பழங்கள் , குச்சிகள் , முட்கள் போலவுள்ளன . 
இவற்றைத் தற்காப்பு ஒத்திருத்தலுக்கு ( protective resemblance ) 
எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . 

சிலந்திகள் தம் உடலைப் போன்ற கூடுகட்டிக்கொண்டு 
அதில் தங்குவது , தம் வலையில் நாடா போன்ற ஒரு பட்டையை 
அமைத்து அதன் கீழ் ஒளிந்திருப்பது ஆகியனவும் தற்காப்பு 
நிமித்தம் நடைபெறுகின்றன எனக் கூறலாம் . சில சிலந்திகள் 
தம் வலைகளில் வளைத்து வளைத்து இழைகளை அமைத்துப் பார்ப் 
பவர்களின் கருத்தைத் திசை திருப்புகிறது . இதுவும் தற்காப்பு 
நடவடிக்கையே யாகும் . 


24 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


பகட்டு வண்ணங்கள் பெற்றுள்ள தால் சில சிலந்திகள் தற் 
காப்புப் பெறுகின்றன . சிலந்திகளிடம் தற்காப்புப் போலிப் 
பாவனையும் ( mimicry ) காணப்படுகிறது . எறும்புகள் போலவும் , 
நத்தைகள் போலவும் , வண்டுகள் போலவும் போலிப்பாவனை 
யுடைய சிலந்திகள் பல உள்ளன . 


உடற்பகுதியிழப்பு : உயிரைக் காப்பாற்றிக் கொள்வதற் 
காகத் தம் கால்களை ஒடித்து எறிந்து விட்டுத் தப்பி ஓடுதல் 
அநேகமாக அனைத்து அராக்னிடுகளிலும் காணப்படுகின்றன . 

பழக்கத்தை நான்கு வகைகளாகப் பிரிக்கலாம் . 
( F.D. Wood - 1926 ) . 


1 . அனிச்சை இழப்பு ( Autotomy ) : இம் முறையில் கால் 
தானாகவே ஒடிந்து உடலிலிருந்து கீழே விழுகிறது . இது ஓர் 
அனிச்சை செயல்முறை ( reflex action ) . இத் தகைய முறை 
கிரஸ்டேசியாக்களில் காணப்படுகிறது . ஆனால் , அராக்னிடு 
களில் காணப்படுவதில்லை . 
2. அதிர்வு இழப்பு ( Autospasy ) : ஏதேனும் ஒரு வேற்றுப் 
பொருளால் பற்றி இழுக்கப்படும்போது உயிரி தன் கால்களை 
உடலினின்று துண்டித்துக் கீழே விழ விடுகிறது . 
3. பண்படுத்து இழப்பு ( Autotilly ) : ஒரு காலில் ஏதேனும் 
காயம் ஏற்பட்டால் அராக்னிடுகள் அக் காலைத் தாமே கெலி 
செரா போன்ற பற்றுறுப்புகளால் பிடித்து இழுத்து முறித்து . 
உடலிலிருந்து துண்டித்து விடுகின்றன . 
4. விழுங்கிழப்பு ( Autophagy ) : உடலிலிருந்து துண்டிக்கப் 
பட்டுக் கீழே விழுந்த உடற்பகுதியை ( அப் பகுதியை 
இழந்த ) அதே விலங்கு விழுங்கிவிடும் முறைக்கு விழுங் 
கிழப்பு முறை என்று பெயர் . 

ஒரு விலங்கு பண்படுத்து இழப்பு முறையைச் சிந்தித்துச் 
செயல்படுத்தினால் அதற்கு உணர்ந்திழத்தல் ( Autosalizi ) என்று 
பெயர் . அராக்னிடுகளுக்கு உணர்ந்திழத்தல் பண்பு இருப்பதா 
கத் தெரியவில்லை . ஏனென்றால் , ஒரு கால் பற்றி இழுக்கப்படும் 
போதோ அன்றி ஒரு காலில் காயம்பட்டபோதோ ஓர் அராக் 
னிடு அந்தக் காலை இழந்து உயிரைக் காப்பாற்றிக் கொள்வோமா 
வேண்டாமா எனச் சிந்தித்துச் செயல்படுகிறது எனக் கூறுவதற் 
கில்ல . 


. 


ஓர் அளவுக்கு மேற்பட்ட இழுப்பாற்றலைத் (pull) தசைகளா 
லும் சட்டகத்தாலும் தாங்க முடியாதபோது கால் ஒடிபட்டுக் 


அராக்னிடா- சில பொதுப்பழக்கங்கள் 


25 


கீழே விழுகிறது . இழுக்கப்படும்போது காலின் மெலிந்த பகுதி 
யில் தான் முறிவு ஏற்படுகிறது . இதுபோன்ற மெலிந்த முறிவு 
பகுதிகள் சிலந்திகளில் காக்சா - டிரோகாண்டர் கணுவிலும் , 
ஒப்பிலியோன்களில் டிரோ காண்டர் - பீமர் கணுவிலும் , பெடி 
பால்பிகளில் பெட்டெல்லா - டிபியா கணுவிலும் 

உள்ளன . 
ஆனால் , தேள்கள் , லிமுலஸ் , சில மைட்டுகளின் கால்களில் இது 
போன்ற நிலையான முறிவு பகுதிகளில்லை . இவற்றின் கால் 
களின் தசைகள் எல்லாப் பகுதிகளிலும் ஒரே அளவாகக் காணப் 
படுகின்றன . கால்களின் எல்லாப் பகுதிகளிலும் கைட்டினப்படு 
தல் ஒரே அளவாக உள்ளது . 

உள்ளது . அதனால் இந்த அராக்னிடுகளில் 
அனிச்சை இழப்பும் அதிர்வு இழப்பும் நடைபெறுவதில்லை . பண் 
படுத்து இழப்பு நடைபெறுவதும் மிகக் கடினமாகும் . 

இழப்பு ஈடு செய்தல் : முறிந்து விழுந்த கால்கள் நிலையான 
இழப்பு அல்ல ; ஏனென்றால் இழக்கப்பட்டப் பகுதி திரும்பவும் 
தோன்றி விடுகிறது . அராக்னிடுகள் தம் புறச் சட்டகத்தைக் 
குறிப்பிட்ட பருவக் காலங்களில் நீக்கிவிட்டுப் புதிய சட்டகத்தை 
உண்டாக்கிக் கொள்கின்றன . இதற்குச் சட்டை உரித்தல் 
( ccdysis ) என்று பெயர் . உடல் வளர்ச்சியும் இழந்த பகுதிகளைத் 
திரும்பத் தோற்றுவித்தலும் சட்டையுரித்தலுடன் தொடர் 
புடைய நிகழ்ச்சிகளாகும் . சட்டையுரித்தல் பாதுகாப்பான 
கூட்டிலோ அல்லது பாதுகாப்பற்ற திறந்த வெளியிலோ நடை 
பெறுகிறது . சட்டையுரித்தலின்போது காரபேஸ் ( மேற்பெருந் 
தகடு ) , வயிற்றுப் பகுதி கியுட்டிகிள் ஆகியவை எளிதாக உரிக் 
கப்படுகின்றன . ஆனால் , கால்களிலும் பெடிபால்புகளிலுமுள்ள 
பழைய கியுட்டிகிள் பிரிந்து கீழே விழுவது நீண்ட நேரம் நடை 
பெறும் சோர்வூட்டும் செயலாகும் . 


இழக்கப்பட்ட கால்கள் சட்டையுரித்தலின்போது திரும்பத் 
தோன்றுவது பற்றிப் 

பேன்னட் ( Bonnet - 1930 ) என்னும் 
அறிஞர் ஆராய்ந்து கூறியுள்ளார் . இரண்டு சட்டையுரித்தல் 
களுக்கு இடைபடு காலத்தின் முக்கால் பகுதியாவது இழப்புக்கும் 
சட்டையுரித்தலுக்கும் இடையிலிருந்தால்தான் , அச் சட்டை 
யுரித்தலில் இழந்த கால் ஈடு செய்யப்படுகிறது . மேலே கூறிய 
கால இடைவெளியுள்ள போது தோன்றும் புதிய காலின் நீளம் 
கிட்டத்தட்ட இழந்த காலின் நீளத்தைப்போல 

உள்ளது . 
மூன்று சட்டையுரித்தல்களுக்குப் பின்னர் இக் கால் முழுமையும் 
பழைய காலைப் போலவே மாறிவிடுகிறது . ஆண் சிலந்திகளின் 
பெடிபால்புகள் சிக்கலான அமைப்புடையவை . ஆனால் , இப் 
பெடிபால்புகள் இழக்கப்பட்டால் அவையும் சாதாரணக் கால் 


கண் 


26 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
களைப் போலவே திரும்பவும் தோன்றிவிடுகின்றன . கால்கள் 
எத்தனை முறைகள் இழக்கப்பட்டாலும் அவை திரும்பத் திரும்பத் 
தோன்றி உடலமைப்புச் சீர்படுத்தப்படுகிறது . ஒரு குறிப்பிட்ட 
சோதனையில் ஓர் அராக்னிடின் கால் பத்து முறைகள் இழக்கப் 
பட்டுத் திரும்பத் திரும்பத் தோன்றியதை ஆராய்ந்து அறிந் 
துள்ளனர் . ஒரு சட்டையுரித்தலின் போது ஒன்றுக்கு மேற் 
பட்ட கால்கள் ஒரே நேரத்தில் திரும்பத் தோன்றி உடலமைப்புச் 
சீர்படுத்தப்படுவதும் உண்டு . சில சிலந்திகள் எட்டுக் கால் 
களை ஒரே சட்டையுரித்தலில் திரும்பப் பெற்றுள்ளதைக் 
டறிந்துள்ளனர் . 
காதலூடாட்டம் ( Courtship ) 

கலவிக்கு முன்னர் ஆணும் பெண்ணும் ஈடுபடும் ஊடாடு 
முறை அனைத்து அராக்னிடுகளிலும் காணப்படுகிறது . உலகில் 
வாழும் பெரும்பான்மையான விலங்குகளின் இனப்பெருக்கப் 
பழக்கங்களில் இத்தகைய இசைவுபடுத்து நிலை காணப்படுகிறது , 
விலங்குலகில் இது வளையப் புழுக்களில் ( அன்னலிடா ) தொடங்கி 
மனிதன் வரை காணப்படுகிறது . 

ஃபேபர் ( Faber ) என்னும் அறிஞர் தேள்களின் வசப்படுத்த 
முயலும் ஊடாடலைப் பார்த்தறிந்து கூறியுள்ளார் . ஆணும் பெண் 
ணும் ஒரு காதல் களியாட்டத்தில் ஈடுபடுகின்றன . இரண்டு 
தேள் களின் வால்களும் மேலே தூக்கப்பட்டு ஒன்றையொன்று 
பின்னிக் கொண்டுள்ளன . ஆண் பெண்ணைப் பற்றி இழுத்துக் 
கொண்டு ஒரு மறைவிடத்திற்குச் சென்று அங்கு ஒரு சிறு 
பள்ளம் தோண்டி , பெண்ணை ஏற்கத் தயாராகிறது , ஃபிஷர் 
( 1911 ) , கிரேவ்லி ( 1915 ) ஆகிய இருவரும் 

பெடிப்பால்பி 
களின் ஊடாடலைப் பார்த்துக் கூறியுள்ளனர் . இந்த அராக்னிடு 
களின் காதல் களியாட்டமும் தேள்களினதைப் போன்றுள்ளது . 

தெலிபோனஸ் செப்பியாரியஸ் ( Thelyphonus sepiarius ) 
என்னும் சாட்டைத் தேள்களில் பெண் விலங்குகள் தம் முன்னங் 
கால்களைக் குறுக்காக ஒன்றின் மேல் 

ஒன்றாக 

வைத்துக் 
கைநீட்டிக் காத்திருப்பது போல் காணப்படுகின்றன . 
விலங்கு தன் கெலிசெராக்களால் பெண்ணின் இக் கால்களைப் 
பற்றிக் கொள்கிறது . இடையிடையே ஆண் , பெண்ணை 
நெருங்கித் தன் முன்னங்கால்களால் தொடுகிறது . 

கீலோநேத்திகளிலும் இதுபோன்ற ஒருமுறை 
படுவதாகக் கீவ் (Kew - 1912 ) என்பவர் கூறியுள்ளார் . ஆண் 
பெண்ணை நேருக்கு நேராகச் சந்தித்துத் தன் கெலிசெரா ஒன்றி 
னால் ( அல்லது இரண்டினாலும் ) அதன் கெலிசெராவைப் பற்றிக் 
கொள்கிறது . அந்த நிலையில் ஆண் தனது கொம்புறுப்புகளைக் 


ஆண் 


காணப் 


அராக்னிடா - சில பொதுப்பழக்கங்கள் 


27 


காட்டியும் அல்லது கால்களையோ , பால்புகளையோ 

நீட்டி 
அசைத்தும் கவர்ச்சிக் குறிகள் காட்டிப் பெண்ணை வசப்படுத்த 
முயலுகிறது : 

சோலிஃப்யூகேக்களின் ஊடாடல்பற்றி ஹேமான்ஸ் ( 1901 ) 
கூறியுள்ளார் . கேலியோடிஸ் காஸ்பியஸ் ( Galeodes caspius ) 
என்னும் புலிச் சிலந்திகளின் ஊடாடல் முறை மிகத் தீவிரமான 
தும் விரைவானதுமாகும் . ஆண் விலங்கு பெண்ணின் உடலை 
மிகச் சாதாரணமாக எவ்வகை ஆர்ப்பாட்டமுமின்றித் தன் கால் 
களாலும் கெலிசெராக்களாலும் பற்றிப் பிடிக்கிறது . அப்படிப் 
பிடிக்கும்போது பெண்ணின் உடலில் காயமேதும் ஏற்படுவது 
இல்லை . ஆணின் கால்களால் இறுகத் தழுவப்படும் பெண் 
விலங்கு உணர்ச்சி குன்றிச் செயலிழந்த நிலையில் கீழே விழுந்து 
அசைவற்றுக் கிடக்கிறது . 


ஒப்பிலியோன்களிலும் காதல் ஊடாட்டம் நடப்பதாகத் 
தெரிகிறது . ஆனால் , பால்பிகிரேடி , ரெசி நியுலி ஆகியவற்றில் 
இதுபற்றிய தகவல் ஏதும் தெரியவில்லை . 

சிலந்திகளின் ஊடாடல் பற்றி பெக்ஹாம் ( 1924 ) என்னும் 
அமெரிக்கரும் , கெர்ஹார்ட் ( 1924 ) என்னும் ஜர்மானியரும் , 
பிரிஸ்டோவ் ( 1926 ) , லாக்கெட் ( 1926 ) என்னும் அங்கிலேயர் 
களும் பார்த்தறிந்து கூறியுள்ளனர் . சிலந்திகளின் ஊடாடு முறை 
கள் பலவகைப்படுகின்றன . குதிக்கும் சிலந்திகளில் ஆண் விலங்கு 
பெண்ணிற்கு முன்னே நின்று 

ஊடாடல் 

நடனமொன்றை 
நீண்ட நேரம் ஆடுகிறது . இந் நடனத்தின் போது ஆண் தன் 
உடலிலுள்ள கரு நிறப் பகுதிகளையும் , பளிச்சிடும் வண்ணப் பகுதி 
களையும் காட்சிப்படுத்திப் பெண்ணைத் தன் வயப்படுத்த 
முயற்சி செய்கிறது . இந் நடனத்தை அக்கரையுடன் கவனிக்கும் 
பெண் விலங்கும் முடிவில் அதில் கலந்து கொள்கிறது . சிறப்பான 
கண் பார்வையுள்ள சிலந்திகளில் தான் இந்த முறைக் காணப் 
படுகிறது . சில ஓநாய்ச் சிலந்திகளில் பெடிபால்புகளிலும் 
கால்களிலும் பல கரு நிறப் பகுதிகளோ அல்லது அடர் உரோமப் 
பகுதிகளோ காணப்படுகின்றன . இச் சிலந்திகள் தம் கால்களை 
யும் பெடிபால்புகளையும் உயர்த்தியும் , தாழ்த்தியும் பெண் 
சிலந்திகளின் கவனத்தைக் கவர்கின்றன . 


வேறு சில சிலந்திகளில் இந்த ஊடாடல் பெண்ணின் 
உடலைத் தடவிக் கொடுப்பது அல்லது தட்டிக் கொடுப்பதுடன் 
முடிவடைகிறது . வலைகளில் வாழும் சிலந்திகள் வலையிழைகளை 
அசைத்து இழைகள் வழியாக ஊடாடற் செய்கைகளைச் சைகை 


28 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
களாக அனுப்புகின்றன . ஆண் சிலந்தி பெண் சிலந்தியின் 
வலைக்கு அண்மையில் 

சென்றதும் தன் பெடி பால்புகளால் 
வலையின் இழைகளை இழுத்து அசைத்து அல்லது மீட்டி அசைத்து 
அலைகளுக்குண்டாக்குகின்றன . வலைகளில் இரைகள் சிக்கிக் 
கொண்டால் ஏற்படும் தூண்டல்களினின்றும் வேறுபட்ட தூண் 
டல்களை மேலே கூறப்பட்ட அசைவுகள் உண்டாக்குகின்றன . 

பெண் அராக்னிடுகளின் உண்ணும் இச்சையைத் தணிப்ப 
தற்குக் காதல் ஊடாட்டங்கள் பயன்படுகின்றன . உண்ணு 
மிச்சை மறைந்த பின்னர் தான் ஆண் அராக்னிடு பெண் 
விலங்கை அச்சமின்றி நெருங்க முடிகிறது . இத்தகைய ஊடாட 
லுக்குப் பின்னர் தான் சிலந்திகளால் கலவிக்குத் தேவையான 
உடற் செயல்களில் ஈடுபட முடிகிறது . இனப்புழைத் தகடு 
பெரியதாகவுள்ள ஆண் சிலந்திகள் பெரும்பாடு பட்டுத்தான் 
விந்தணுக்களைப் பெண்ணுடலுக்குள் செலுத்துகின்றன . ஊடாட 
லின் போது ஏற்பட்ட தூண்டல்கள் காரணமாகப் பெண் விலங்கு 
மெய்மறந்து கீழே விழுகிறது . சிலந்திகளின் ஊடாடல் முறைகள் 
சிறப்பினத்திற்குச் சிறப்பினம் வேறுபடுகின்றன . 


மான 


கலவியிற் கூடுதல் 

வசப்படுத்தும் முயற்சியை அடுத்துக் கலவியிற் கூடுதல் 
நடைபெறுகிறது . கூடும் முறை வரிசைக்கு வரிசை வேறுபட்டுக் 
காணப்படுகிறது . தேள்களிலும் , பெடிப்பால்பிகளிலும் மட்டுமே 
இருபால் விலங்குகளின் இனப்புழைகளும் கலவியிற் கூடும்போது 
ஒன்றுக்கொன்று நேராகப் பொருந்துகின்றன . ஆண் ஒப்பிலி- 
யோன்களின் புணர்உறுப்பு வெளியே நீட்டப்படக்கூடிய நீள 
குழாயாகவுள்ளது . இருபால் 

உயிரிகளும் ஒன்றை 
யொன்று நோக்கி நிற்கும்போதே ஆண் தன் புணர்உறுப்பை 
நீட்டிப் பெண்ணின் சினையணு நாளத்திற்குள் செலுத்துகிறது . 
சிலந்திகளில் பெடிபால்புகள் விந்து மாற்றும் உறுப்பாகச் 
கெயல்படுகின்றன . ஆண் சிலந்தித் தரையின் மீதோ அன்றி 
அதற்கெனப் பின்னப்பட்ட சிறு வலையின் மீதோ தன் விந்தைக் 
கொட்டுகிறது . பின்னர் ஆண் இவ் விந்தைத் தன் பால் பல் 
உறுப்புகளில் நிரப்பிக்கொள்கிறது .. பால்பல் உறுப்புத்தான் 
விந்தணுக்களைப் பெண்ணின் விந்து கொள்பைக்கு மாற்று 
கிறது . விந்து மாற்றத்தின் போது இருபால் சிலந்திகளும் மேற் 
கொள்ளும் நிலை அவற்றின் பழக்கங்களுக்கும் உடல் பருமனுக் 
கும் ஏற்ப மாறுபடுகிறது . ரெசி நியுலே வரிசை அராக்னிடுகளிலும் 
இத்தகைய விந்து மாற்றுமுறைக் காணப்படுகிறது . ஆண் 
ரெசி நியுலேக்களின் மூன்றாவது கால் விந்து மாற்றத்திற்குப் 
பயன்படுகிறது . 


அராக்னிடா -சில பொதுப்பழக்கங்கள் 


29 


கீலோநேத்திகளிலும் சாலிஃப்யூகேக்களிலும் மிகவிந்தையான 
முறையில் விந்து மாற்றம் ஏற்படுகிறது . ஆண் பொய்த்தேள் 
ஊடாடலின் முடிவில் தன் விந்தணுத் திரளைத் தரையின் மேல் 
செங்குத்தாக நிற்கவைக்கிறது . விந்தணுத்திரள் ஒரு சிறு குச்சி 
போலவுள்ளது ; அதன் மேல் நுனியில் காணப்படும் கொண்டை 
போன்ற பகுதியில் தான் விந்தணுக்கள் நிறைந்துள்ளன . பின்னர் 
ஆண் விலங்கு பெண்ணை விந்துக் குச்சியின் மேலாக அழைத்துச் 
செல்கிறது . அப்பொழுது கொண்டைப் பகுதியிலுள்ள விந்துச் 
சிப்பம் பெண்ணின் சினையணு நாளத்திற்குள் நுழைகிறது . 
உணர்ச்சி குன்றிய செயலிழந்த நிலையிலுள்ள பெண்சோலிஃப்யூ 
காவின் உடலை ஆண் விலங்கு கீழ்ப்பக்கம் மேல் நோக்கியிருக் 
கும் வகையில் திருப்புகிறது . பின்னர் ஆண் தன் கெலிசெராக் 
களின் உதவியால் பெண்ணின் புணர்புழையைத் திறந்து 
வைக்கிறது . இதனை அடுத்து ஆண் தன் விந்தணுக்களைத் தரை 
யின் மேல் கொட்டி அதனைத் தன் கெலிசெராக்களால் எடுத்துப் 
பெண்ணின் இனப்புழைக்குள் வலிந்து செலுத்திப் புழை உதடு 
களைப் பொருத்திப் புழையை முன்போல் மூடிவிடுகிறது . புழை 
மூடப்படும் நேரத்தில் பெண்ணின் செயலிழந்த நிலை மாறி 
உணர்வு ஏற்படுகிறது . அதனால் , ஆண் சோலிஃப்யூகே 
அங்கிருந்து மிக விரைவாக ஓடித் தப்பிச் செல்கிறது . 

கலவி முடிந்ததும் பெண் விலங்கை விட்டு ஆண் மிக விரை 
வாக ஓடிப்போவது அனைத்து அராக்னிடுகளிடமும் பொதுவாகக் 
காணப்படும் ஒரு பண்பாகும் . ஏனென்றால் , கலவி முடியும் நேரத் 
தில் பெண்ணின் இன இச்சை மறைந்து , தணிந்திருந்த உணவு 
இச்சை தலை தூக்குகிறது . அராக்னிடுகளுக்குத் தன் இன 
முண்ணும் ( canibalic) பழக்கம் உண்டு . அதனால்தான் ஆண் 
அராக்னிடுகள் கலவி முடிந்தவுடன் பெண் அராக்னிடை விட்டு 
மிக வேகமாக ஓடிச் செல்கின்றன . 


னப்பெருக்க முறை 

தேள்கள் மட்டும் குட்டிப் போடும் வழக்கமுடையவை . 
மற்ற எல்லா அராக்னிடுகளும் முட்டையிடுகின்றன . முட்டைகள் 
பொரிந்து வெளிவரும் குஞ்சுகளைப் பராமரிக்கும் வழக்கமும் 
பொதுவாகச் சிலந்திகளிடம் காணப்படவில்லை . தேள்களும் 
ஓநாய்ச் சிலந்திகளும் இளரிகளைத் தம் முதுகின் மேல் ஏற்றிக் 
கொள்கின்றன . சில அராக்னிடுகளின் இளரிகள் சில காலம் 
வரைத் தாயின் கூட்டில் அல்லது வளையில் தங்குகின்றன . சில 
சிலந்திகள் இளரிகளைத் தம் வாயிலுள்ள உணவால் ஊட்டி வளர்க் 
கின்றன ( தெரிடிரிட் சிலந்திகள் ) , 


30 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
புது இடங்களுக்குப் பரவுதல் 

அராக்னிடுகள் பொதுவாகத் தம் முயற்சியால் தான் புது 
இடங்களுக்குப் பரவுகின்றன . சில அராக்னிடுகள் பல வியப்பு 
மிகு முறைகளால் புது இடங்களுக்குச் செல்கின்றன . கோஸ் 
ஸாமெர் சிலந்திகள் தம் ஒட்டடை இழைகளைப் பயன்படுத்திப் 
புது இடங்களை அடைகின்றன . ஓர் இளம் சிலந்தித் தன்னால் 
முடிந்த அளவு உயரமான இடத்திற்குச் சென்று , காற்று வரும் 
திசையை நோக்கித் தலையை வைத்து வயிற்றுப் பகுதியை 
உயர்த்துகிறது . அப்பொழுது நூற் சுரப்பிகள் ஒரு துளிப் பட்டுப் 
பொருளைச் சுரக்கிறது . அப் பொருள் காற்றுப் பட்டவுடன் நீள 
மான பட்டிழையாக மாறுகிறது . அவ்விழைக் காற்றில் மிதக்கும் 
போது அதன் நுனியில் தொங்கிக்கொண்டுள்ள சிலந்தியும் 
அதனுடன் மிதந்து புதிய இடத்தை அடைகிறது . இப் பழக்கம் 
எல்லாவகை சிலந்திகளிலும் இளவுயிரி நிலையில் 

நிலையில் ( young 
organism ) காணப்படுகிறது . ஆனால் , சிறிய உருக் கொண்ட 
சிலந்திகளில் இப் பழக்கம் நிறைவுயிரி ( adult ) நிலையிலும் காணப் 
படுகிறது . 

இதனை ஒரு மறைமுகப் பறக்கும் முறை எனக் கூறலாம் . 
ஏனென்றால் சாதகமான காற்றோட்டமுள்ள சூழ் நிலைகளில் சில 
சிலந்திகள் இருநூறு மைல்களுக்கு மேற்பட்ட தூரங்களையும் 
காற்றில் மிதந்து சென்று கடக்கின்றன . ஆனால் , இவ்வகை 
முறையில் தான் சிலந்திகள் உலகம் முழுவதும் பரவியுள்ளன 
எனக் கூறமுடியாது . பழந்தரும் மரங்களில் ஒட்டுண்ணிகளாக 
வாழும் சில மைட்டுகள் ( mites ) புது இடங்களுக்குச் செல்கின் . 
றன . கோடைக் காலங்களில் பறந்து செல்லும் இன்செக்டுகளின் 
கால்களைப் பற்றிக்கொண்டோ அல்லது அவற்றின் உடலின் 
மேல் தொற்றிக்கொண்டோ இம் மைட்டுகள் தொலை தூர இடங் 
களை அடைகின்றன . இந்த வகை பரவுதலுக்குத் தொற்றிச் 
செல்லுதல் என்று பெயர் . இந்த மைட்டுகள் சில சமயங்களில் 
உடலைச் செங்குத்தாக வைத்துக்கொண்டு காற்றடிக்கும் திசை 
யில் குதித்துக் காற்றோடு மிதந்துச் செல்கின்றன . 

நீரில் காணப்படுவது போன்று காற்றிலும் மிதவைவுயிரிக் 
கூட்டம் ( plankton ) உள்ளது எனக் கோடு ( Coad -1931) என்பவர் 
ஆராய்ந்தறிந்து கூறியுள்ளார் . பூமியின் மேற்பரப்பில் ஐம்பது 
அடியிலிருந்து பதினான்காயிரம் அடிவரையிலுள்ள காற்று மண்ட 
லத்தில் , 

, ஒரு கன மைல் அளவு காற்றில் சுமார் அரை மில்லி 
யன் கணுக்காலிகள் மிதந்துகொண்டு செல்கின்றன 
கணக்கிடப்பட்டுள்ளது . மே மாதத்தில் இதே அளவு காற்றில் 
இதைப் போன்று மூன்று மடங்கு உயிரிகள் இருக்கக்கூடும் எனக் 


எனக் 


அராக்னிடா - சில பொதுப்பழக்கங்கள் 


31 


கணக்கிடப்பட்டுள்ளது . இறக்கைகளற்ற சிறுவுயிரிகள் காற்றில் 
மிதந்து உயரச் சென்றவுடன் காற்றோட்டத்தினால் தொலை 
தூரங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன . 
உயிர்த் தொகைக்கு ( animal population ) வளிமிதவை வுயிரித் 
தெதாகை ( aerialplankton ) என்று பெயர் . 


வசை 


புவிப் பரவல் ( Geographic distribution ) 


அராக்னிடுகள் துருவப் பகுதிகள் நீங்கலாக மற்ற எல்லாப் 
பகுதிகளிலும் வாழ்கின்றன . உலகின் பல பகுதிகளிலும் காணப் 
படும் அராக்னிடுகளை அவற்றின் வாழுமிடத்தின் தன்மைகளைக் 
கொண்டு மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . 


1. மிகு வெப்பப் பகுதி ( Tropical region ) , மிதவெப்பப் பகுதி 

களில் ( Sub - tropical region ) வாழும் அராக்னிடுகள் . தேள்கள் 
சோலிஃப்யூகேக்கள் , ரெசி நியுலேக்கள் , மைகலோமார்ப் 

போன்றவை இப் பிரிவைச் சேர்ந்தவை . 
2 . குறை வெப்பப்பகுதியிலுள்ள (Temperate region ) அராக் 

னிடுகள் . கீலோநேத்தியும் ஒப்பிலியோன்களும் இவ்வகை 

யைச் சேர்ந்வையாகும் . 
3. துருவப் பகுதிகளுக்குச் ( Polar region ) செல்லும் அராக் 

னிடுகள் . 


அண்டார்டிக் துருவத்திற்கும் ஆர்டிக் துருவத்திற்கு 
மிடையே தெளிவான வேறுபாடு காணப்படுகிறது . அண்டார்ட் 
டிக் கண்டம் கொந்தளிப்பு மிகுந்த சமுத்திரங்களால் சூழப் 
பட்டுள்ளது . பெந்தாலியஸ் பெல்லி ( Benthleus belli) என்னும் 
மைட்டுதான் முதன் முதலில் அண்டார்டிக் பகுதியில் கண்டு 
பிடிக்கப்பட்ட மைட்டு ஆகும் . இது 1889-90 அடோர் முனையில் 
( Cape Adore ) ஒருவகை பாசிக்குக் கீழே கண்டுபிடிக்கப்பட்டது . 
பின்னர் 1907 முதல் 1909 ஆம் ஆண்டு வரைப் பல இனங்களைச் 
சேர்ந்த மைட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன . ரூப்ரியஸ் 
சப்ஃபேசியேடஸ் என்னும் சிலந்தி ஹான் முனையில் கண்டுபிடிக் 
கப்பட்டது . மைரோஃபிரிஜிடா என்னும் சிலந்தி தென் 
ஜார்ஜியாவில் ( 55 ° S ) காணப்பட்டது . உலகின் இப் பகுதிக்குத் 
தெற்கே சிலந்திகளில்லை . 


ஆர்க்டிக் பகுதி ஓரளவுக்கு நிலையான தன்மையுடைதாகும் . 
இப் பகுதியில் ஓரளவு நிலையான விலங்கு தொகையும் தாவரத் 


32 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


தொகையும் உள்ளன . பத்துக்கு மேற்பட்ட சிலந்தி இனங்களும் 
நிலமைட்டுகள் பலவும் இப் பகுதியில் வாழ்கின்றன . 


சால்டிசிடே குடும்பத்தைச் சேர்ந்த சில சிலந்திகள் 
எவரஸ்ட் சிகரத்தில் 22,000 அடி உயரத்தில் வாழ்கின்றன . 
இத்தனை உயரத்தில் நிலையாக வாழ்கிற பெருமை இந்த அராக் 
னிடுகளுக்கு உண்டு . 


4. அராக்னிடுகளின் 
பரிணாமம் , வகைப்பாடு 


அராக்னிடுகளின் பரிணாம வரலாறு ஆர்வமளிக்கக்கூடிய 
ஒன்றாகும் . ஏனென்றால் , அராக்னிடு பரிணாமத்தில் இரண்டு 
சிக்கலானப் பிரச்சனைகள் உள்ளன . ஒன்று , அராக்னிடுகள் தம் 
மூதாதையரிலிருந்தும் பரிணமித்துத் தோன்றியது . மற்றையது , 
அராக்னிடுகள் பல வரிசைகளாகப் பரிணமித்த விதம் . 


என 


அராக்னிடுகள் பற்றிய புவியியல் (geological ) சான்றுகள் 

யூரிப்டிருடுகள் ( Eurypterids ) தாம் அராக்னிடுகள் 
நிச்சயமாகச் சொல்லக் கூடியதும் காலத்தால் மிகத் தொன் 
மையான துமான உயிரிகளாகும் . அவை யாவும் பழவுயிர் யுகத் 
தில் ( Paleozoic era ) வாழ்ந்த வுயிரிகள் . இன்று உலகில் வாழ்ந்து 
கொண்டுள்ள அராக்னிடுகளில் தேள் களே மிகத் தொன்மை 
யானவை . தேள்கள் சைலூரியன் காலத்திலிருந்து ( Silurion 
period ) காணப்படுகின்றன . 

அராக்னிடாவின் 

முக்கியமான 
வரிசைகளைச் சேர்ந்த விலங்குகளனைத்தும் டெர்ஷியன் காலப் 
( Tertiary period ) பாறைகளில் தொடங்கிக் காணப்படுகின்றன . 
அராக 

பாக்னிடுகள் பரிணமித்துத் தோன்றியது பற்றித் தெரிந்து 
கொள்ள யூரிப்டிருடுகள் தோன்றியவிதம்பற்றித் தெரிந்து 
கொள்ள வேண்டும் . 


யூரிட்டிருடுகள் 

ரே லங்காஸ்டர் , போகாக் ஆகியோரின் கருத்துகளின்படி டிரை 
லோபைட்டுகள் ( Trilobites ) யூரிப்டிருடுகளின் மூதாதையராகும் . 
டிரைலோபைட்டுகள் கேம்பிரியன் ( Cambrian ) காலத்தில் மிகுதி 
யாக வாழ்ந்தன . தொடக்கக் கால டிரைலோபைட்டுகளின் உட 
லில் முன்னுடல் பகுதியில் ( புரோசோமாவில் ) ஐந்து கண்டங்களும் 

3 


34 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


பின்னுடல் பகுதியில் ( ஒப்பிஸ்த்தோசோமாவில் ) அதிகமான 
( ஆனால் மாறுபட்ட எண்ணிக்கையுள்ள ) கண்டங்களுமிருந்தன . 
கடைசிப் பின்னுடல் பகுதி கண்டம் தவிர மற்றப் பின்னுடல் 
கண்டங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடி இரட்டைக்கிளை இணை 
யுறுப்புகள் (biramons appendage ) இருந்தன . 

இவை பரிண 
மித்தபோது பின்னுடல் பகுதி கண்டங்களின் எண்ணிக்கை 
குறைந்து கொண்டே வந்தது . அப்பொழுது ஒரு நிலையில் அவற் 
றின் உடலில் பதினெட்டு அல்லது பத்தொன்பது உடற்கண்டங் 
களேயிருந்தன . மேலும் , இப் பரிணாம நிகழ்ச்சியின் போது 
பின்னுடற் பகுதியின் இணையுறுப்புகள் மறைந்துகொண்டே 
வந்தன . உடலில் எஞ்சியிருந்த இணையுறுப்புகளும் தம் செயல் 
களுக்கேற்ப மாறிக்கொண்டேயிருந்தன . முன்னுடல் பகுதிக் 
கண்டங்களின் இணையுறுப்புகள் இடப்பெயர்ச்சிக்கும் உண 
வைப் பற்றிப் பிடிக்கவும் பயன்பட்டன . பின்னுடல் பகுதி கண் 
டங்களின் இணையுறுப்புகள் இடப்பெயர்ச்சிப் பணியைத் துறந்து 
சுவாச உறுப்புகளைத் தாங்கும் பணியை ஏற்கின்றன . 
மேலே 

கூறப்பட்ட மாற்றங்களுக்கெல்லாம் யூரிப்டிருடு 
உடலமைப்பை நோக்கிச் செல்லும் பரிணாம மாற்றங்களாகும் 
லிமுலா வா ( Linulava ) என்னும் ஃபாசிலும் ( Fossil ) , சிட்னே 
யியா ( Sidneyia ) , அமியெல்லா ( Amiella) என்னும் இரு இனங் 
களைக் கொண்ட அராக்னிட வரிசையும் டிரைலோபைட்டுகளுக் 
கும் யூரிப்டிருடுகளுக்குமிடையே காணப்படும் இடைப்படு நிலை 
யைக் குறிக்கின்றன . அதனால் தான் டிரைலோபைட்டுகள் பல 
பரிணாம மாற்றங்களடைந்து அராக்னிடுகள் தோன்றின எனக் 
கருதப்படுகிறது . 


லிமுலஸ் 

லிமுலசும் தற்காலத்தில் உலகிலிருந்து மறைந்துவிட்ட 
அதன் உறவு விலங்குகளும் அராக்னிடப் பரிணாமத்தில் ஒரு நிலை 
யைக் குறிக்கின்றன . இந் நிலையில் முன்னுடல் பகுதியில் ஆறு 
கண்டங்களும் இடையுடல் பகுதியில் ( மீசோசோமாவில் ) ஆறு 
கண்டங்களும் பெற்றுள்ளன . அனைத்து முன் உடற்கண்டங்களி 
லும் இடையுடற் கண்டங்களிலும் இணையுறுப்புகளிருந்தன . 
கடை யுடல் பகுதியில் ( மெட்டாசோமாவில் ) மூன்று கண்டங் 
களுக்கு மேல் இருந்ததில்லை . சின்சிஃபோசோரா என்னும் 
அராக்னிட வரிசையில் யூரிப்டிருடுகளுக்கும் லிமுலசுக்குமிடையே 
யுள்ள இடை நிலையைக் காணமுடிகிறது . இவற்றின் கடையுடற் 
பகுதியில் மூன்று தனித்தனிக் கண்டங்களும் ஒரு குட்டையான 
முள்ளும் உள்ளன . 


35 


அராக்னிடுகளின் பரிணாமம் , வகைபாடு 


பேலியோஃபோனஸ் 


இன்றைய அராக்னிடுகளில் லிமுலஸ் தவிர மற்றவையெல் 
லாம் நிலத்தில் வாழ்கின்றன . சைலூரியன் காலத்தில் வாழ்ந்த 
பேலியோஃபோனஸ் ( Paleophonus ) என்னும் தேள் இனம் நீரில் 
வாழ்ந்திருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . இத் தேள்கள் யூரிப் 
டிருடுகளுக்கும் தேள் களுக்குமிடையேயுள்ள தொடர்பைக் 
காட்டும் இணைப்பு உயிரி ( link animal ) நிலையைக் குறிக்கின்றன . 


அராக்னிடுகளின் ஆரம்பக் காலப் பரிணாமத்தைக் கீழ்க் 
கண்டுள்ளபடிக் குறிப்பிடலாம் . 


சிஃபோசுரா 

தேள்கள் 
4 

4 
சின்சிஃபோசுரா பேலியோஃபோனஸ் 

t 1 
யூரிப்டிருடுகள் 

* 
லிமுலாவா 

A 
டிரைலோபைட்டுகள் 


யூரிப்டிருடா , சிஃபோசுரா , ஸ்கார்ப்பியோனிடா ஆகிய 
மூன்று அராக்னிட வரிசைகளிலும் தொடக்கக் காலத்தில் பின் 
உடற்பகுதிக் கண்டங்களில் இணையுறுப்புகள் இருந்து பின்னர் 
மறைந்தன . அதனால் இம் மூன்றும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய 
தொடர்புடையன என்றும் , 

மூதாதையரிலிருந்து 
தோன்றியவை என்றும் தெரிகிறது . இம் மூன்று வரிசைகளிலும் 
கெலிசெராக்களின் அமைப்பு ஒப்புமையும் இவ் வுறவை உறுதிப் 
படுத்துகிறது . 


பொது 


சிஃபோசோராவும் தேள்களும் யூரிப்டிருடாவிலிருந்து 
தோன்றவில்லை என்றும் அவை மூன்றும் கேம்பிரியன் காலத் 
தொடக்கத்தில் ஒரு பொது மூதாதையரிலிருந்து மூன்று கிளை 
களாகப் பிரிந்தன என்றும் ஸிட்டல் ( Zittel ) கூறியுள்ளார் . 


அராக்னிடப் பரிணாம வழியில் டிரைலோபைட்டுகள் 

மேலே சொன்ன கருத்தைப் பலர் ஏற்றுக்கொள்வதில்லை . 
ஏனென்றால் , அங்கே கூறப்பட்டுள்ளதைப் போன்ற ஒரு பொது 


86 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


மூதாதையரைப் பற்றிய தகவல் எதுவும் நமக்குத் தெரிய 
வில்லை . டிரைலோபைட்டுகள் உண்மையான 

முதிரா நிலைக் 
கிரஸ்டேசியன்களாகும் . டிரைலோபைட்டுகள் கிரஸ்டேசி 
யாவின் 

முன்னோடிகளாகக் கருதப்படுவதால் அவற்றை 
அராக்னிடுகளின் 

நேர் மூதாதையராகக் 

கருதமுடியாது . 
ஆனால் , முதிரா நிலை அராக்னிடுகளின் அமைப்பைப் பார்க்கும் 
போது டிரைலோபைட்டுகளைத் தவிர வேறுவகை விலங்குகளை 
அவற்றின் மூதாதையராகக் 

கூறுதல் சரியெனத் தோன்ற 
வில்லை . டிரைலோபைட்டுகள் அல்லாமல் வேறுவகை விலங்குகள் 
அராக்னிடப் பரிணாமத்தின் நேர்வழியில் இடம் பெற்றிருக்கு 
மானால் அவற்றின் புதைபடிவங்கள் ( ஃபாசில்கள் ) நமக்குக் 
கிடைக்காமலிருப்பது விந்தையினும் விந்தையாகும் . 
சுவாச உறுப்புகள் , வாய் இருப்பிடத்தில் மாற்றங்கள் 

அராக்னிடுகள் நீரிலிருந்து நிலத்திற்கு வந்ததே அவற்றின் 
பரிணாம வரலாற்றின் முக்கியமான முன்னேற்றமாகும் . இதனைப் 
பற்றித் தெரிந்து கொள்ள நமக்குப் போதுமான சான்றுகள் 
உள்ளன . நீரில் வாழும் சிஃபோசுரா பத்துத் தொகுதிகளாக 
( ஐந்து ஜோடிகளாக ) அமைந்துள்ள செவுள் புத்தகங்களால் 
சுவாசிக்கின்றன . இச் செவுள்கள் இரண்டாவது முதல் ஆறாவது 
பின் னுடல் கண்டங்கள் வரைக் காணப்படுகின்றன . நிலவாழ் 
அராக்னிடுகளாகிய தேள்கள் , எட்டுப் ( நான்கு ஜோடிகள் ) புத்தக 
நுரையீரல்கள் என்னும் நுண் தகடுகளுள்ள சிறு பைகள் 
மூலமாகச் சுவாசிக்கின்றன . இவை பின்னுடலின் மூன்றாவது 
முதல் ஆறாவது கண்டம்வரைக் காணப்படுகின்றன . தேள் 
களின் கரு வளர்ச்சியின்போது சுவாசத் தகடுகள் அக் கண்டங் 
களின் நிலையில்லா இணையுறுப்புகளின் பின்புறத்தில் தோன்று 

இத் தகடுகள் செவுள் புத்தகங்களிலுள்ளதைப் 
போல வெளியிலேயே 

நிலை கொள்ளுவதில்லை . ஆனால் , 
அப் பகுதியின் தோல் உட்குழிந்து சிறு பைகள் ஏற்படும்போது 
அவற்றிற்குள் செல்லுகின்றன . 

நுண்நோக்கியின் மூலம் 
பார்த்து ஆராயும்போதும் இரண்டு வகை அராக்னிடு சுவாச 
உறுப்புகளும் ஒரே வகை அமைப்புடையவை என்பதைக் 
கண்டுகொள்ள முடிகிறது . தொன்மை டிரைலோபைட்டு 
களின் செவுளின் புறக்கிளையின் மாற்றமடைந்த பகுதிகளே 
தேள்களின் பெக்டின்களாக உள்ளன . 

வாய் உடலின் முன் முனையை நோக்கி நகர்வதும் நில 
வாழ்க்கைக்காக ஏற்பட்ட பரிணாம மாற்றங்களில் ஒன்றாகும் . 
சிஃபோசோராவின் ஆறு ஜோடி முன்னுடற் பகுதிக்கால்களின் 
காக்சாக்களிலும் காலடித் தாடைத் தகடுகள் ( gaathobases ) 

அவை யாவும் உணவை மெல்லுவதற்குப் பயன்படு 


கின்றன . 


உள்ளன . 


37 


அராக்னிடுகளின் பரிணாமம் , வகைபாடு 


கின் நன . 


வாய் முன்னோக்கி நகர்ந்தபின்னர் பின்னங்கால்கள் 
உண்ணும் பணியிலிருந்து விடுபட்டு நடப்பதற்கு மட்டுமே பயன் 
படுகின்றன . 

சிலந்திகளின் எந்தக் காலுக்கும் உண்ணும் 
பணியில்லை . அனைத்துக் கால்களும் நடப்பதற்கு மட்டுமே பயன் 
படுகின்றன . 


சுவாச 


தேள் களிலும் சிலந்திகளிலும் காணப்படும் புத்தக 
நுரையீரல்கள் மட்டும் நிலவாழ் அராக்னிடுகளின் 
உறுப்புகளல்ல . சில அராக்னிடுகளில் டிரக்கியக்குழாய்கள் 
காற்றுச் சுவாசத்திற்குப் பயன்படுகின்றன . டிரக்கியக் குழாய் 
களின் எண்ணிக்கையும் அவற்றின் புறத் துளை களின் இருப் 
பிடமும் அராக்னிடு வரிசைகளில் மாறுபடுகின்றன . 


சில அராக்னிடுகள் டிரக்கியக் குழாய்களைப் பெற்றுள்ள தால் 
அரக்னிடுகளின் பரிணாமம் பற்றி இரண்டு நேர்மாறான கருத்து 
களுடைய ஊகக்கோட்பாடுகள் ( hypotheses ) வழக்கிலிருந்தன . 
தேள்கள் , பெடிப்பால்பிகள் , சிலந்திகள் ஆகியவற்றின் புத்தக 
நுரையீரல் 

சுவாசத்தகடுகள் நீர்வாழ் அராக்னிடுகளின் 
செவுள் புத்தகத் தகடுகளிலிருந்து தோன்றியவை . ஆரம்பகால 
நிலவாழ் அராக்னிடுகள் புத்தக நுரையீரல் தகடுகளை மட்டுமே 
பெற்றிருந்தன . பிற்கால நிலவாழ் அராக்னிடுகளில் டிரக்கியக் 
குழாய்கள் தோன்றி 

புத்தக நுரையீரல் 

தகடுகளுக்குப் 
பதிலாகத் தாமே செயலாற்றின . சில 

அராக்னிடுகளில் 
டிரக்கியக்குழாய்கள் நுரையீரல் தகடுகளின் 
பாட்டை நீக்கத் துணை நின்றன . 

லங்காஸ்டர் , 
போகாக் ஆகிய இருவரும் மேலே கூறியுள்ளதைச் சரியான 
கருத்துகளே எனக்கூறினர் . 


செயல் குறை 


சுவாச 


பிற கருத்துகள் 

லியுகார்ட் ( Lewkart ) , ஹேன்சன் ( Hansen ) , சோரன் சன் 
( Sorensen ) ஆகிய மூவரும் மேலே சொல்லப்பட்டதற்கு நேர் 
மாறான கருத்தில் உடன்பாடுடையவராயிருந்தனர் . இவர் 
களது ஊகத்தின்படி அராக்னிடுகளின் ஆரம்பகால முதிரா நிலை 
உறுப்புகள் டிரக்கியக் 

குழாய்களாகும் . பரிணாம 
மாற்றங்கள் காரணமாக அக் குழாய்கள் குழாய்த்தூவிகளாக 
மாறின . பின்னர் தொடர்ந்து நடந்த பரிணாம மாற்றங்களின் 
போது தூவிகள் இணைந்து புத்தக நுரையீரல் தகடுகள் 
உண்டாகின . இவ் வூகத்தின் அடிப்படையில் அராக்னிடப் 
பரிமணத்தை ஆராய்ந்தால் அராக்னிடுகளின் மூதாதையர் 
நிலத்தில் வாழ்ந்தவை என்றும் , 

என்றும் , யூரிப்டி ருடுகள் , லிமுலஸ் 


38 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


போன்ற கடல்வாழ் அராக்னிடுகள் நிலவாழ் அராக்னிடுகளி 
லிருந்து தோன்றின என்றும் கருதவேண்டும் . 


முதிரா நிலை அராக்னிடுகளில் தலையில் நான்கு கண்டங் 
களும் மார்புப் பகுதியில் இரண்டு கண்டங்களும் இருந்தன 
என்று ஹேன்சன் எண்ணினார் . இக் கருத்தின்படி இன்று 
வாழ்ந்துகொண்டிருக்கும் அராக்னிடு களில் பெடிப்பால்பிகளும் 
சோலிஃப்யூகேக்களும் மூதாதையருக்கு நெருங்கிய தொடர் 
புடையவை ஆகும் . பதினெட்டு உடற்கண்டங்களும் 
கண்டங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடி, இணை உறுப்புகள் , 
ஒரு ஜோடி ஸ்பைரக்கிள்கள் , ஒரு ஜோடி உணவுப்பாதைப் 
பிதுக்கங்கள் ஆகியவையும் பெற்றிருந்த ஓர் உயிரிதான் அராக் 
னிடுகளின் மூதாதையராக இருக்க முடியுமெனப் பெர்னார்டு 
( Bernard - 1893 ) ஊகித்துக் கூறினார் . ஈவிங் ( Ewing ) என்பவர் 
ஆரம்பகால அராக்னிடுகளின் இணை உறுப்புகள் ஒற்றைக்கிளை 
( uniramous ) 2.0LWAT என்றும் அவை எட்டுக் கரணைகளா 
லானவை என்றும் கருத்துத் தெரிவித்தார் , 


அராக்னிடாவின் மூதாதையரைப்பற்றித் திட்டவட்டமாகத் 
தெரியாமையால் மேலே கூறப்பட்டுள்ளதைப் போலப் பலரும் 
வகைகளில் ஊகித்துக் 

கூறினர் . இவர்களெல்லாம் 
இன்றைய அராக்னிடுகளின் அமைப்புகளை அடிப்படையாகக் 
கொண்டு தம் கருத்துகளை வெளிப்படுத்தினர் . 


பல 


டிரைலோபைட்டுக்கும் கிரஸ்டேசியாவுக்குமிடையே நிறைய 
ஒற்றுமை காணப்படுவதாலும் டிரைலோபைட்டுகளிலிருந்து 
கிரஸ்டேசியன்கள் தோன்றின 

என்று 

நிச்சயமாகத் 
தெரிவதாலும் டிரைலோபைட்டுகளை 

அராக்னிடுகளின் 
மூதாதையராகக் கருதுவதைத் தவறெனப் பலர் நினைத்தனர் . 
டிரைலோபைட்டுகள் நீரில் வாழ்ந்தவை . 

அதனால் தான் 
ஆரம்பகால அராக்னிடுகள் நில வாழ்வனவாக இருந்திருக்க 
வேண்டும் என்று அவர்கள் 

கருதினார்கள் . 

தவறான 
கருத்தேயாகும் . ஏனென்றால் , இக் கருத்தின்படி லிமுலசுக்கும் 
கிரஸ்டேசியன்களுக்குமிடையேயுள்ள ஒற்றுமைகள் அனைத்தும் 
கூவிப்பரிணாமத்தால் ( convergent evolution ) ஏற்பட்டவை எனக் 
கொள்ளவேண்டும் . ஆனால் , உண்மையில் இவற்றிற்கிடையே 
காணப்படும் ஒற்றுமைக்குக் காரணம் இவை சார்ந்த இருவகை 
விலங்கு வகைகளும் 

ஒரு பொது 

மூதாதையரிடமிருந்து 
தோன்றியதேயாகும் . 


39 


அராக்னிடுகளின் பரிணாமம் , வகைபா 


வெர்ஸ்லூயிஸ் என்பவரும் டெமோல் என்பவரும் ( 1922 - ல் ) 
அராக்னிடுகளின் 

மூதாதையரை ஒனைக்கோஃபோராவுடன் 
தொடர்புபடுத்த முற்பட்டனர் . 


இதுவரை நமக்குத் தெரிந்துள்ள விவரங்களைக் கொண்டு 
ஆராய்ந்து சிந்திக்கும்போது டிரைலோபைட்டுகளை அராக் 
னிடுகளின் மூதாதையராகக் கருதலாம் . இது தவறாக இருந் 
தால் கேம்பிரியன் அல்லது முன் கேம்பிரியன் காலத்தைச் சேர்ந்த 
வேறு ஒரு கணுக்காலிதான் அவற்றின் மூதாதையராக இருக்க 
வேண்டும் . 


அராக்னிட வரிசைகளுக்கிடையேயுள்ள தொடர்பு 


அராக்னிட தொகுதி தோன்றியதைப் பற்றி முடிவாகக் 
கூற முடியாதது போலவே அவற்றின் வரிசைகளுக்கிடையில் 
காணப்படும் தொடர்புகளைப் பற்றியும் திட்டவட்டமாகக் கூற 
முடியாது . இதுபற்றிப் பல ஊகங்களும் , இயல்பாகத் தோன் 
றும் கருத்துகளும் வழக்கிலுள்ளன . முதிரா நிலை - வரிசை 
யென ஒரு வரிசையில் தொடங்கி அதற்குப் பின்னர் ஒன்றை 
அடுத்து ஒன்றாக மற்ற முதிர்ந்த நிலை அராக்னிடு வரிசைகள் 
தோன்றின எனக் கூற முடியாது . உடற் பகுதிகள் முழுவதும் 
உடற்கண்டத் தோற்றம் நிலையாகக் காணப்படுதல் . 
ஜோடிக் காக்சத் தாடையடித் தாடைகள் போன்ற முதிரா 
நிலைப் பண்புகளும் 

சிக்கலான அமைப்புடைய காக்சல் 
சுரப்பிகள் , நுணுக்கமான வாழ்க்கை முறைகள் 

போன்ற 
முதிர்ந்த நிலைப் பண்புகளும் அராக்னிட வரிசைகளிடையே 
பரவலாக ஆங்காங்கே பல வகைகளில் சேர்ந்து காணப்படு 
கின்றன . அதனால் தான் அராக்னிடு வரிசைகளைப் பரிணாமச் 
சிறப்பின் அடிப்படையில் ஒன்றையடுத்து ஒன்றாகக் கூறமுடிய 
வில்லை . 


பல 


பெடிபால்பிக்களும் சாலிஃப்யூகேக்களும் ஆதி நில 
அராக்னிடுகளாகச் சிலரால் கருதப்பட்டன . ஆனால் , இன்று 
பொதுவாகத் தேள்களையே தொன்மையான நில அராக்னிடு 
களாகக் கருதுகிறோம் . நில அராக்னிடுகளில் சிலந்திகளை மிக 
மேம்பாடு அடைந்த விலங்குகளாகக் கருதுகிறோம் . அகாரிகள் 
சிறப்பிழந்த அராக்னிடுகளாகும் . மற்ற அராக்னிடுகளின் இடங் 
களைக் காரணங்களுடன் சுட்டிக்காட்டுவது மிகக் கடினமான 
பணியாகும் . அராக்னிடுகளைப் பல வகைகளில் 

வகைபாடு 
செய்வதற்கு இதுவே காரணமாகும் . வகைபாடு முக்கியத்துவம் 
பெற்றுள்ள அனைத்து அராக்னிடு பண்புகளும் 

ஒரு வரை 


40 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


யறைக்கு உட்படாது பல வரிசைகளில் பரவலாகக் காணப்படு 


கின்றன . 


அராக்னிடுகளின் வகைபாட்டுப் பண்புகள் பல வரிசைகளில் 
பலபட சேர்ந்துள்ள தன் காரணத்தை ஒருவாறு ஊகிக்க முடி 
கிறது . அராக்னிடுகளின் 

மூதாதையராகக் கருதப்படும் 
டிரைலோபைட்டுகள் அல்லது அது போன்ற மூதாதை உயிரிகள் 
கேம்பிரியன் காலத்தில் வாழ்ந்தன . அவைப் பரிணாம மாற்றங்கள் 
பெறக்கூடிய பல பண்புகளைப் பெற்றிருந்தன . 

அவற்றிடம் 
ஒருவழித் தேர்ச்சிப் (specialised ) பண்புகளைவிடப் பலவழிப் 
பயிற்சிப் பண்புகள் அதிகமாக இருந்தன . டிரைலோபைட்டுகள் 
மாறிய சூழ் நிலைகளில் தம் பண்புகளை மாற்றிக்கொள்ள 
முடியாமல் , தகவமைப்புகள் இன்றி 

அழிந்து மறைந்து 
போயின . ஆனால் , பொதுவழிப் பண்புகள் பெற்றிருந்த 
அராக்னிடு மூதாதையர் மாறுபட்ட பண்புகளுடைய தகவமைப்பு 
களுடைய தலைமுறையைத் தோற்றுவித்தன . வாழத் 
தக்கன பெற்ற இளந் தலைமுறைவுயிரிகள் , தாய் தலைமுறை 
அழிந்த பின்னரும் நிலைத்து வாழ்ந்தன . அடுத்தடுத்து மரபு 
வழித் தோன்றிய சந்ததிகள் எல்லாம் தக்க பண்புகளைப் பெற்றுச் 
சிறப்புடன் வாழ்ந்தன . அதனால் தான் இன்று உலகில் அராக் 
னிடுகளும் பிக்னோகோனிடுகளும் காணப்படுகின்றன . 


அராக்னிடுகளின் பரிணாமத்தை விலங்குலகின் பரிணாமத் 
தில் நடந்த ஒரு தேர்வாராய்ச்சி எனக் கூறலாம் . ஏனென்றால் , 
இவற்றின் பரிணாமத்தில் பலதரப்பட்ட அராக்னிடு பண்புகள் 
பலவகைச் சேர்க்கைகளில் சேய்த் தலைமுறைகளைச் சென்றடைந் 
தன எனக் கருத வாய்ப்புள்ளது . ஒவ்வொரு வகைச் சேர்க்கை 
யிலும் , சிற்சில தக்க பண்புகளிலிருந்தமையால் அவை உலகில் 
வாழ்ந்து வழிவழி வந்தன . ஆனால் , அவையாவும் குறிப்பிட்ட 
அராக்னிட 

அமைப்பிற்குள்ளேயே பரிணமித்தன . பெரிய 
கெலிசெராக்கள் , சிறிய பெடிப்பால்புக்கள் , கண்டத் தோற்ற 
முள்ள பின்னுடல் , இடுப்பும் டெல்சனும் இல்லாத நிலை போன்ற 
பல பண்புகளின் சேர்க்கையால் சாலிஃப்யூகேக்கள் தோன்றின 
சிறிய கெலிசெராக்கள் , பெரிய பெடிப்பால்புகள் , 

கண்டத் 
தோற்றமில்லா முன்னுடல் , இடுப்பில்லா நிலை , வால் போன்ற 
டெல்சன் ஆகிய பல அராக்னிடு பண்புகளின் சேர்க்கையால் 
கீலோநேத்திகள் தோன்றின . 

அராக்னிட் வரிசைகளில் 
அராக்னிடப் பண்புகள் ஒரு வழிமுறைக்கு உட்படாமல் காணப் 
படுவதற்கு இதுவே காரணமாக இருக்க வேண்டும் . 


அராக்னிடுகளின் பரிணாமம் , வகைபாடு 


41 . 


அராக்னிடாவை வகைப்படுத்தல் 

ரே லங்காஸ்ட்டர் 1904 - ல் வகுப்பு அராக்னிடாவைக் கீழ்க் 
கண்டவாறு வகைப்படுத்தினார் . 


தரம் ( Grade ) 1. அனோமோமெரிஸ்ட்டா ( Anomomerista ) . 

நோமோ மெரிஸ்ட்டா ( Nomomerista ) 


குறிப்பிட்ட உடற்கண்ட எண்ணிக்கையுடையவை அனோ 
மோமெரிஸ்ட்டாவிலும் , உடற்கண்ட எண்ணிக்கை நிலையாக 
இல்லாதவை நோமோமெரிஸ்ட்டாவிலும் வைக்கப்பட்டன . 
அனோமோமெரிஸ்ட்டாவில் அழிந்து மறைந்த டிரைலோ 
பைட்டுகள் மட்டும் வைக்கப்பட்டன . நோமோமெரிஸ்ட்டா 
இரண்டு உள் வகுப்புகளாகப் பிரிக்கப்பட்டன . 


உள் வகுப்பு 1. பேண்ட்டோபோடா 

2. யு அராக்னிடா 
பேண்ட்டோ போடாவில் பிக்னோகோனிடுகளும் , மற்ற உள் 
வகுப்பில் மற்ற எல்லா அராக்னிடுகளும் வைக்கப்பட்டன . 
யுஅராக்னிடா இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டன . 
பிரிவு 1. டீலோபிராங்க்கியா ( Delobranchia ) 

2. எம்போலோபிராங்க்கியா ( Embolobranchia ) 


டீலோபிராங்க்கியாவை ( தொங்கும் செவுளுடையன ) ஹைட் 
ரோ நியுஸ்டியா ( Hydropneustea- நீரில் சுவாசிப்பன ) 

என்றும் 
கூறுவது உண்டு . லிமுலஸ்களும் யூரிப்டிரிடுகளும் ஹைட்ரோ 
நியுஸ்டாக்கள் ஆகும் . எம்போலோபிராங்க்கியாவை ( புதை 
யுண்டசெவுளுடையன ) ஏரோ நியுஸ்டியா (காற்றில் சுவாசிப்பன ) 
எனவும் கூறுவதுண்டு . லிமுலஸ்கள் , யூரிப்டிரிடுகள் நீங்கலாக 
மற்ற அராக்னிடுகள் யாவும் இந்தப் பிரிவைச் சேர்ந்தவை . 
ஏரோ நியுஸ்டியாவைப் பெக்டின் 

( தேள்கள் ) , 
பெக்டின் அல்லா தன ( மற்றக் காற்றைச் சுவாசிக்கும் அராக் 
னிடுகள் ) என இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டது . 


உடையன 


ஹேன்சன் , சோரன் சன் ஆகிய இருவரும் 1904 ஆம் 
ஆண்டில் அராக்னிட வகைபாடு 

பற்றிச் சில 

கருத்துகள் 
தெரிவித்தனர் . பெடிப்பால்பி , அரானே , பால்பிகிரேடி , 
ரெசி நியுலே ஆகியவற்றை ஒன்றாகச் சேர்த்து அராக்னிடா 
மைக்ருயுரா ( சிறு வால் அராக்னிடுகள் ) என்றழைக்க வேண்டும் 
என்பது அவர்கள் கருத்தாகும் . 


42 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


லங்காஸ்டரின் வகைபாட்டின் அடிப்படையில் தான் 
அராக்னிடாவைச் சரியான முறையில் வகைப்படுத்த முடியும் 
என்று பெரும்பாலோர் ஒப்புக்கொண்டனர் . ஃபிரிட்ரிச் டால் 
(Friedrich Dall } 1913 - ல் அனைத்து அராக்னிடுகளையும் பதினோரு 
வரிசைகளாகப் பிரித்தார் . இவர் கூறிய வரிசை வகைபாட்டுப் 
பண்புகள் வரிசைகளைக் கண்டறிய உதவுமே தவிர வரிசைகளுக் 
கிடையேயுள்ள பரிணாமத் தொடர்புகளைக் குறிக்காது . 


போகாக் 1929 - ல் லங்காஸ்ட்டரின் வகைபாட்டில் சில 
மாறுதல்கள் செய்தார் . நோமோ மெரிஸ்ட்டாவிலிருந்த பிக்னோ 
கோனிடுகள் ( picnogonids) அராக்னிடுகள் அல்லவென்று அவற்றை 
அராக்னிடாவிலிருந்து விலக்கினார் . பின்னர் நோமோ மெரிஸ்ட் 
டாவை லிமுலாவா , மீரோஸ்ட்டோமேட்டா , பெக்டினிஃபெரா 
அபெக்டினிடேட்டா என்னும் நான்கு உள்வரிசைகளாகப் பிரித் 
தார் . லிமுலாவா உள் வகுப்பில் அழிந்து மறைந்த கோப்யுராக் 
களும் ( copura ) , மீரோ ஸ்ட்டோ மேட்டாவில் லிமுலஸ் மற்றும் 
யூரிப்டிரிடுகளும் , பெக்டினிஃபெராவில் தேள்களும் , அபெக்ட்டி 
னேட்டாவில் மற்ற அராக்னிடுகளும் வைக்கப்பட்டன . அபெக்ட்டி 
னேட்டாவை ஆறு மேல்வரிசைகளாகப் ( super orders ) பிரித்தார் . 


போகாக்கின் அராக்னிட வகைபாடு 


தரம் 1 . 
உள்வகுப்பு 1 . 
வரிசை 1 . 

தரம் 2 . 
உள்வகுப்பு 2 . 

வரிசை 2 . 
உள்வகுப்பு 3 . 

வரிசை 3 . 

வரிசை 4 . 
உள்வகுப்பு 4 . 

வரிசை 5 . 
உள் வகுப்பு 5 . 
மேல்வரிசை 1 . 

வரிசை 6 . 
வரிசை 7 . 
வரிசை 

8 . 


அனோமோமெரிஸ்ட்டா 
டிரைலோபைட்டா 
டிரைலோபைட்டா 
நோமோமெரிஸ்ட்டா 
லிமுலாவா 
கோப்யுரா 
மீரோஸ்ட்டோமேட்டா 
சிஃப்போசூரா 
யுரிப்டிரிடா 
பெக்டினிஃபெரா 
ஸ்கார்ப்பியோன்கள் 
அபெக்டினேடா 
காலோகேஸ்ட்ரா 
பெடிபால்பி 
அரானே 
பால்பிகிரேடி . 


அராக்னிடுகளின் பரிணாமம் , வகைபாடு 


43 


மேல்வரிசை 


2 . 


வரிசை 


9 . 


மேல்வரிசை 

வரிசை 10 . 
மேல்வரிசை 

வரிசை 11 . 


கூகுலேட்டா 
ரெசி நியுலே 
சூடோஸ்கார்ப்பியோன்கள் 
கீலோநேத்தி 
மைசெட்டோஃபோரா 
சாலிஃப்யூகே 
பெலாஞ்சியோமார்பே 
ஒப்பிலியோன்கள் 
ரிங்க்கோஸ்ட்டோமி 


மேல்வரிசை 


5 . 


வரிசை 12 . 
மேல்வரிசை 6 . 


வரிசை 13 . 


அகாரி . 


பிக்னோகோனிடுகள் சரியான 

அராக்னிடுகளல்ல என்று 
தனியாகப் பிரித்தெடுக்கப்பட்டதும் , பெடிபால்பிகள் , அரானே , 
பால்பிகிரேடி ஆகிய மூன்று வரிசைகளும் நெருங்கிய தொடர் 
புடையன என்று கருதப்படுவதும் , மற்ற வரிசைகளுக்கிடையே 
நெருங்கிய தொடர்பின்மையால் ஒவ்வொரு வரிசையும் ஒரு 
மேல் வரிசையில் வைக்கப்பட்டதும் இவருடைய 

வகைபாட் 
டின் சிறப்புத் தன்மைகளாகும் . 


சாவேரி ( 1935 ) அராக்னிடுகளைக் கீழ்க்கண்டவாறு வகை 
படுத்தியுள்ளார் . டிரைலோபைட்டுகள் முதிரா நிலைக் கிரஸ்டே 
சியன்களாகக் கருதப்படுவதால் அவை 

அராக்னிடுகளாகக் 
கருதப்படவில்லை . 

வகுப்பு அராக்னிடாவிலிருந்து வெளியே 
எடுக்கப்பட்டன . அதனால் 

அனோமோமெரிஸ்ட்டா என்னும் 
பிரிவு தேவையற்றுப் போயிற்று . பெரும்பாலும் போகாக்கின் 
வகைபாட்டைத் தழுவி அமைந்த இவ் வகைபாட்டில் அழிந்து 
மறைந்த அராக்னிடுகளுக்கான வரிசைகளும் தோற்றுவிக்கப் 
பட்டன . மறைந்தழிந்த அராக்னிடுகளின் உறவுகளும் தெளி 
வாகக் குறிப்பிட்ட வரிசைகளுக்கு நெருக்கமுடையனவாகத் 
தெரியவில்லை . அதனால் அவ் வரிசைகளை மற்ற வரிசைகளுடன் 
சேர்த்து வகைப்படுத்துவதில் கருத்து வேறுபாடுகள் உள்ளன . 

சின் சிஃபோசூரா மீரோஸ்ட்டோமேட்டா உள்வகுப்பைச் 
சேர்ந்தது என்பதிலும் , குஷ்ட் அராக்னே காலேகேஸ்ட்ரா மேல் 
வரிசையைச் சேர்ந்தது என்பதிலும் சந்தேகத்திற்கு இடமில்லை . 
ஆந்த்ரகோமார்ட்டிகள் பெடிப்பால் பிகளையும் , ஒப்பிலியோன் 
களையும் போலவுள்ளன . ஆனால் , பெடிப்பால்பிகள் அதிக 
முதிராப் பண்புகளைப் பெற்றுள்ள தால் ஆந்த்ரகோமார்ட்டிகள் 


44 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


கருதப் 


பெடிப்பால்பிகளுடன் உறவு 

கொண்டவையாகக் 
பட்டுள்ளன . ஹாப்டோபோடாக்கள் ஒப்பிலியோன் களைப் 
போல உள்ளன . அதனால் அதனை காலேகேஸ்ட்டிரா மேல் 
வரிசையில் வைக்காமல் பெலேஞ்சியோமார் ஃபே மேல் 
வரிசையில் வைக்கப்பட்டன . 


அராக்னிடாவின் வகைபாடு 


4 . 


வகுப்பு : 
உள்வகுப்பு 1 . 

வரிசை 1 . 
உள்வகுப்பு 2 . 
வரிசை 

2 . 
வரிசை 3 . 

வரிசை 
உள் வகுப்பு 3 . 

வரிசை 5 . 
உள்வகுப்பு 4 . 
மேல்வரிசை 1 . 

வரிசை 6 . 
வரிசை 7 . 
வரிசை 8 . 
வரிசை 9 . 

வரிசை 10 . 
மேல்வரிசை 2 . 

வரிசை 11 . 
மேல்வரிசை 8 .. 

வரிசை 12 . 
மேல்வரிசை 4 . 

வரிசை 13 . 
மேல்வரிசை 5 . 

வரிசை 14 . 
வரிசை 15 . 
வரிசை 16 . 


அராக்னிடா 
லிமுலாவா 
கோப்யுரா * 
மீரோ ஸ்ட்டோமேட்டா 
யுரிப்டிரிடா * 
சின்சிஃப்போசூரா * 
சிஃப்போசூரா 
பெக்டினிஃபெரா 
ஸ்கார்ப்பியோன்கள் 
அபெக்டினேட்டா 
காலேகேஸ்ட்ரா 
குஷ்ட் அராக்னே * 
பெடிப்பால்பி 


அரானே 


பால்பிகிரேடி 
ஆந்த்ரகோமார்ட்டி * 
கூ குலேட்டா 
ரெசி நியுலே 
சூடோஸ்கார்ப்பியோன்கள் 
கீலோநேத்தி 
மைசெட்டோஃபோரா 
சாலிஃப்யூகே 
பெலிஞ்சியோமார்ஃபே 
ஹாப்டோபோடா * 
ஒப்பிலியோன்கள் 
பெலாஞ்சியோடார்பி * 


அராக்னிடுகளின் பரிணாமம் , வகைபாடு 


45 


ரிங்க்கோஸ்ட்டோமி 


மேல்வரிசை 6 . 

வரிசை 17 . 


அகாரி 


வை ஏழும் அழிந்து மறைந்த ( extinct ) வரிசைகள் . 
மற்ற அராக்னிடுவரிசைகள் மட்டுமே இன்று உலகில் வாழ் 


கின்றன : 


யுடன் 


அராக்னிடுகளை அடையாளம் கண்டுகொள்ள 
உதவும் பண்புகள் 

இந்தக் கணுக்காலிகளின் உடல் இருபத்தியொரு உடற் 
கண்டங்களால் ஆக்கப்பட்டுள்ளது . உடல் முன்னுடல் , 
பின்னுடல் என்னும் இரு உடற்பகுதிகளால் பிரிந்துள்ளது . 
முன் னுடல் கண்டங்களெல்லாம் பொதுவாகக் கண்ட அமைப்பு 
மறையும் வகையில் இணைந்துள்ளன . இப் பகுதியில் மேற் 
பக்கத்தில் ஒரு கேரப்பேஸ் காணப்படுவது உண்டு . இப் பகுதி 

ஆறு ஜோடி இணை உறுப்புகள் இணைந்துள்ளன .. 
பொதுவாகப் பின்னுடல் பகுதியில் கண்ட அமைப்பு நிறைவுயிரி 
நிலையிலும் நிலைத்துக் காணப்படுகிறது ; ஆனால் , சில வரிசை 
களில் மறைந்து 

போகிறது . 

இரண்டு உடற்பகுதிகளையும் 
இணைக்கும் உடற்கண்டம் நிறைவுயிரி நிலையில் காணப்படுகிறது ; 
அல்லது மறைந்துபோகிறது . இனப்புழையானது 

முதல் 
பின்னுடற் கண்டத்தின் கீழ்ப்பக்கத்தில் அமைந்திருக்கிறது . 
பொதுவாகக் கடைசிப் பின்னுடல் கண்டத்துடன் ஒரு டெல்சன் 
இணைந்துள்ளது . 

செவுள்கள் அல்லது நுரையீரல்கள் , 
டிரக்கியக்குழாய்கள் வழியாகச் சுவாசிக்கின்றன . உடற்குழி 
யிலிருந்து பிறக்கம் பெறும் ( origin) காக்சல் சுரப்பிகள் இரண் 
டாம் உடற்கண்டத்திலிருந்து ஐந்தாம் உடற்கண்டம்வரைப் 
பரவியுள்ளன . இவை அனைத்தும் ஒரு பாலுயிரிகள் . ஆனால் , 
ஆணுக்கும் பெண்ணிற்குமிடையே பால்வழி இருதோற்றங்கள் 
காணப்படவில்லை . 

ஆணின் 

புணருறுப்புகள் பலவகைத் 
தோற்றமுடையன . பொதுவாக 

இவற்றின் வாழ்க்கை 
வரலாற்றில் லார் வாப் பருவம் காணப்படுவதில்லை . 


அராக்னிட வரிசைகளை அறிதல் 
1. ( 2 ) 

கண்டத்தோற்றம் அநேகமாக மறைந்துள்ளது . 
உடலில் இடுப்புப் பகுதியில்லை . -அகாரி ( Acari ) 
கண்டத்தோற்றம் நிலையாகவுள்ளது ; அல்லது 
மறைந்திருந்தால் இடுப்பு உண்டு . 

-3 
3. ( 16 ) நிலையான கண்ட அமைப்பு , இடுப்பு இல்லை . - 4 


- 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


4. ( 11 ) கெலிசெராக்களில் இரண்டு கரணைகள் 


உள்ளன . 


-- 


6 . 


5 . ( 6 ) கடைசிக்கால்களில் மேலியோலை உள்ளன . 

- சாலிஃப்யூகே ( solifugac ) 
. ( 5 ) கடைசிக்கால்களில் மேலியோலை இல்லை . 7 
7 . ( 8 ) முன்னுடலில் அகலமான ஸ்டர்னம் உண்டு. 

- பெடிப்பால்பி ( pedipalbi ) 
8 . ( 7 ) முன்னுடலில் மிகச்சிறிய ஸ்டர்னம் 

9 
9. ( 10 ) பெரிய கிடுக்கியுள்ள பெடிப்பால்புகள் 

- கிலோநேத்தி ( chelonethi) 
10 . ( 9 ) சிறிய கிடுக்கியுள்ள பெடிப்பால்புகள் . 

--ரெசி நியுலே ( Ricinulei ) 
( 4 ) கெலிசெராக்களில் மூன்று கரணைகள் உள்ளன . 

-12 
12. ( 13 ) பெரிய வலுவான கிடுக்கியுள்ள பெடிப்பால்புகள் , 
பெக்டின்கள் உள்ளன . 

- ஸ்கார்பியன்கள் ( Scorpiones) 
13. ( 12 ) சிறிய கிடுக்கியுள்ள பெடிப்பால்புகள் 
பெக்டின்கள் இல்லை . 

--14 
14. ( 15 ) பின் வயிற்றுப்பகுதியில்லை ; பெடிப்பால் புகள் உணர் 
உறுப்புகளாகச் செயல்படுகின்றன . 

- ஒப்பிலியோன்கள் ( Opiliones) 
15 , ( 14 ) பின் வயிற்றுப்பகுதி 

உண்டு ; 

பெடிப்பால்புகள் 
கால்கள் போல உள்ளன . 

- பால்பிகிரேடி ( Palpigradi) 
( 8 ) இடுப்பு உண்டு , பின்னுடலில் நூற்கும் அமைப்பு 
உள்ளன . 

-அரானே ( Araneae ) 


5. வரிசை : சி ஃப்போசுரா 


( அரசு நண்டுகள் ) 


பொதுப் பண்புகள் 

சிஃப்போசுரா வகுப்பைச் சேர்ந்த அராக்னிடுகள் யாவும் 
கடலில் வாழ்கின்றன . இவற்றின் முன்னுடல் ( புரோசோமா ) 
அகலமானது ; அரைவட்டமானது . இவ்வுடற்பகுதியில் 
இரண்டு நடுக்கண்களும் இரண்டு மருங்குக் கண்களும் காணப் 
படுகின்றன . 

பின் 

னுடல் ( ஒப்பிஸ்த்தோசோமா ) அறு கோண 
வடிவமாக உள்ளது ; அதன் அகலமான பகுதி முன்னுடலுடன் , 
கீல்மூட்டு அசைவைப்போல 

அசையக்கூடிய வகையில் , 
இணைந்துள்ளது . ஆறு இடையுடற் கண்டங்களும் சில கடை 
உடற் கண்டங்களும் இணைந்து பின்னுடற்பகுதி தோன்றி 
யுள்ளது . 

பின்னுடற்பகுதியை அடுத்து நீளமான Falfus 
முள் போன்ற டெல்சன் உள்ளது . 


கெலிசெராக்கள் சிறியவை ; மூன்று கரணைகளாலாகியவை ; 
கிடுக்கி அமைப்புப்பெற்றவை . பெடிப்பால்புகள் நடக்கும் 
கால்களைப் போலவேயுள்ளன . பெடிப்பால்புகளும் கால்களும் 
ஆறு கரணைகளாலாகியவை . அவையனைத்தும் நீளவாட்டத் 
திலுள்ள வாயைச் சூழ்ந்து அமைந்துள்ளன . பெடிப்பால்பு 
களுக்கும் அனைத்துக் கால்களுக்கும் தாடையடித்தகடுகள் 
உள்ளன . கடை ஜோடிக்கால்களில் 

வெளிக் கிளையும் 
( exopodite ) டிபியக்கிளையும் ( tibial apophysis ) உள்ளன . 


உள்ளது . 


வாய்க்குப் பின்னால் கைலேரியா 

நடுவுடற் 
கண்டங்களின் இணை உறுப்புகள் தகடுகள் போலவுள்ளன . 
முதற்கண்ட இணை உறுப்புகள் இனப்புழை 

மூடியாகவும் 


48 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


மற்றவைச் செவுள் புத்தகங்களைத் தாங்கிக் கொண்டுமுள்ளன 
( படம் 12. ) . 


2 


31 


5 


படம் 12 . 

லிமுலஸ் - மேற்பக்கத் தோற்றம் . 
நடுக்கண் . 2. முன் னுடல் . 3. மருங்குக்கண் . 
5. டெல்சன் . 


4. பின் னுடல் . 


முன்னுடல் ( புரோசோமா ) 

சிஃப்போசுராவின் முன்னுடல் அகலமாக அரைவட்டமாகக் 
குதிரை லாடத்தைப் போலவுள்ளது . மேற்பக்கம் குவிந்தும் 
ஓரங்களில் வளைந்துமுள்ளது . கீழ்ப்பக்கம் குழிந்து ஒரு குழியை 
உள்ளடக்கிக் கொண்டிருக்கிறது . இணையுறுப்புகள் 
அனைத்தும் இக் குழியினுள் அடங்கியுள்ளன; புறச்சட்டகம் 
கைட்டினப்பட்டு உறுதியாகவும் மேற்பரப்பு மழமழப்பாகவும் 
உள்ளது . மேல் நடுக்கோட்டில் ஒரு நீளவாட்ட மேடும் அதன் 
இருபுறங்களிலும் சிறு நீள் வரிப்பள்ளங்களும் உள்ளன 


. 


சிஃப்போசுரா 


49 


அதனால் உடலின் மேற்பரப்பு மூன்று மடல்களாகப் பிரிக்கப் 
பட்டவைப் போலத் தோன்றுகிறது . இதன் மேல் ஆறுமுட்கள் 
காணப்படுகின்றன . நடுக் கண்ணுக்குப் பின்னால் ஒன்றும் , 
நடுக்கோட்டில் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக அமைந்த 
மூன்றும் மருங்குகளில் இரண்டும் ஆகக் கூடுதல் ஆறு முட்கள் 
உள்ளன . இதன் பின் விளிம்பு மூன்று பக்கங்களுள்ள ஒரு 
வளைவாகவுள்ளது . பின் மருங்குகளில் நுண்முட்களுள்ளன . 


மையக் கண்கள் ( median eyes ) எளிய அமைப்புடைய ஒரே 
லென்ஸ் உள்ள 

தனிக் கண்களாகும் .. மருங்குக் கண்கள் 
(lateral eyes ) பல ஒம்மாடிடியங்கள் இணைந்து அமைந்த கூட்டுக் 
கண்கள் . 


பின்னுடல் ( ஒப்பிஸ்த்தோசோமா ) 

பின்னுடலின் முன்விளிம்பு முன்னுடலின் பின் விளிம்புடன் 
பொருந்தியுள்ளது . இப் பகுதி அகலமாகவும் ஆறு பக்கங்கள் 
உடையனவாகவும் உள்ளன . மேல் நடுக்கோட்டில் வரிசை 
யாக ஒன்றின் பின் ஒன்றாக அமைந்த மூன்று முட்கள் உள்ளன . 
இதன் மருங்குகளுடன் ஒவ்வொரு பக்கத்திலும் ஆறு நீளமான 
அசைக்கக்கூடிய முட்கள் உள்ளன . பின்னுடலுக்குப் பின்னால் 
ஒரு நீளமான , முப்பட்டையான , கூர்முனையுடைய டெல்சன் 
காணப்படுகிறது . 


* 


இணையுறுப்புகள் ( Appendages) 

இணையுறுப்புகள் யாவும் உட்குழிந்துள்ள கீழ்பக்கத் 
திலுள்ள தால் , அவற்றை மேல்பக்கத்திலிருந்து காணமுடியாது . 
முன்னுடற் பகுதியின் புறச்சட்டகத்தின் விளிம்புத் தட்டையாக 
இருப்பதால் அது கீழ்ப்பக்கத்திலுள்ள குழிவுக்கு நல்ல எல்லை 
யாக அமைந்துள்ளது . 

கெலிசெராக்கள் மூன்று கரணைகளாலாகியவை ; கிடுக்கிகள் 
பெற்றுமுள்ளன . கிடுக்கிகள் சிறியனவாகவும் கூர்முனைகள் 
பெற்றுமுள்ளன . இவை கீழ்ப்பக்கக் குழுவின் மையத்தில் 
வாய்க்கு முன்னால் அமைந்துள்ளன . இவற்றின் அடிப்பகுதி 
களுக்கிடையில் ஒரு சிறு குறுக்குத் தகடு ( மேடு ) காணப்படு 
கிறது . இதனை மற்றக் கணுக்காலிகளின் லேபரத்திற்கு 
ஒப்பிடலாம் . 

இரண்டாம் ஜோடி இணை உறுப்புகள் மற்ற அராக்னிடுகளில் 
பெடிப்பால்புகளாக உள்ளன . 

ஆனால் , சிஃப்போ சுராவில் 
இவை நடக்கும் கால்களைப் போலவே உள்ளன . அதனால் , 

4 


50 


ஆர்த்ரோபோடா -- அராக்னிடா 


இவ்..அராக்னிடுகளில் ஐந்து ஜோடிக் கால்கள் உள்ளன எனக் 
கூறுவது : உண்டு. கால்கள் பின் கண்டங்களில் பெரியதாகிக் 
கொண்டு போகின்றன . ஒவ்வொரு காலிலும் ஆறு கரணைகள் 
உள்ளன . 

அவற்றிற்கு மூறையே அடிப்பகுதியிலிருந்து நுனி 
வரை காக்சா ( coxa ), டிரோக்காண்ட்ர் ( trochonter ) , ஃபிமர் 
(femer ) , டிபியா.. ( tibia ) ; டார்சஸ் (tarsus ), நுனிடார்சஸ் 
( pretarsus) என்று பெயர் . ஆனால் , சில கால்களில் டிபியாவில் 
ஒரு குறுக்குக்கோடு காணப்படுவதால் பொட்டல்லாவையும் 


. 


3 


5 


8 


Ammon 


படம் 13 . 

லிமுலஸ் - கீழ்ப்பக்கத் தோற்றம் . 
1. கெலிசெரா ; 2. வாய் ; 3 பெடிப்பால்பு ; 4. கால்கள் ; 
5. இனப்புழை மூடி 6. பின் னுடல் 

இணையுறுப்புப் புறக் கிளைகள் ; 
7. கைலேரியா ; 8. செவுள் தகடுகள் ; 9. மலப்புழை ; 10. டெல்சன் . 


(patella) சேர்த்து மற்ற அராக்னிடுகளில் உள்ளதைப்போல 
ஏழு கரணைகள் உள்ளனவாகக் கூறலாம் (படம் 13. ) . 


. 


சிஃப்போசுரா . . 

51 
காக்சா முப்பட்டையாக உள்ளது . அதிக அகலமான் 
பக்கம் உடலுடன் இணைந்துள்ளது : வாய் அண்மைப் 
பக்கத்தில் காக்சாவுடன் தாடையடித் தகடு இணைந்திருக்கிறது . 
இரண்டாம் ஜோடிக்கால்களின் தாடையடித் தகடுகள் மற்றவை 
களைவிடப் பெரியனவாக 

data . தாடைத் தகடுகள் 
உணவைத் துண்டுகளாக்கி மென்று விழுங்கப் பயன்படு 
கின்றன . 1 ஆவது , 2 ஆவது , மூன்றாவது கால்களின் காக்சாக் 
களில் அசைக்கக்கூடிய காக்சா மேல்தகடுகள் ( epicoxite ) 
உள்ளன . . நான்காவது ஜோடிக் கால்களுக்குக் காக்சா மேற் 
தகடுகள் இல்லை . ஆனால் , கணுக்களற்ற ஒரு வெளிக்கிளை 
அக் கால்களின் காக்சாக்களுடன் இணைந்துள்ளது . டார்சசின் 
தன்மை சிறப்பினங்களில் வேறுபட்டுக் காணப்படுகிறது . சில 
சிறப்பினங்களின் பெடிப்பால்புகள் , சில சிறப்பினங்களில் , 
பெடிப்பால்புகள் ஆண்களில் கிடுக்கியற்றும் பெண்களில் 
கிடுக்கிப் பெற்றும் காணப்படுகின்றன . வேறு சில சிறப்பினங் 
களில் முதல் மூன்று ஜோடிக் கால்களும் கிடுக்கி அமைப்புப் 
பெற்றுள்ளன மற்றும் சில சிறப்பினங்களில் பெடிப்பால்பு 
களும் முதல் ஜோடிக் கால்களும்கூடப் பெண்களிலும் கிடுக்கி 
அமைப்புப் பெறவில்லை . பொதுவாக ஆண்களின் பெடிப் 
பால்புகள் பெண்களின் பெடிப்பால்புகளைவிடச் 

சிறியவை 
யாக உள்ளன . ஆணின் உடற்பருமனும் சற்றுச் சிறியதாகவே 
உள்ளது . இவ் வேறுபாடுகளைக் கொண்டு ஓரளவு பால்வேற்று 
மையைக் கண்டறிய முடியும் . ஆண்களின் பெடிப்பால்பு 
களின் டார்சசுகள் பெண் விலங்கைப் பற்றிப் பிடிப்பதற்கு ஏற்ப 
அமைந்துள்ளன . கடைசி ஜோடிக்கால்கள் எல்லாச் சிறப்பினங் 
களிலும் மற்றக் கால்களினின்று மாறுபட்டுக் காணப்படு 
கின்றன . இக் கால்களின் டிபியாவில் நுண்மயிர்களும் மூன்று 
தட்டையான புறவளர்ச்சிகளும் உள்ளன , இப் புறவளர்ச்சிகள் 
டிபியாவுக்கு இணையாக அமைந்திருக்கின்றன . கால்கள் 
முன்னோக்கி நகர்த்தப்படும்போது இவ் வளர்ச்சி நீட்சங்கள் 
டிபியாவுடன் சேர்ந்து காணப்படுகின்றன . ஆனால் , கால்கள் 
பின்னோக்கி நகர்த்தப்படும்போது அவை விரிந்துகொள் 

கடல் அடிப்பரப்பில் மணலில் குழிதோண்டும் போது 
இக் கால்கள் மணலைப் பறித்துப் பின்பக்கம் 

தள்ளுகின்றன 
( படம் 14. ) . 

வாய்க்குப் பின்னால் காணப்படும் கைரியே என்னும் 
அமைப்பு ஏழாவது ஜோடி இணை உறுப்புகளைக் குறிக்கும் . 
இவ் வமைப்பில் இரண்டு மிகச் சிறிய வட்டமானத் தகடுகள் 
அவற்றின் அடிப்பகுதியில் ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப் 
2405263 

K ? 

313.3 


கின்றன . 


4 


52 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
படுகின்றன . இதன் பணி யா தெனத் தெரியவில்லை . உண்மை 
யான இணை உறுப்புகளின் அமைப்பைப் பெற்றில்லாத இதனைச் 


5 


- 


படம் 14 . 
லிமுலஸ் - முன்னுடலின் இணையுறுப்புகள் , 
1. கெலிசெரா ; 2 , பெடிப்பால்பு ! 3. முதல்கால் ! 4. இரண்டாம் 

கால் ; 5. மூன்றாம் கால் ; 6. நான்காம் கால் . 
சிலர் தேள்களின் ஸ்டர்னத் தகட்டுடன் ஒப்பிடுகின்றனர் . 


சிஃப்போசுரா 


ளன . 


இடையுடல் 

இடை உடற் பகுதியில் இணை உறுப்புகள் காணப்படுவது 
சிஃப்போசுராவின் தனிப்பண்பாகும் . இப்பகுதியின் டர்கத் 
தகடுகள் நிறையுயிரி நிலையில் 

ஒன்றாக இணைந்து ஒரு 
பின்னுடற் மேல் தகடாகக் காணப்படுகின்றன . ஆனால் . கீழ்ப் 
பக்கத்தில் காணப்படும் இனை உறுப்புகளைக் கொண்டு இப் 
பகுதியின் கண்ட அமைப்பை நிச்சயிக்கலாம் . இப் பகுதியின் 
இணை உறுப்புகளெல்லாம் மெல்லிய அரைவட்டத் தகடுகளாக 
ள் 

முதல் ஜோடி இணை உறுப்புகள் இனப்புழை 
மூடியாக அமைந்துள்ளன . இனப்புழை மூடி.க்குக் கீழே ஒரு 
ஜோடி . இனப்பெருக்கப் புழைகளைக் காணமுடிகிறது . இனப் 
புழைமூடி ஒரு பெருந் தகடாக உள்ளதால் , அது அதனையடுத் 
துள்ள ஒன்று அல்லது இரண்டு ஜோடி இணை உறுப்புகளையும் 
மூடி மறைக்கின்றன . இனப்புழை மூடியை அடுத்துள்ள ஐந்து 
ஜோடி இணை உறுப்புகளும் ஒரே மாதிரியானவை . இவை 
ஒவ்வொன்றிலும் உட்பக்கமாக 

அமைந்த இரு கரணைகளம் 
லாகிய சிறு உட்கிளைத் தக்டுகளும் , ஒரு பெரிய வெளிக்கிளைத் 
தகடும் உள்ளன . வெளிக்கிளைத் தகடுகளுடன் செவுள் புத்த 
கங்கள் இணைந்துள்ளன. முன்னும் பின்னும் அசையக்கூடிய 
இச் செவுள் புத்தகங்கள் இவ் விலங்குகளின் சுவாச உறுப்பு 
களாகும் . செவுள் புத்தகம் ஒவ்வொன்றிலும் சுமார் 100 முதல் 
200 வரை எண்ணிக்கையுள்ள நீள வட்டமான மென்தகடுகள் 
உள்ளன . இத் தகடுகள் யாவும் இரத்த ஓட்டம் பெற்றுள்ளவை . 
இத் தகடுகளிலுள்ள இரத்தத்திற்கு அவற்றைச் சுற்றிச் 
சூழ்ந்துள்ள கடல் நீருக்குமிடையே சுவாச வாயுப் பரிமாற்றம் 
நடைபெறுகிறது . 
கடையுடல் ( மெட்டா சோமா ) 

சிஃப்போசுராவில் இப் பகுதி . மிகவும் குறைவுபட்டுள்ளது . 
இவ் விலங்குகளின் வளர் கருவில் மூன்று கடை உடற் கண் 
டங்களைக் காணமுடிகிறது . மலப்புழைக்கு முன்னால் காணப் 
படும் ஒரு சிறு பகுதியே நிறைவுயிரி நிலையில் இக் கண்டங்கள் 
இணைந்து உண்டாகிய கடையுடற் பகுதியைக் குறிக்கிறது . 


. 


டெல்சன் 


டெல்சன் ஒரு நீளமான , முப்பட்டையான . கூரிய முனை 
யுடைய , முள்போன்ற பகுதி . இது கிட்டத்தட்ட உடல் 
நீளத்தளவு நீளம் பெற்றுள்ளது . லிமுலஸ் நிலை புரண்டு 
மல்லாந்து போகும்போது தன் உடலை டெல்சனின் உதவியால் 


54 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


சரிநிலைப் படுத்திக் கொள்கிறது . விலங்கு முன்னோக்கி நகரும் 
போது டெல்சனை மணலில் ஊன்றி உடலை முன்பக்கம் தள்ளு 
கிறது . 


வாழ்க்கை முறை 

சிஃப்போசுரா கடலில் கரை ஓரப்பகுதிகளில் அடிப்பரப்பில் 
பள்ளங்கள் தோண்டிக்கொண்டு அவற்றில் வசிக்கின்றன . 
நண்டுகளைப் போன்று இவற்றின் உடல் மேல் கீழாகத் தட்டை 
யாகவும் பக்கவாட்டில் நீண்டும் காணப்படுகின்றன . இவ் வுடல் 
அமைப்புக் கடலின் 

அடிப்பரப்பில் மணல் அல்லது 
புழுதியினூடே செல்ல துவாக உள்ளது . 

கடலடிப்பரப்பில் 
செல்லும்போது அங்குள்ள பொருள்களால் செவுள்கள் பாதிக் 
கப்படாமல் இனப்புழை மூடியால் பாதுகாக்கப்படுகின்றன . 
நண்டுகளின் உடலில் பின்பகுதிக் குறைந்து போய்விட்டதால் 
அவை எளிதாகவும் செம்மையா கவும் இடம் பெயர்ந்து செல் 
கின்றன . ஆனால் , லிமுலசில் டெல்சன் இருப்பதால் நண்டுகளை 
போல எளிதாக இடம் பெயர்ந்து செல்ல முடிவதில்லை . இவ் 
விலங்குகள் மெதுவாகத் தடுமாற்றத்துடன் நகர்கின்றன . 
நீந்தும்போது இவைத் தம் இடை உடல் இணை உறுப்புகளை 
அசைத்து மெதுவாகச் செல்கின்றன . 


சிஃப்போ சுரா 

கடற்புழுக்களையும் சிறு மெல்லுடலிகளையும் 
உணவாகக் கொள்கின்றன . வாய் முன்னுடலின் கீழ்ப்பக் 
கத்தில் நீள வாட்டத்தில் அமைந்திருக்கிறது . ஐந்து ஜோடித் 
தாடையடித் தகடுகள் வாயைச் சூழ்ந்துள்ளன . இணை உறுப்பு 
களின் கிடுக்கிகளின் உதவியால் உணவு பிடிக்கப்படுகிறது . 

தாடையடித் தகடுகள் உணவை வெட்டிக் 
கிழித்துச் சிறு சிறுத் துண்டுகளாக்குகின் 
றன , இதன் பின்னர் தான் உணவு விழுங் 
கப்படுகிறது ( படம் 15.) . 


வாழ்க்கை வரலாறு 

கடல் அடிப்பரப்பில் சுமார் 4 செ . மீ . 
ஆழமுள்ள குழிகளில் பெண் 

லிமுலஸ் 
படம் 15 . 

முட்டைகளிருகின் றன . சில சிறப்பினங் 
லிமூலசின் டிரைலோ களில் பெண் விலங்குகள் முட்டை 

பைட்டு லார்வா . களைச் சுமந்து கொண்டிருக்கின்றன . 
முட்டைகளிலிருந்து டிரைலோபைட் லார்வா (trilobite larva ) 
எனப்படும் இளவுயிரி வெளிவருகிறது . உலகிலிருந்து மறைந்து 


சிஃப்போ சுரா 


55 


போன்ற 


அழிந்துபோன டிரைலோபைட்டுகளைப் 

புறத் 
தோற்றம் பெற்றிருப்பதால் இவ் விளவுயிரிகளுக்கு இப் பெயர் 
ஏற்பட்டது . 


மணலில் 


லார்வாக்கள் நிறைவுயிரிகளைப் போலவே நீரில் நீந்தியும் 

பள்ளங்கள் தோண்டியும் வாழ்கின்றன . லார்வா 
நிலையில் பின்னுடற் கண்டங்கள் தெளிவாகத் தெரிகின்றன . 
சட்டை உரித்தல் - நடைபெற்றதும் கண்டங்கள் நெருங்கி 
அமைந்து இணைகின்றன . லார்வாவுக்கு டெல்சன் இல்லை . 
முதல் சட்டை உரித்தலுக்குப்பின் தோன்ற ஆரம்பிக்கும் 
இவ்வமைப்பு அடுத்தடுத்து நடைபெறும் சட்டையுரித்தல்களின் 
போது பெரியதாக மாறுகிறது . 


இன உறவு . 


சிஃப்போசுராவின் உடலமைப்பு மற்ற அராக்னிடுகளின் 
உடலமைப்பினின்றும் வேறுபட்டுக் காணப்படுகிறது . ஸ்ட்ராஸ் 
( Straus ), டர்ஹீம் ( Durkheim ) ஆகிய இருவரும் 1829 - ல் 
லிமுலசின் அராக்னிடத் தன்மைகளைக் கண்டறிந்து கூறினர் . 
எண்ட்டோஸ்டர்னைட் என்னும் உட்சட்டகத்தைப் பெற்றிருப் 
பதும் , கால்கள் வாயைச் சூழ்ந்து அமைந்திருப்பதும் தேள் 
களுக்கும் லிமுலசுக்குமிடையே உள்ள தொடர்பைக் காட்டு 
கிறது என ரே லங்காஸ்டர் 1881 , 1888 ஆம் ஆண்டுகளில் 
கூறியுள்ளார் . 

செவுள்களைப் பெற்றிருப்பதும் மால்பிஜியன் நுண் குழாய் 
களில்லாமலிருப்பதும் இவற்றிற்கும் மற்ற அராக்னிடுகளுக்கும் 
இடையேயுள்ள முக்கியமான வேறுபாடுகளாகும் . 
இரண்டும் நீர்வாழ்த் தன்மையினால் ஏற்பட்டவையாகும் . 


வை 


புவிப் பரவல் 


சிஃப்போசுரா ஆழம் குறைவான ஓரக்கடல் பகுதிகளில் 
காணப்படுகின்றன . வட அமெரிக்கா , மெக்சிகோ நாடுகளின் 
கீழக்கடலில் ஓரப்பகுதிகளில் சுமார் 40 ° வடரேகையிலிருந்து 
20. வடரேகைக்கு உட்பட்ட இடங்களில் காணப்படுகின்றன . 
தென் ஆசியப் பகுதியில் ( ஓரியண்டல் பகுதியில் ) மலேசியா , 
சுமத்ரா , போர்னியோ ஆகிய நாடுகளைச் சூழ்ந்துள்ள கடலிலும் , 
சீனக் கடற்கரையில் தென் ஜப்பான் கரைவரையிலும் , தென் 
இந்தியா , இலங்கையின் ஓரக்கடல் பகுதிகளிலும் இவை 
காணப்படுகின்றன . 


56 


ஆர் த்ரோபோடா - அராக்னிடா 


வகையாடு 


இந்த வரிசையைச் சேர்ந்த ஒரு குடும்பமும் அதில் அடங்கி 
யுள் IF சில இனங்களும் இன்று உலகில் வாழ்கின்றன . 

குடும்பம் : சிஃப்போகரிடே 
உள் குடும்பம் : சிஃப்போரிலே 

இனம் : சிஃப்போசுர 7 - லிமுல்ஸ் 


உள் குடும்பம் : டேக்கிபிளினேயி 

இனம் : டேக்கிளியஸ் 
இனம் : கார்சினோஸ்கார்ப்பியஸ் 


சில விலங்கியல் அறிஞர்கள் அனைத்து இனங்களும் லிமுலஸ் 
என்னும் ஒரே இனத்தைச் ( சேர்ந்தவையே 

கருது 
கிறார்கள் . 


எனக் 


6. வரிசை : ஸ்கார்ப்பியோனிடா 


( தேள்கள் ) 


பொதுப்பண்புகள் 


எனக் 


இந்த வரிசையைச் சேர்ந்த அராக்னிடுகளைப் பொதுவாகத் 
தேள்கள் 

குறிப்பிடுகிறோம் . இவற்றின் முன்னுடல் 
( புரோசோமா ) ஒரே அளவான ஒரு தன்மைத்தான உடற் 
கண்டங்களாலாகியது . உடலின் இப் பகுதியில் இரண்டு நடுக் 
கண்களும் , ஆறு அல்லது பத்து மருங்குக் கண்களும் உள்ளன . 
பின்னுடல் ( ஒப்பிஸ்த்தோசோமா ) பகுதியானது இடையுடல் , 
கடையுடல் என்னும் இரு பிரிவுகளாக அமைந்திருக்கிறது . 
இவ் அராக்னிடுகளுக்கு இடுப்பு இல்லை . வால்முள் ஒரு நச்சுக் 
கூர்முள்ளாகவுள்ளது . கெலிசெராக்கள் சிறியவை ; மூன்று 
கரணைகளாலாகியவை ; கிடுக்கி நுனி உடையவை . பெடிப் 
பால்புகள் பெரியவை ; வலு மிக்கவை ; ஆறு கரணைகளாலா 
கியவை ; கிடுக்கி நுனியுடையவை , கால்கள் ஏழு கரணைகள் 
உடையவை ; நுனி டார்சசுகளின் நுனியில் மூன்று கூர் நகங்கள் 
( claws ) உள்ளன . ஸ்டர்னம் முக்கோணம் அல்லது ஐங்கோண 
வடிவிலுள்ளது . இடை உடற் பகுதியின் இரண்டாம் கண்டம் 
ஒரு ஜோடிப் பெக்டின்களைப் (pectin ) பெற்றுள்ளன . நான்கு 
ஜோடி செவுள் புத்தகங்கள் வழியாகச் சுவாசம் நடைபெறு 
கிறது . இடை உடற் பகுதியின் 3 ஆவது முதல் 6 ஆவது வரை 
உள்ள 

நான்கு கண்டங்களில் ச் சுவாச உறுப்புகளைக் 
காணலாம் . 


முன்னுடல் 

தேள் களின் முன்னுடல் ஒரு கெட்டியான மேற்பெருந் 
தகட்டினால் ( காரபேஸ் ) மூடப்பட்டுள்ளது . இத் தகடு ஒரே 
அளவான அகலமும் , நீளத்தைவிட அதிகமான அகலமும் 


58 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


உடையது . இத் தகட்டின் பின் பகுதியில் காணப்படும் ஒரு குறுக் 
குக் கோடு ஒரு தனிக் கண்டத்தைக் குறிப்பிடலாம் எனச் சிலர் 
கருதுகின்றனர் . இத் தகட்டின் மருங்கு விளிம்பிற்கு அருகில் 
இரு குறுக்குவாட்டப் பள்ளங்கள் குறுக்கு வாட்டத்தில் அமைந் 


s 


5 


படம் 16 . 

தேள் - மேற்பக்கத் தோற்றம் . 
1. கெலிசொா 2. பெடிப்பால்பு ; 3. மருங்குக் கண் ; 4. மையக்கண் 

5. கால்கள் ; 6. மருங்குச் சவ்வு ; 7. கொடுக்கு . 
துள்ளன . முதிரா நிலையில் அராக்னிடுகளின் 
பகுதியில் தனித்தனிக் கண்டங்களிலிருந்ததை இது குறிப்பிடலா 


இவ்வுடல் 


ஸ்கார்ப்பியோனிடா 


59 


மென்று கருதப்படுகிறது . கண்களுள்ள இடத்திலிருந்து ஒரு 
நீளவாட்ட வரிப்பள்ளம் பின்விளிம்பு நோக்கி ஓடி இரண்டாகப் 
பிரிந்துத் தகட்டின் பின்பகுதியில் ஒரு முக்கோணப் பள்ளமாக 
மாறுகிறது . இது முதிரா நிலை அராக்னிடுகளில் காணப்படாத 
ஒரு பண்பாகும் ( படம் 16. ) . 


மையக் கண்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்க 
மாகக் கேரப்பேசின் மையப்பகுதியில் அமைந்துள்ளன . 

சில 
இனங்களில் ( genera ) இவை முன் விளிம்புக்கருகிலோ அன்றி 
பின்பகுதியிலோ நடுக்கோட்டில் காணப்படுகின்றன . 2 , 3 , 4 , 
அல்லது 5 ஓசில்லைகள் ( Ocelli ) கூட்டமாகச் சேர்ந்து மருங்குக் 
கண்களாக அமைந்துள்ளன ( படம் 17. ) . சில தேளினங் 


10 


8 


படம் 17 . 

தேள் - கீழ்ப்பக்கத் தோற்றம் . 
1. கெலிசெரா ; 2. பெடிப்பால்பு ; 3. முதல் காக்சாத் தாடை 
யடித்தகடு ; 4. இரண்டாம் காக்சாத் தாடையடித்தகடு ; 5. முதற் 
கால் ; 6. இரண்டாம் கால் ; 7. மூன்றாம் காக்சா ; 8. கான்காம் 
காக்சா ; 9. இனப்புழை மூடி 

10. ஸ்டர்னம் . 
களில் கண்களில்லை . நடுக் கண்களும் மருங்குக் கண்களும் 
ஒருவகைப்பட்டவைப் போலக் காணப்படலாம் . அவை மாறு 
பட்ட வளர்ச்சியொழுங்குடையன . நடுக்கண்கள் இரண்டடுக்கு 
உட்தோலிலிருந்து வளர்ச்சி பெறுகின்றன . ஆனால் , மருங்குக் 


60 


ஆர்த்ரோபோடா- அராக்னிடா 


மண்கள் ஓரடுக்குச் 
மருங்குக் கண்கள் 
( படம் 18. ) . 


செல்களிலிருந்தே தோன்றுகின்றன . 
லிமுலசின் கண்களைப் போன்றவை . 


// 


கெலிசெராக்கள் மூன்று 
கரணைகளாலாகியவை . 
முதல் கரணை சிறியது . கார 
பேசின் முன் விளிம்பினால் 
மறைக்கப்பட்டுள்ளது . 
இரண்டாம் கரணை நீள 
மானது . கூர்மையான நுனி 
பம் . உட்பக்கம் 

பற்களும் 
படம் 18 . 

பெற்றுள்ளது . இதன் மேல் 
பூத்தஸ் தேளின் கெலிசெரா . 
1. முதல் கரணை ; 2. இரண்டாம் 

நுண் முட்கள் காணப்படு 
கரணை ; 3. மூன்றாம் கரணை ; 

கின் றன . மூன்றாவது கரணை 
கிடுக்கி அமைப்பைக் காண்க . இரண்டாவது கரணைக்கு 
இணையாக அதனுடன் அசையும் வகையில் 

இணைந்து 
கிடுக்கி அமைப்பை உண்டாக்குகிறது . இரண்டாம் கரணையைப் 
போலவே மூன்றாவது கரணையும் கூர்மையானது ; உட்பக்கம் 
பற்கள் பெற்றுள்ளது . மூன்றாவது கரணையின் நுனியிலுள்ள 
இரண்டு பற்களுக்கு இடையில் இரண்டாம் கரணையின் நுனி 
படிகிறது . இக் கரணைகளில் காணப்படும் பற்களின் அமைப் 
பொழுங்கு வகைபாட்டில் பயன்படுத்தப்படுகிறது . 


இவ் 


பெடிப்பால்புகள் 

கரணைகளாலாகியவை . 
வரிசைக்கே உரித்தான வகையில் இவற்றின் பெடிப்பால்புகள் 
மிகப் பெரியனவாகவும் செயல் திறம் மிகுந்தவையாகவும் 
உள்ளன . காக்சா ஒரு கன சதுரக் கட்டி போலுள்ளது . இதில் 
தாடைத் தகடில்லை . டிரோகாண்டரும் ஒரு சிறு கரணைலே 
யாகும் . மூன்றாவது கரணைக்கு ஹுயுமரஸ் ( humerus ) என்று 
பெயர் ; இது நீளமானது ; செயல்படாதபோது காரப் பேசிற்கு 
இணையாகப் பின்பக்கம் நோக்கி நீட்டிக் கொண்டுள்ளது . 
நான்காவது கரணைக்குப் பிரேக்கியம் ( brachium ) என்று பெயர் ; 
இது மூன்றாவது கரணைக்கு நேர் கோணத்தில் வெளிப்பக்கம் 
நீட்டிக் கொண்டிருக்கிறது . ஐந்தாவது கரணைக்குக் கை ( hand ) 
என்று பெயர் . இது முன்னோக்கி நீட்டிக் கொண்டுள்ளது , 
இதன் அடிப்பகுதி பருத்து மிகப் பெரியதாகவும் நுனிப்பகுதி 
கூறாகப் பற்கள் பெற்றும் காணப்படுகிறது . ஆறாவது கரணை 

விரல் ( finger ) ஐந்தாவது கரணையுடன் கிடுக்கியாகச் 
செயல்படும் வகையில் அமைந்துள்ளது . 

அதனால் , பெடிப் 


யான 


ஸ்கார்ப்பியோனிடா 


61 


உணவை 


அசையக் 


பால்புகளின் நுனியில் கெலிசெராக்களிலுள்ளதைவிடப் பெரிய 
தாகவும் , வலுமிகுந்தவையுமாகவுமுள்ள கிடுக்கிகள் உள்ளன . 
இக் கிடுக்கிகளின் உள் விளிம்பில் பல சிறு மேடுகள் உள்ளன . 

கால்களில் ஏழு கரணைகளுள்ளன . முதல் ஜோடிக் கால்கள் 
மற்றவைகளை விடக் குட்டையானவை . நான்காம் ஜோடிக் 
கால்கள் 

மற்றவைகளைவிட நீளமானவை . கால்களின் காக் 
சாக்கள் பெரியனவாகவும் நெருக்கமாகவும் அமைந்துள்ள தால் 
முன்னுடலின் கீழ்ப்பக்கத்தின் பெரும்பகுதி இவற்றாலேயே 
மூடப்பட்டுள்ளன . கடைசி இரண்டு ஜோடிக் காக்சாக்களும் 
அசையாதவை . ஆனால் , முன்னிரண்டு ஜோடிக் காக்சாக்களும் 
கூடியவை ; இவற்றுடன் 

அரைக்கும் 
தாடைத் தகடுகள் இணைந்துள்ளன . இரண்டாம் ஜோடிக் 
கால்களின் காக்சாக்கள் மிகப் பெரியவை ; குறுகிய உள் முனை 
யும் , டிரோகாண்டரின் அசைவுக்காக அமைந்த உட்குழி 
வுடைய அகலமான வெளிமுனையும் உடையன . இக் காக்சா 
வின் உள் முனையிலிருந்து ஓர் அலகு போன்ற தாடைத்தகடு 
முன்நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறது . இரண்டு பக்கத்துத் 
தகடுகளின் முன் நுனிகளும் ஒன்றை ஒன்று தொடுகின்றன . 
முதல் ஜோடிக் கால்களின் காக்சாக்கள் சிறியவை .. இவை 
இரண்டாம் ஜோடிக் காக்சாக்களுக்கும் அவற்றின் தாடைத் 
தகடுகளுக்குமிடையில் அமைந்துள்ளன . இக் காக்சாக்களின் 
தாடைத் தகடுகள் இரண்டாம் காக்சாத் தாடைத் தகடுகளுக்கு 
வெளிப்புறத்தில் காணப்படுகின்றன . அதனால் வாய்ப்பகுதியில் 
நான்கு கூர்மையான அலகு போன்ற தாடைத் தகடுகளுள்ளன . 
கெலிசெராக்களால் பற்றிப் பிடிக்கப்பட்டு நிலைப்படுத்தப்பட்ட 
இரை 

இவற்றால் கிழித்து அரைக்கப்படுகின்றன . மூன்றாம் 
ஜோடிக் காக்சாக்கள் இரண்டாம் காக்சாவைப் போல இரு 
மடங்கு நீளமுள்ளவை ; இவற்றிற்குத் தாடைத் தகடுகளில்லை . 
நான்காவது ஜோடிக் காக்சாக்கள் மற்ற எல்லாக் காக்சாக்களை 
யும் விடப் பெரியவை ; இவற்றின் நுனி முதல் இடையுடற் 
கண்டம் வரை நீட்டிக் கொண்டிருக்கிறது ( படம் 19.) . 
கால்களின் மற்றக் கரணைகள் 

பொதுவான 

அமைப் 
புடையவை . டார்சசுகளின் நுனியில் இரண்டு பெரிய வளை 
வான பற்களுள்ள கூர் நகங்களும் அவற்றிற்கிடையில் 
சிறிய நடுக்கூர் நகமும் உள்ளன . நுனிக் கரணைக்கு முன்னுள்ள 
கரணையில் கூர்மையான குதிமுட்கள் ( spurs ) உள்ளன . 





ஸ்டர்னம் ( steraum ) ஒரு சிறு தகடாக மூன்றாவது நான்கா 
வது ஜோடிக் காக்சாக்களுக்கிடையே காணப்படுகிறது . இத் 


62 


ஆர்த்ரோபோடா- அராக்னிடா 


தகடு சில இனங்களில் ஒரு சிறு குறுக்குத்தகடு போலவும் , 
வேறு சில இனங்களில் முக்கோணத் தகடாகவும் , மற்றும் சில 
இனங்களில் ஒரு ஐங்கோணத் தகடாகவும் காணப்படுகிறது . 


2 

படம் 19 . 
தேளின் கால் நுனி . 

1. நுனி டார்சஸ் , 2. கூர் நகங்கள் , 
ஸ்டர்னத்தை அடுத்துத் தட்டையான இனப்புழை மூடி 
( genital operculum ) காணப்படுகிறது . இதனை அடுத்து- நான் 
காவது காக்சாக்களுக்கு அண்மையில் - பெக்டின்கள் ( pectins ) 
உள்ளன . இவை 

இவை தேள்களில் மட்டுமே காணப்படும் தனித் 
தன்மையுள்ள உறுப்புகள் . இவை லிமுலசின் முதல் ஜோடிச் 
செவுள் புத்தகங்களிலிருந்து தோன்றியவை . 

சிறப் 
பாகத் தொடு உணர் உறுப்புகளாகவும் , சுவை உணரும் உறுப்பு 
களாகவும் செயல்படலாம் என நம்பப்படுகிறது . 

பால் வழிச் 
செயல்பாடுகள் இவற்றிற்கு உண்டு எனக் கருதப்பட்டாலும் 
அவற்றிற்கு ஆதாரங்களில்லை . பெக்டினின் 

முதுகு பகுதி 
மூன்று துண்டுகளாலாகியது ; இவற்றுள் இடையிலுள்ளது 
சிறியது ; அடிப்பகுதியிலுள்ளது பெரியது . முதுகு 

பகுதியுடன் 
சீப்புப் பற்கள் போன்ற நீட்சங்கள் இணைந்துள்ளன . இப் பற் 
களின் எண்ணிக்கையும் ( 4 முதல் 30 வரை ) அமைப்பொழுங் 
கும் சிறப்பினங்களுக்கிடையே வேறுபடுகின்றன . 


வை 


கடை 


பின்னுடல் 

தேள்களின் பின் உடலானது இடையுடற் பகுதி 
யுடற் பகுதி என்னும் தனித்துத் தோற்றமளிக்கும் இருபகுதி 
களாகவுள்ளது . இடையுடலில் ஆறு டர்கத்தகடுகள் உள்ளன . 
இப் பகுதியின் கீழ்ப்பக்கத்தில் நான்கு அகலமான ஸ்டர்னத் 
தகடுகளைக் காணமுடியும் . இனப்புழை மூடியும் பெக்டின்களும் 
முறையே , முதலாவது இரண்டாவது இடையுடற் கண்டங்களின் 


ஸ்கார்ப்பியோனிடா 


63 . 


இணையுறுப்பு அமைப்புகள் ஆகும் . இப் பகுதியில் மருங்குச் 
சவ்வுகளில் தகடுகளில்லை . கருவுற்றப் பெண் தேள் களில் இவ் 
வுடற்பகுதி பருத்துள்ள தால் மீள் தன்மையுள்ள இச் சவ்வு 
நன்கு . விரிந்து காணப்படுகிறது . ஒவ்வொரு ஸ்டர்னத் தகட் 
டிலும் ஒரு ஜோடிச் சாய்வான இடுக்குப் போன்றத் துளைகள் 
உள்ளன . இந் நான்கு ஜோடித் துளைகளும் புத்தக நுரையீரல் 
துளைகள் . இவை சுவாச உறுப்புகளாகிய புத்தக நுரையீரல் 
களுக்குள் திறக்கின்றன . 


புறச் 


கடையுடற் பகுதியின் முதற் கண்டம் , குறுகிய முனை பின் 
னோக்கியுள்ள , ஒரு கூம்பு வடிவிலுள்ளது . அதனை அடுத் 
துள்ள ஐந்து கண்டங்களும் தேளின் வாலாக அமைந்துள்ளன . 
இக் கண்டங்களின் டர்கமும் ஸ்டர்னமும் மருங்குகளில் கடினத் 
தகடுகளால் இணைக்கப்பட்டுள்ளன . இப் பகுதியின் 
சட்டகம் கைட்டின் வளையங்கள் போல உள்ளன . கடைசிக் 
கண்டத்துடன் வால் முள் இணைந்துள்ளது . இதன் குமிழ் 
போன்ற அடிப்பகுதிக்குள் நச்சுச் சுரப்பியுள்ளது ; நுனிப் 
பகுதி வளைந்து நச்சுக் கொடுக்காக வுள்ளது . 
பொதுப் பழக்க வழக்கங்கள் 
தேள் கள் பொதுவாக 

இரவில் வாழ்க்கை நடத்தும் 
( Nocturnal ) விலங்குகளாகும் . ஈரத்தன்மை குறைவான 
பாகற்காற்றைத் தவிர்ப்பது இதற்குக் காரணமல்ல . தேள்கள் 
இரவில் நடமாடுவதற்கு உடற்செயலின் காரணங்களை விடச் 
சூழ் நிலைக் 

காரணங்களே பொருத்தமாக விருப்பதாகத் 
தோன்றுகிறது . தேள்கள் வெப்பக் காலநிலையையே பெரிதும் 
விரும்புகின்றன ; குளிர் காலங்களில் இவை சோம்பி மந்தமாக 
வுள்ளன . ஆனால் , பல வாரங்கள் வரை இவ் விலங்குகள் 
நீருறையும் ( freezing ) நிலைக் குளிரையும் தாங்கிக்கொள்கின் 
றன ( வாக்கான் -1953 ) . 


தேள்கள் மிக எளிமையான 

முறையில் வாழ்கின்றன . 
அவை தனித்தனியே வாழ்க்கை நடத்துகின்றன ; அவற்றிற் 
கிடையே எவ்வகையான இனக்கூட்டுறவும் .. ( social habit ) 
காணப்படவில்லை , தேள்கள் ஒன்றை ஒன்று வெறுத்து 
ஒதுங்கிச் செல்கின்றன ; அல்லது நேரில் சந்தித்து ஒன்றுடன் 
ன்று சண்டையிட்டு மடிகின்றன . சில சமயங்களில் தேள்கள் 
ஒரேயிடத்தில் கூட்டமாகக் காணப்படுவது உண்டு . சில இளந் 
தேள்கள் தாம் பிறந்த இடத்தைவிட்டு - இன்னும் சிதறிப் 
போகாததே 

இதற்குக் காரணமாகும் . ஒரு கல்லின் கீழ் 


64 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


இரண்டு தேள்கள் காணப்பட்டால் - அதற்கு இரண்டே கார 
ணங்கள் தான் இருக்க முடியுமென்று ஃபேபர் ( Faber - 1907 ) 
கூறியுள்ளார் . ஒன்று அவை கலவியில் ஈடுபட்டிருக்கலாம் ; 
மற்றொன்று அவை ஒன்றையொன்று விழுங்கிக் கொண்டிருக்க 
லாம் . இது மிகைப்படக் கூறப்பட்டதே யாயினும் உண்மையே 
யாகும் . 

சில தேள்கள் ஈரத்தன்மையுடைய இடங்களையே பெரிதும் 
விரும்புகின்றன . ( எ.கா. ) யூஸ்க 1 ப்பியஸ் , வேறு சில 
தேள்கள் காட்டுப்பகுதியில் காணப்படுகின்றன . ( எ.கா. ) 
ur OT 49.607 mW . ( Pandinus ) , பேளம்னேயஸி ( Palamnaeus ) . 
மற்றும் சில தேள்கள் ஈரத்தன்மையற்ற பாலைப்பகுதிகளிலேயே 
வாழ்கின்றன . ( எ.கா. ) பூத்தஸ் ( Buthus ) , 

( ஆண்ட்ரோக் 
டோனஸ் ( Androctonus ) . 

தேள்கள் பெரும்பாலும் நீர் அருந்துவதில்லை . நீர் அருந் 
தாமலேயே உடலின் நீர் நிலையைக் கட்டுக்குள் வைத்திருக் 
கின்றன . ஊடு செல்லவிடாத உடற்தோலைப் பெற்றிருப்பதால் 
தேள்கள் மற்ற அராக்னிடுகளைப் போலவே உடல்நீரை வெளி 
விடாமல் உடலில் 

வைத்துக்கொள்கிறது (கிளாட்ஸ்லி - 
தாம்சன் -1956 ) . ஈரத்தன்மையை விரும்பும் 

யூஸ்கார்ப்பி 
யஸ் , இத்தாலியஸ் சிறப்பினத் தேள்கள் ஈரத்தன்மை மிகுதி 
யாலும் , ஈரத்தன்மை குறைந்த வரட்சி நிலையாலும் பாதிக்கப் 
படுகின்றன - ( போட் -1951 , கிளாட்ஸ்லி- தாம்சன் -1951 ) . 
பிலிப்பைன்ஸ் நாட்டுக் காடுகளில் வாழும் பேளம்னேயஸ் 
லான்ஜிமேனஸ் என்னும் பெரிய நட்டுவாக்கிளி தினந்தோறும் 
நீர் அருந்துகிறது ( ஷல்ட்ஸ்-1927 ) . இவை மரப்பட்டை 
களில் தங்கியுள்ள நீரையும் , தம் 

தாடைகளுக்கிடையில் 
தங்கும் நீரையும் உறிஞ்சி அருந்துகின்றன . ஆண்ட்ரோக்டோ 
னஸ் , ஆஸ்ட்ரேலியஸ் என்னும் சிறப்பினத்தைச் சேர்ந்த 
தேள்கள் வரண்ட பாலைப்பகுதிகளில் வாழ்வதற்கு 

ஏற்றத் 
தகவமைப்புகளைப் பெற்றுள்ளன . 

ஆனால் , இத் தேள்கள் 
நீரைக் கண்டு ஒதுங்கி ஓடுவதில்லை . நீரில் அமிழ்த்தினால் 
இவை சுமார் இருபத்தினான்கு மணி நேரம் ( 31 % ) உயிரோடு 
உள்ளன . ஸ்கார்ப்பியோ மாரஸ் தேள்கள் 48 மணி நேரம் 
வரை நீரில் அமிழ்த்தப்பட்ட பின்னரும் ( 67 % ) உயிர் வாழ் 
கின்றன என்று செர்ஜண்ட் ( Sergent - 1946 ) ஆராய்ந்தறிந்து 
கூறியுள்ளார் . 


தி காலத்தில் தேள்கள் பலவகைப்பட்ட ஈரத் 
தன்மையிலும் , வெப்பதட்ப நிலைகளிலும் வாழ்ந்தன . 


ஸ்கார்ப்பியோனிடா . 


65 


செய்கின்றன , 





கீழே 


அவற்றின் வழிவந்தவைதாம் தற்காலத்தில் காணப்படும் 
தேள்கள் . தேள்கள் தம் சுற்றுப்புறங்களின் பூத பௌதீக 
நிலைகளில் ஏற்படும் நுண்மாற்றங்களையும் உணர்ந்து செயல் 
படுகின்றன . அவை . ஒரு குறிப்பிட்ட சூழ் நிலைத் தன்மைகளுக் 
குள்ளேயே வாழ்ந்து இனப்பெருக்கம் 
இராக்காலப் பழக்கங்கள் பெற்றுள்ள தாலும் , கற்கள் , பாறை 
களுக்குக் கீழே வாழ்வதாலும் தேள்கள் - வெப்பம் , வரட்சி 
ஆகிய இரு ஒவ்வா நிலைகளிலிருந்து தப்பித்து வாழ்கின்றன . 

பூத்திடே குடும்பத்தைச் சேர்ந்த தேள்கள் தம் கால்களாலும் 
பெடிப்பால்புகளின் கிடுக்கிகளாலும் பாறைகளுக்குக் 
பள்ளம் தோண்டி அதில் வாழ்கின்றன ( ரே லங்காஸ்டர் -1883 ) . 
பாராபூத்தஸ் கேபன்சிஸ் 

( parabuthus cappensis ) தன் முதல் 
ஜோடிக் கால்களை 

ஊன்றி நின்று கொண்டு நான்காவது 
ஜோடிக் கால்களால் மண்ணைப்பறித்துக் குழித்தோண்டுகிறது . 
யூஸ்கார்ப்பியஸ் 

இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறப்பினத்தின் 
தேள் கள் பள்ளங்கள் தோண்டுவதில்லை . ஆனால் , மரங்களின் 
கீழ்ப்பக்கத்தில் தொங்குகின்றன ; அல்லது கற்கள் , 

பாதை 
களுக்குக் கீழே ஒளிந்து 

கீழே ஒளிந்து வாழ்கின்றன . பேளம்னேயஸ் , 
ஸ்காப்பியோ ஆகிய இரு இனங்களைச் சேர்ந்த தேள்கள் மிக 
ஆழமான 

வளைகளைத் தோண்டி அவற்றில் வாழ்கின்றன . 
ஸ்கார்ப்பியோ மாரஸ் என்னும் தேளின் வளை சுமார் 
75 செ . மீ . ஆழமுள்ளதாகக் காணப்படுகிறது . அரிசோனா 
என்னும் நாட்டில் 

வாழும் ஹேட்ரூரஸ் ( Hadrurus ) 
என்னும் தேளினம் . இரண்டு அல்லது மூன்றடி ஆழமுள்ள 
வளைகளில் வாழ்கின்றன . வளை இடிந்து விழுந்து வளையின் 
வாய் மூடிப்போனாலும் அவை மூச்சுத் திணராமல் வளையினுள் 
வாழ்கின்றன . ஆண்ட்ரோக்டோனஸ் ஆஸ்ட்ரேலியஸ் 
தேளின் எட்டுச் சுவாசத்துளைகளில் ஏழுத் துளைகளை மூடிவிட் 
டாலும் பல மாதங்கள் வரை அவை கேடின்றி வாழ்கின்றன . 
தேள்கள் சுவாசத்தைத் தாக்குப்பிடிக்கும் தன்மையைச் 
சிறப்பாகப் பெற்றுள்ளன . 

இதிலிருந்து தெரிகிறது 
( மில்லட் & பான்லின் - 1943 ) . 
உணவும் , உண்ணும் முறைகளும் 

நிலையற்ற மோசமானப் பாலைவனச் சூழ்நிலைகளில் வாழும் 
தேள்களால் நீண்டகாலம் உணவின்றி வாழ்முடிகிறது .) நிறைய 
உணவு உட்கொண்ட ஹேட்ரூரஸ் இனத்தைச் சேர்ந்த ஒரு 
தேள் ஒன்பது மாதங்கள் வரை உணவும் நீருமின்றி வளையில் 
புதையுண்டு வாழ்ந்ததை ஸ்டான்கே ( Strahnke -1945 ) என்னும் 


என்று 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


அறிஞர் கண்டு கூறியுள்ளார் . டைட்டியஸ் டிரினிடேட்டஸ் 
( Tityus trinitatus ) என்னும் மேற்கிந்தியத் தேள் போதுமான 
அளவு நீர் கிடைத்தால் மூன்று முதல் நான்கு மாதங்கள் 
வரை உணவின்றி வாழ்கின்றன .. 

ஆண்ட்ரோக்டோனஸ் 
ஆஸ்ட்ரேலியஸ் என்னும் தேளால் ஆறு மாதங்கள் வரை 
உணவின்றி இருக்கமுடிகிறது . ( பூத்தஸ் ஆக்சிடேனஸ் 
என்னும் சிறப்பினத்தேள் ஒன்று 368 நாட்கள் உணவின்றி 
வாழ்ந்தது . பொதுவாகத் தேள்களுக்கு உணவு வேட்கைக் 
குறைவாக உள்ளது என்றும் அவற்றை உண்ணச் செய்வது 
என்றும் ஆராய்ச்சியாளர் 

அனுபவத்தில் கண்டு 
ள்ளனர் . ஆனால் , கூண்டில் அடைபட்டுள்ள தேள்கள் 
கரப்பான் பூச்சிகளை விரும்பி உண்பதைப் பலர் கண்டுள்ளனர் . 
ஒரு தேள் ஒரு வாரத்தில் குறைந்த அளவாக ஒரு கரப்பான் 
பூச்சியையாவது உண்கிறது 

கிளாட் ஸ்லி - தாம்சன் 
கூறியுள்ளார் . 


கடினம் 


எனக் 


தேள்களில் மற்ற அராக்னிடுகளை விட அதிகமான இணை 
உறுப்புகள் உண்பதற்குப் பயன்படுகின்றன . கெலி செராக்கள் 
லேட்ரம் எனப்படும் மேலுதடு , பெடிப்பால்புகளின் காக்சாக்கள் , 
முன்னிரண்டு ஜோடிக்கால்களின் காக்சாக்களின் தாடையடித் 
தகடுகள் ஆகியவை உண்ணுமுறுப்பாகச் செயல்படுகின்றன . 
உள் தகட்டு மடல்கள் ( endopodite 

( endopodite lobes ) கீழுதடு போலச் 
செய்ல்படுகின்றன . கெலிசெராக்களை மாற்றி மாற்றி அசைத்து 
உணவு சிறுசிறு துண்டுகளாக வெட்டப்படுகின்றன . இரையின் 
மென் திசுக்களும் உடற்திரவமும் நுண்ணிய வாய்வழியாக 
உறிஞ்சப்படுகின்றன . அதனால் , உண்ணுதல் மெதுவாகவும் 
தொடர்ந்து பல மணி நேரம் வரையிலும் நடைபெறுகிறது . 

சிலந்திகள் , ஈக்கள் , கரப்பான் பூச்சிகள் , வெட்டுக்கிளிகள் , 
தத்துக்கிளிகள் , வண்ணத்துப் பூச்சிகள் , 

எறும்புகள் , 
வண்டுகள் , மரவட்டை போன்றவையும் சில வேளைகளில் சிறு 
சுண்டெலிகளும் தேள்களுக்கு உணவாகின்றன . பொதுவாக 
மென்மையான ( soft ) பூச்சிகளையே உணவாகக் கொள்ளும் 
தேள்கள் பசியுள்ள போது கடினமான ( hard ) உயிரிகளையும் சிறு 
ஊர்வனவற்றையும் உண்ண முற்படுகின்றன . 
தேள் கள் தம் . உணவை எப்படி 

அடையாளம் 

கண்டு 
கொள்கின்றன என்பது சரியாகத் தெரியவில்லை . இவற்றின் 
கண்கள் நுண் உணர்வு பெறாதவை . பொதுவாகவே இருளில் 
வாழும் விலங்குகளுக்கு ஒளிஉணர் உறுப்புகள் 

செம்மையாக 
இருப்பதில்லை . அதனால் வேறுவகை உணர் உறுப்புகளே இரை 


ஸ்கார்ப்பியோனிடா 


67 


களால் 


தேடுவதற்குப் பயன்படவேண்டும் . பெடிப்பால்புகளில் காணப் 
படும் உணர் முட்கள் இதற்குப் பயன்படலாம் . இவை நரம்பு 
இணைக்கப்பட்டுள்ளன ; 

இரைகள் 

அசைவதால் 
ஏற்படும் நுண் காற்றோட்டத்தைக்கூட இவற்றால் 

உணர 
முடிகிறது . இத்தகைய கூர்முட்கள் நிறையவுள்ள தால் 
பெடிப்பால்புகள் மற்ற அராக்னிடுகளின் ஆன் டென்னாக்களைப் 
போலச் செயலாற்றுகின்றன . பசியாகவுள்ள நேரங்களில் 
தேள் தனது பெடிப்பால்புகளை முன்பக்கம் நீட்டிக் கிடுக்கிகளைத் 
திறந்துகொண்டு , வாலைத் தூக்கி உடலுக்கு மேலாக முன்பக்கம் 
நீட்டிக்கொண்டு , பின்னங்கால்களை நிதானமாக ஊன்றி 
மெதுவாக முன் நோக்கி நகர்ந்து செல்கிறது . அப்படிச் 
செல்லும்போது இரை எதிர்பட்டால் அதனைத் தயக்கத்தோடு 
பிடிக்கிறது ; தற்காப்பு நிமித்தமே இரையாகும் உயிரியைப் 
பிடித்தது போலத் தோன்றுமளவுக்கு மெதுவாகச் செயல்படு 
கிறது . இரை சுறு சுறுப்புள்ளதாகத் தோன்றினால் - தேள் 
மிகப் பொறுமையுடன் காத்திருந்து இரையைக் கட்டுக்குள் 
கொண்டுவருகிறது . 


தேள்கள் பொதுவாக இரையைத் தேடிச் செல்வதில்லை. 
சில தேள்கள் தம் இருப்பிடங்களுக்குத் தற்செயலாக வரும் 
இரைகளுக்காகக் காத்திருந்து அவற்றைப் பிடித்து உண்ணு 
கின்றன . தேள்கள் சாதாரணமாகத் தன் நஞ்சினைப் பயன் 
படுத்தி இரைகளைக் கொல்வதில்லை . நச்சுக்கொடுக்குப் பெரும் 
பாலும் தற்காப்புக்காகப் பயன்படுத்தப்படுகின்றன . ஆனால் , 
ஸ்கார்ப்பியோ மாரஸ் , பூத்தஸ் ஆக்சிடேனஸ் போன்ற 
சிறப்பினங்கள் சிறிது சினமூட்டப்பட்டாலும் , அச்சப்பட்டாலும் 
உடனே தம் கொடுக்கைப் பயன்படுத்துகின்றன . இச் சிறப்பு 
இனங்கள் கூடச் சாதுவான இரைகளை உயிருடனேயே உண்ணு 
கின்றன் . 
தேள்களின் விரோதிகள் 

உணவுப் பற்றாக்குறை , வறட்சி , மனித நடமாட்டம் ஆகிய 
மூன்றும் தேள்களின் முக்கிய ஆபத்துகளாகும் . ஆதிகாலம் 
தொடங்கி மனிதன் தேள்களைக் , கண்டு 

கண்டு பயந்து , நடுங்கி 
அவற்றை வெறுத்து வந்திருக்கிறான் . மனிதரும் வேறு . சில 
விலங்குகளும் தேள்களை நாசம் செய்கின்றன . ஆப்பிரிக்காவிலும் 
அமெரிக்காவிலுமுள்ள மிக வெப்பக் காடுகளிலுள்ள தேள்களை 
அப் பகுதிகளில் வாழும் பெரும் எண்ணிக்கையில் காணப்படும் 
கொடிய எறும்புகள் கொன்று அழிக்கின்றன . அவ்வெறும்பு 
களைவிடத் தேள்கள் மிகப் பெரியனவாக இருந்தாலும் தேன் 


68 


ஆர்த்ரோபோடா --அராக்னிட 


களால் எறும்புகளின் தாக்குதல்களைத் தாங்க முடிவதில்லை ; 
தேள்கள் விரைவில் செயலிழந்து அடங்கி அழிந்துபோகின்றன . 
பெரும் பூரான்கள் , சிலந்திகள் , ஓநாய்ச் சிலந்திகள் , சில 
பல்லி இனங்கள் , பாம்புகள் போன்ற விலங்குகள் தேள்களைப் 
பிடித்து இரையாக உண்ணுகின்றன .. ஆப்பிரிக்க நாட்டுப் 
பாபூன்கள் ( மனிதக் குரங்கு வகை ) தேள் களைப் பிடித்து 
அவற்றின் வாலைக் கிழித்தெறிந்துவிட்டு உடலை மட்டும் மிகுந்த 
ஆவலுடன் உண்ணுகின்றன . சில ஆப்ரிக்க நாட்டு ஆதி 
வாசிகள் தேள்களைப் பிடித்து அவற்றை உயிருடன் விரும்பி 
உண்ணுவதாகக் கூறப்படுகிறது . தேள் களிடம் காணப்படும் 
தன்னினம் உண்ணும் பழக்கமும் அவை அழிவதற்கு ஒரு 
முக்கியமான காரணமாகும் . சில மைட்டுகளும் , சில உருளைப் 
புழுக்களும் தேள்களில் ஒட்டுண்ணிகளாக் வாழ்கின்றன . 
ஆனால் , அவற்றால் தேள் களுக்குப் பெரும் தொல்லை ஏற்படுவ 
தாகத் தெரியவில்லை ( படம் 20. ) . 


பெக்டின் கள் தேள்களின் 

ஒன்பதாவது உடற் கண்டத் 
ப 

தின் இணையுறுப்புகளாகும். 
அவற்றின் பணி யாதெனச் சரி 
யாகத் தெரியவில்லை . 

அவை 
3 புறச் சுவாச உறுப்புகள் என 
வும் , புற இன உறுப்புகள் என 

வும் , கலவியின் போது - இரு 
. 

பால் தேள்களின் பெக்டின் பற் 
கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து 

பி .ணைப்பு ஏற்படுத்துகின்றன 
படம் 20 . 
தேள் - பெக்டின் . 

எனவும் பல கருத்துகள் கூறப் 
1. ஸ்டானம் ; 2. இனப்புழை 

பட்டுள்ளன . பெடிப்பால்புகள் 
மூடி , 3. பெக்டின் . 

கால்கள் மற்றும் 
நுனியைத் துப்புரவு செய்வதற்குப் பெக்டின் கள் பயன் படு 

என்று சிலர் கருதினர் . 1883 - ல் ரே லங்காஸ்டர் 
என்னும் விலங்கியல் அறிஞர் சில ஆய்வுகள் நடத்தி பெக் 
டின்கள் உணர் உறுப்புகளில்லை எனக் கூறினார் . பெக்டினினை 
ஒரு கிடுக்கியினால் பிடித்து இழுத்தாலும் அதனால் தேள்கள் 
அல்லலுறுவதாகத் தோன்றவில்லை . ஆதலால் பெக்டின் கள் 
உணர் 

உறுப்புகளாக இருக்க முடியாது என்றும் , 
பெருக்கக் காலங்களில் தனி உணர்வு பெற்றுப் புணர்தல் சரி 
யாக நடைபெறப் பயன்படலா மெனவும் அவர் 
ஆனால் , அடுத்த சில ஆண்டுகளில் காபர்ட் ( Gaubert ) என்பவர் 


2 


வாலின் 


கின்றன 


இனப் 


கருதினார் . 


ஸ்கார்ப்பியோனிடா .. 


6g 


கண்டு 


உணர் 


கின்றன . 


பெக்டின் பற்களில் நரம்புகள் உள்ளன என்பதைக் 
பிடித்து. அவை உணர் உறுப்புகளாகத்தான் இருக்கவேண்டும் 
எனக் கூறினார் . 
பெக்டின்கள் சிறப்பான தொடு 

உறுப்புகளாக 
இருக்கலாம் எனப் போக்காக் ( Pocock ) என்பவர் 1893 - ல் கூறி 
யுள்ளார் . ஆனால் , இனப் பெருக்கப் புழைக்குப் பக்கத்தில் 
அமைந்திருப்பதாலும் , ஆண்களில் பெரியதாக இருப்பதாலும் 
சில பெண் தேள்களில் இவற்றின் அடிப்பகுதி சில மாற் 
றங்கள் பெற்றுக் காணப்படுவதாலும் - இவற்றிற்கு இனப் 
பெருக்கப் பணியும் இருக்குமென்று . க்ருதினார் . தேள் கள் 
நடந்து செல்கிறபோது இவ் வுறுப்புகளின் பற்கள் தரையைத் 
தொட்டுக் கொண்டு செல்வதை நாம் காண்கிறோம் . அதனால் 
தேள்கள் தாம் நடந்து செல்லும் தரைப்பரப்பின் தன்மையை 
இத் தொடு உணர் உறுப்புகளின் உதவியால் அறிந்து கொள் 
தரைமேல் ஊர்ந்து செல்கிற 

யூஸ்கார்ப்பியஸ் 
( Euscorpious) போன்ற தேள் வகைகளில் பெக்டின் பற்கள்,. 
குட்டையாக உள்ளன. பேராபூத்தஸ் ( Parabuthus ) போன்ற , 
தேள் வகைகள் கால் நுனிகளில் நடக்கின்றன ; இத் தேள் களின் 
பெக்டின் பற்கள் நீளமாகவுள்ளன . பேராபூத்தஸ் இனத்தேள் 
ஒன்று ஓர் இறந்த கரப்பான் பூச்சியின் மேல் ஊர்ந்து செல்வ 
தைப் போக்காக் கூர்ந்து பார்த்து அறிந்தார் . கரப்பான் 
பூச்சியைப் பாதி கடந்ததும் தேள் நேராகச் செல்லாமல் 
திடீரென நின்றுவிட்டது . பின்னர், பின்னோக்கி நகர்ந்து . 
உடலைத் தாழ்த்திக் கரப்பான் பூச்சியை 

உண்ணத் 
தொடங்கியது . . உடல் கால்களால் 

நன்றாகத் 

தூக்கப் 
பட்டிருந்ததால் உடலின் கீழ்ப்பகுதி எதுவும் கரப்பான் பூச்சி 
யின் மேல் பட்டிருக்க - முடியாது என்றும் , பெக்டின் பற்களின் 
உதவியால்தான் கரப்பான் பூச்சியைத் தேளால் 

உணர்ந்து 
அறிந்திருக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் . 

லிமுலஸ் , கேலியோடிஸ் போன்ற மற்ற அராக்னிடுகளில் 
காணப்படும் சிறப்பு உறுப்புகளைப் போன்று இவை செயல் 
படலாமென்றும் ; இவை உடற் சமநிலை அறியவும் ஒலி உணர் 
உறுப்பாகவும் செயல்படலாம் என்றும் சிலர் கருதினர் . ஆனால் , 
பல அறிஞர் போக்காக் கூறியுள்ளதே சரியான கருத்தாகும் 
எனக் கூறினர் . ஷ்ரோடர் ( Schroder ) என்னும் அறிஞர் 
பெக்டின் திசுக்களை ஆராய்ந்து அறிந்து அவை வேதியுணர் 
உறுப்புகளாகும் என்றும் அவை சுவையும் மணமும் ( நுதர்தல் 
உணர்வு ) அறியவும் , கலவிக் காலத்தில் பாலுணர்ச்சியைத் 
தூண்டி விடவும் பயன்படுகின்றன என்றும் கூறியுள்ளார் . 





10 . 


ஆர்த்ரோபோடா - அராக்னியா 


யுபிஷ் ( Ubish ) என்னும் அறிஞர் பெக்டின்கள் துணைச் சுவாச 
உறுப்புகளாகச் - செயல்படுகின்றன எனக் கருத்துத் தெரிவித் 
தார் . பெக்டின் நல்ல தசைகளால் இயக்கப்படுவதால் அவை 
பங்காவைப் போல அசைக்கப்படுகின்றன . தேள்கள் அதிகக் 
காற்றோட்டமில்லா த இடங்களில் தங்கியுள்ளபோது இவற்றின் 
அசைவுகளால் புதுக்காற்றுச் சுவாசத் துளைகளுக்குள் செல் 
கிறது என்பது அவர் கருத்தாகும் . 

பிலிப்பைன் நாட்டில் காணப்படும் பெரிய தேள் 
வகையான பேளம்னேயஸ் லாஞ்சிமேனஸ் ( palamnaeus longi 
manus ) குஞ்சுகள் ஈனும்போது அதன் பெக்டின் கள் செங்குத் 
தாகக் கீழ்நோக்கி நீட்டப்பட்டுள்ளன . அதனால் , இவ் 
அறுப்புகள் இளங்குஞ்சுகளைப் பிறப்பின்போது 
பிடித்துக் கீழேவிடப் பயன்படலாம் எனத் தோன்றுகிறது 
( ஷட்ஸ்-1927 ) . 

பெக்டின்களின் பணிகளைப்பற்றிப் பலர் கூறியுள்ளவற்றைத் 
தொகுத்துப் பார்க்கும் போது , அவை தொடு உணர் உறுப்பு 
களாக அல்லது கலவி உணர்ச்சியைத் தூண்டும் உறுப்புகளாக 
அல்லது நுகர் உணர்ச்சி உறுப்புகளாகச் செயல்படுகின்றன 
எனக் கூறலாம் . அவை ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்பாடுகளையும் 
செய்யலாம் எனத் தோன்றுகிறது . மற்றக் கணுக்காலிகளில் 
நுர் உறுப்புகள் ஆன்டென்னாக்கள் அல்லது முன் கால்களில் 
காணப்படுகின்றன . 

ஆனால் , தேள் களில் அவை உடலின் 
கீழ்ப்பக்கத்தில் அமைந்திருப்பது மிக விந்தையாகவுள்ளது . 


தாங்கிப் 


பூத்தஸ் ஆக்சிடேனஸ் , ஆண்ட்ரோக்டேனஸ் , ஆஸ்த் 
ரேலியஸ் , யூஸ்கார்ப்பியஸ் ஜெர்மானஸ் ஆகிய தேள்களில் 
பெக்டின்களின் பண்புகளை அறியப் பல சோதனைகள் செய்யப் 
பட்டன (கிளாட்ஸ்லி - தாம்சன் - 1955 ) . தேள்களின் பெக்டின் 
களை எண்ணெய் வண்ணப்பொருளால் 

பூசி மூடிவிட்டால் 
அத் தேள்களால் ஒலி அலைகளுக்கு ஏற்பச் செயல்பட முடிய 
வில்லை . புவியின் மேற்பரப்பில் ஏற்படும் ஒலி அதிர்வுகளை 
அறியப் பெக்டின்கள் பயன்படுகின்றன என்பது இச் சோதனை 
களிலிருந்து தெரிகிறது . இவற்றின் உதவியால் தேள்கள் தம் 
இரைகளின் 

அசைவுகளையும் தம்மைத் - தாக்கவரும் 
விரோதிகளின் நடமாட்டத்தையும் அறிகின்றன ... இரைகளின் 
அசைவுகளைவிடத் தம் விரோதிகளின் நடமாட்டத்தை 
அறியவே தேள்களின் பெக்டின்கள் பயன்படுகின்றன . 
அதனால் , இவ் வுறுப்புகள் இனத்தைக் காப்பதில் செயல் 
முக்கியத்துவம் பெறுகின்றன . 


ஸ்கார்ப்பியோனிடா 


71 


வை 


நட்டுவாக்கிளி எனப்படும் கரும்பச்சை நிறமுடைய 
தென்னிந்தியத் தே 

தளான பேளம்னேயஸ் சஸ்வரமர்டாமி 
( P. swammerdami ) அச்சுறுத்தப்படும்போது பயத்தால் அல்லது 
கோபத்தால் ஓர் ஒலியை எழுப்புகிறது . ஒரு சீப்பின் பற்களைக் 
கை நகத்தால் முன்னும் பின்னும் அசைத்து ஓசைப்படுத்தினால் 
ஏற்படும் ஒலியைப் போன்ற அவ் வொலியை நம்மால் கேட்க 
முடியும் . பெடிப்பால் புகளின் அடிக்கரணையின் வெளிப்பக்கம் 
( மீட்டும் பகுதி ) , முதற்கால்களின் அடிப்பகுதியின் உட்பக் 
கத்தில் ( மீட்டப்படும் பகுதி ) மேல் உராயும்போது இவ் வொலி 
ஏற்படுகிறது . மீட்டும் பகுதியின் மேற்பரப்பில் பல சிறிய 
கூர்முனையுள்ள வளைந்த கூம்புகள் உள்ளன . 

மீட்டப்படும் 
பகுதிகளின் பரப்பு முழுவதிலும் நுண் முட்டுகள் காணப்படு 
கின்றன . 

இவ் வொலிப்படுத்தும் அமைப்புகளால் ஏற்படும் 
ஒலியைத் தேள் களால் 

கேட்டுணர 

முடியாது . குளவிகள் , 
பாம்புகள் போன்ற நச்சு விலங்குகள் பொதுவாகப் 

பளிச் 
சிடும் நிறங்கள் அல்லது ஒலிப்படுத்து உறுப்புகள் பெற் 
றுள்ளன . நச்சு விலங்குகளுக்குத் தொல்லை 

தரும் மற்ற 
உயிரிகளை எச்சரிக்கவே 

பயன்படுகின்றன . 

இவ் 
எச்சரிக்கைகளை உணர்ந்து புலாலுண்ணி விலங்குகள் நச்சு 
விலங்குகளை அணுகுவதில்லை . அதனால் நச்சுவிலங்குகளுக்குப் 
புலாலுண்ணிகளால் அழிவேற்படுவதில்லை . 

விலங்கில் 
ஒலி உண்டாக்கும் அமைப்பு இருப்பதனால் அவ் விலங்கில் 
கேட்கும் அமைப்பும் இருக்கவேண்டும் என்னும் நியதியில்லை . 
எந்தவகை விலங்குகளை அச்சுறுத்துவதற்காக இவ் வொலி 
எழுப்பப்படுகிறதோ அந்த வகை விலங்குகளில் தான் ஒலியை 
உணரும் அமைப்புகள் இருக்க வேண்டும் . 

குரங்குகள் தேள்களை விரும்பி உண்கின்றன ; தமக்குத் 
தீங்கு விளையாத வகையில் தேள்களைப் 

பிடிக்கின்றன . 
கற்களுக்குக் கீழேயுள்ள தேள்களைத் தேடும்போது அவற்றால் 
உண்டாக்கப்படும் ஒலியைக் கேட்டுக் குரங்குகள் அஞ்சுவது 
இல்லை . 

எப்படிப்பட்ட அச்சுறுத்தும் பண்புகளைப் பெற்றிருந் 
தாலும் விலங்குகளுக்கு 

விரோதிகள் உள்ளன ; 

உள்ளன ; அவற்றால் 
அவை அழிக்கப்படுகின்றன . கீரிப்பிள்ளை நல்லபாம்பின் 
நிறத்தையோ அல்லது படத்தையோ கண்டு பயப்படாமல் 
அதனைக் கொல்கிறது . ஆனால் , நஞ்சும் , அச்சுறுத்தும் ஒலியை 
உண்டாக்கும் ஆற்றலும் பொதுவாக விலங்குகளை அவற்றின் 
விரோதிகளிடமிருந்து காப்பாற்றுகின்றன . அவ் விலங்குகளின் 
விரோதிகள் அவற்றை 

எளிதில் 

அணுகி அழிப்பதில்லை . 
அதனால் , இப் பண்புகள் - விலங்குகளின் வாழும் தன்மையை 


2 


72 


ஆர் த்ரோபோடா - அராக்னிடா 


1 


முக்கியத்துவம் 


( evolutionary 


அதிகப்படுத்தி 

பரிணம 
importance ) பெறுகின்றன . 


தேளின் நஞ்சு - 

தேள்களின் நஞ்சினால் ஏற்படும் தொல்லைகளை மனிதன் 
ஆதிகாலத்திலிருந்தே பார்த்தறிந்துள்ளான் . 

ஆனால் , சமீப 
காலத்தில் தான் இந் நஞ்சின் விளைவுகளைப் பற்றிய சரியான 
தகவல்கள் தெரிந்தன . கொட்டப்பட்ட விலங்கின் சரியான 
உடல்எடை , உட்செலுத்தப்பட்ட நஞ்சின் அளவு , உட்செலுத் 
தப்பட்டபோது விலங்கின் செயல் நிலைமை ஆகியன சரியாகத் 
தெரியாததால் இந் நஞ்சின் விளைவுகளைப் பற்றிச் சரியாகக் 
கூறப்படாமலிருந்தது . நஞ்சின் வகையும் 

வகையும் அதன் வீரியமும் 
தேள்களின் 

சிறப்பினங்களுக்கிடையே வேறுபடுகின்றன . 
அதனால் தேள்களின் நஞ்சின் விளை வைப்பற்றி முழுமையாக 
உணர , அத் தேள்கள் எச் . சிறப்பினத்தைச் சேர்ந்தவை என்று 
அறியவேண்டும் . 

தேள்களின் நஞ்சை இரண்டு வகைகளாகப் பிரிக்கலாம் . 
ஒருவகை நஞ்சு மனிதருக்குப் பேராபத்தை விளைவிப்பதில்லை ; 
சொட்டப்பட்ட பகுதியைச் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மட்டுமே 
அதன் 

விளைவைக் காணமுடியும் . யூஸ்கார்ப்பியஸ் 
இட்டாலிக்கஸ் ( E. ittilicus ) , சென்ட்ராய்டெஸ் வைட் 
டாட்டஸ் ( centruroides vittatus ) ஆகிய தேள் களின் நஞ்சு 
இவ்வகையைச் சேர்த்தது . இன்னொரு வகை நஞ்சு மிகக் 
கொடியது , உயிருக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது , பாம்புகளின் 
நஞ்சுகளைப் போன்று நரம்பைத் தாக்கக்கூடியது . பூத்தஸ் 
ஆக்சிடேனஸ் , ஆண்ட்ரோக்டோனஸ் ஆஸ்ட்ரேலியஸ் , 
சென்ட்ரூராய்டெஸ் ஸ்கல்ப்ச்யூரேட்டஸ் XC . sculpturatus ) 
போன்ற .தேள்கள் .இவ்வகை நஞ்சைப் பெற்றுள்ளன . மின் 
தூண்டுதல்களின் உதவியால் தேள்களைக் காயப்படுத்தாமல் 
அவற்றின் நஞ்சைத் தூய்மை கெடாமல் எடுக்கமுடியும் . 
பிரான்ஞ்சு நாட்டின் தென்பகுதிகளில் காணப்படும் பூத்த்ஸ் 
ஆக்சிட்டேனஸ் தேளின் கொடுக்கிலிருந்து ஒரு சமயத்தில் 
சுமார் 8 மி . கி . நச்சுத்திரவம் வெளிப்படுகிறது . பூத்தஸ் 
ஆஸ்த்ரேலியஸ் தேளின் நஞ்சு மனிதனை 

நான்கு மணி 
காலத்திலும் , ஒரு நாயை ஏழு நிமிஷங்களிலும் கொல்லுவதாகத் 
தெரிகிறது . இதன் நச்சுத் தன்மை நல்ல பாம்பின் நச்சுத் 
தன்மைக்கு ஒப்பானது 

குறைந்த வீரியமுள்ள தேள் நஞ்சினால் கொட்டப்பட்ட 
இடத்தில் வலியும் பின்னர் குத்தல் வலியும் வீக்கமும் உண்டா 


ஸ்கார்ப்பியோனிடா 


73 


கின்றன . இரண்டு , மூன்று , மணி நேரம் கழித்து இவை 
கொஞ்சம் கொஞ்சமாகக் குறையத் தொடங்கி மறைந்துவிடும் . 
சில தேள்களின் நச்சுச் சுரப்பி சிறியதாக இருக்கும் ; அவற்றின் 
நஞ்சினால் எந்தவிதமான விளைவுகளும் இருப்பதில்லை . ஆனால் , 
நரம்பைத் தாக்கும் நஞ்சுள்ள தேள்கள் கொட்டினால் அதன் 
விளைவு மிகக்கொடியதாக உள்ளது . 


சென்ட்ரூராய்ஸ்டெஸ் ஸ்கல்ப்ச்யூரேட்டஸ் தேள் கொட் 
டினால் அந்த இடத்தில் வீக்கமோ அல்லது நிறமாற்றமோ ஏற் 
படுவதில்லை . தொண்டையில் 

ஓர் 

இறுக்கம் ஏற்பட்டது 
போன்ற அறிகுறி தோன்றுகிறது . கொட்டப்பட்டவர் தன் 
தொண்டையிலுள்ள சளியைக் காரி உமிழ முயற்சி செய்வது 
போலக் கனைக்கிறார் . நாக்குத் தடிப்பது போன்ற உணர்வு 
ஏற்பட்டுப் பேசுவதுத் தடைபடுகிறது . அமைதியிழந்து உடலை 
அலைக்கழிக்கிறார் . சிறிது 

தசை 

இசுவும் ( fits ) காணப் 
படுகிறது . அடுத்தடுத்துத் தும்மல் ஏற்பட்டு வாய்வழியாகவும் 
மூக்கு வழியாகவும் நுரையுடன் ஒரு திரவம் வெளிப்படுகிறது . 
சில சமயங்களில் - இதயத்துடிப்பு அதிகரிக்கிறது . இதனை 
யடுத்துத் தசை இசுவுகளும் கைகால்கள் துடிப்பும் காணப் 
படும் .. இறப்பதற்கு முன்னர் கைகால்களின் நுனிகள் நீல நிற 
மாகின் றன . ) இச் செயல்கள் சுமார் 45 நிமிஷங்கள் முதல் 10 
அல்லது 12 மணி நேரத்தில் நடைபெறுகின்றன . கொட்டப் 
பட்டவர் இறப்பிலிருந்து தப்பித்துக் கொண்டாலும் கொட்டப் 
பட்ட இடத்தில் பல நாட்கள் வரைத் தொடர்ந்து வலி காணப் 
படுகிறது . 


. 


தேள் 


தேள்களின் நஞ்சின் விளைவு விலங்குக்கு விலங்கு மாறுபடு 
கிறது . முள்ளெலிகள் , குள்ள நரிகள் போன்றவை 
நஞ்சினால் பாதிக்கப்படுவதில்லை . நாய்களையும் சீமை எலிகளை 
யும் இந் நஞ்சு வெகுவாகப் பாதிக்கிறது . மீன்கள் , 

க்கிறது . மீன் கள் , தவளை கள் , 
பறவைகளும் இந் நஞ்சினால் பாதிக்கப்படுகின்றன . 
நஞ்சிற்கு இரத்தத்தைக் கரைத்தழிக்கும் 

குணம் உண்டு . 
அதனால் தான் சிவப்பு இரத்தச் செல்கள் அழிக்கப்படுகின்றன . 
அடெனோசின் டிரை பாஸ்பேட் பெருமளவுக்கு இந் நஞ்சில் 
காணப்படுகிறது . அல்ஜீரியா , மெக்சிகோ , பிரேசில் , அரி 
லண்டன் போன்ற பல இடங்களில் 

தேள்கடி 
முறிவுச் சீரம் தயாரிக்கப்படுகிறது . 
இணைகூடுதல் 

தேள்கள் ஒரு பாலுயிரிகள் . ஆண் தேள்களும் பெண் 
தேள்களும் உடற்பருமனில் 

பெரும் 

வேறுபாடுடையவை 


உடலின் 


4 

ஆர்த்ரோபோட் - அராக்னிடர் 
அல்ல . ஆனால் , ஆண் (தேள்கள் பொதுவாக மெல்லிய உடலை 
யும் நீண்ட வாலையும் பெற்றுள்ளன . ஆண்களில் 
கீழ்ப்பக்கத்தில் புணர்ச்சிக்குப் பயன் படும் ஒரு ( ஜாடி புணர்ச்சி 
அமைப்புகள் உள்ளன . ஆண் தேள்கள் பெண் தேள் களைக் 
கவர்தல் ஒரு நடனம் போலத் 

தொடங்குகிறது . மாக்கரி 
( Maccary - 1810 ) என்பவர் தேள்கள் இணை கூடு தலை முதலில் 
பார்த்தறிந்து கூறினார் . அவரைத் தொடர்ந்து ஃபேபர் ( Faber 
1907 ) செர்பாட் , வாக்கான் ( Serfat . Vachon - 1950 ) என்பவர் 
களும் தேள்களின் காதலாடு முறையை விவரித்துள்ளனர் . 

ஒரு பெண் தேனைக் கண்டதும் ஆண் தன் பெடிப்பால்பு 
கிடுக்கிகளால் பெண்ணின் பெடிப்பால்பு கிடுக்கிகளைப் 
பிடித்துக் கொண்டு பக்க வாட்டத்திலும் பின்னோக்கியும் நகரு 
கிறது . பெண்ணும் ஆஹேடு இணைந்து ஆனால் விருப்பமின்றி 
நகருகிறது . பூத்தஸ் ஆல்ட்டிகோலா ( Buthus alticola ) என் 
னும் சிறப்பினத்தில் இந்த உலாவுதல் நடைபெறுவதற்கு 
முன்னரே ஆணும் பெண்ணும் ஒன்றுக்கொன்று 


நேராத 


படம் 21 . 

தேள் - கலவிக் கூத்து 
நின்று தம் வயிற்றுப்பகுதியைத் தரையின் மேல் அழுத்து 
கின்றன . அதே நேரத்தில் தம் வாலை மேலே தூக்கி ஒன்றுடன் 
ஒன்று பின்னுகின்றன . 

அடுத்துப் 

பின்னப்பட்ட 


இதனை 


ஸ்கார்ப்பியோனியா, 


75 


வால்கள் பிரிக்கப்பட்டு உலாவுதல் தொடங்குகிறது . இத் 
தேள்களில் உலாவுதல் சுறுசுறுப்பாக நடைபெறுவதில்லை . 
வால் மேலே தூக்கப்பட்டிருந்தாலும் துவண்டு காணப்படுகிறது . 


( படம் 2 !. ) . 


* 


ஆணைத் 


ஆண் தேள்கள் இக் கலவிக் கூத்தை உற்சாகமாக 
நடத்திச் செல்கின்றன . பெண் தேள்கள் அமைதியாக ஆண் 
களைப் பின்பற்றி நடனமாடுகின்றன . பூத்தஸ் ஆக்சிடேனஸ் 
என்னும் தேள்கள் பல மணிக் காலம் வரை இவ் வகைக் கலவிக் 
கூத்தில் ஈடுபடுகின்றன . அப்பொழுது அவை பகைமறந்து 
நிற்கின்றன . அவற்றின் வால்கள் திரும்பத் திரும்ப ஒன்றை 
யொன்று தழுவிக் கொள்கின்றன . கடைசியில் ஆண் பெண் 
தேளின் மேலுள்ள பிடியை விடாமல் ஒரு பள்ளம் பறித்து 
அதற்குள்ளேயோ அல்லது ஒரு பொருத்தமான மறைவிடத் 
திற்கோ அதனை இட்டுச் செல்கிறது . அராக்னிடுகளுக்கிடையில் 
தேள்களில் தான் உண்மையான கலவியைக் காணமுடிகிறது . 

கலவியின்போது ஆண் தேள் தன் ஒரு ஜோடி புணர் 
நீட்சங்களைப் பெண்ணின் புணர்புழைக்குள் நுழைத்துப் பெண் 
உறுப்பிற்குள் விந்துவைச் செலுத்துகிறது . விந்து மாற்றம் 
முடிந்தபின் ஒரு -சவ்வினால் மணமுடிவுச் சவ்வு - பெண்ணின் 
புணர்புழையை ஆண் தேள் மூடிவிடுகிறது . இது முடிந்தவுடன் 
அநேகமாகப் பெண் தேள் 

தின்றுவிடுகிறது 
( வாக்ககான் -1953 ) . 

தென் ஆப்பிரிக்கத் தேளான ஓப்பிஸ்த்தோ தாலமஸ் 
லேட்டிமானஸ் என்னும் சிறப்பினத்தில் உலா வருதல் இல்லை 
என்று சொல்லுமளவுக்கும் குறைவான கலவிக்கூத்துக் காணப் 
படுகிறது . கலவிக்குத் தயாராகும் இக் கூத்து ஒரு மணிக்குக் 
குறைவாகவே நடைபெறுகிறது . ஆண் பெண்ணின் கெலி 
செராவைப் பற்றிக்கொள்கிறது . மற்றச் சிறப்பினங்களிலுள்ள 
தைப் போலப் பெடிப்பால்புகளைப் பற்றிக்கொள்வதில்லை . இக் 
கூத்து ஒரு சிறு இடத்தில் நடைபெறுகிறது . அவ் விடத்தில் 
தரையின் மேலுள்ள பெருமணல் துகள்களை யெல்லாம் ஆண் 
தேள் அப்புறப்படுத்திவிடுகிறது . கலவிக் கூத்துத் தொடங்கிய 
சற்று நேரத்திற்கெல்லாம் பெண்ணின் இனப்புழை மூடித் 
திறந்துகொள்கிறது . அதனை அடுத்து ஆணின் புணர்புழைத் 
திறந்து விந்தணுக்கட்டு ( Spermatophore ) வெளிப்படுகிறது . 
வெளிப்பட்ட விந்தணுக்கட்டுக் கீழே விழுவதற்கு ஏற்ப ஆண் 
நகர்ந்து கொள்கிறது . உடனே ஆண் பெண்ணைத் திடீரென்று 
அசைத்துச் சற்றுத் தூக்கினாற்போல , விந்தணுக்கட்டுள்ள 


76 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


இடத்திற்கு மேலாக , அதனை இழுத்துச் செல்கிறது . விந் 
தணுக்கட்டுள்ள இடத்தில் பெண் தன் உடலைத் தாழ்த்து 
கிறது . அதனால் விந்தணுச்சிப்பம் புணர்புழையாகப் பெண் 
ணுறுப்புக்குள் 

செல்கிறது . 
இச் சிறப்பினத்தில் உண்மையான கலவி நடைபெற 
வில்லை . போலித் தேள்களில் காணப்படுவது போன்ற ஒரு 
கருவுறு தல் முறை தான் இங்கும் காணப்படுகிறது . நேராக 
ஆனால் பெண்ணிற்குள் விந்து செலுத்தப்படாமல் இதுபோன்ற 
ஒரு கருவுறு முறைதான் எல்லாத் தேள்களிலும் நடைபெறு 
கிறது எனச் சிலர் கருதுகின்றனர் . 


கருவளர்ச்சி 


உள்ளது . 


கருவுற்ற முட்டைகள் தாயின் இனப்பெருக்க உறுப்பு 
களுக்குள்ளேயே கருவளர்ச்சி அடைகின்றன . 

கருவளர்ச்சி 
முற்றுப்பெற்றப் பின்னர் தேள் குஞ்சுகள் தாயுடலிலிருந்து வெளி 
விடப்படுகின்றன . கருவளர்ச்சி முறை கருமுட்டை ( Zygote ) 
யிலுள்ள யோக்கின் ( Yolk ) அளவைப் பொருத்து மாறுபடுகிறது . 
பூத்திடே குடும்பத்தைச் சேர்ந்த தேள் களின் கருமுட்டை 
களில் நிரம்ப யோக் உள்ளது . 

ஸ்கார்ப்பியோனிடே குடும் 
பத்தைச் சேர்ந்த 

தேள்களின் கருமுட்டைகளில் யோக் 
குறைவாக 

யோக் நிறைந்த கருமுட்டைகள் 
விரைவில் சினையணுக்குழாய்க்குள் சென்று கருமுட்டையி 
லுள்ள யோக்கைப் பயன் படுத்திக் கொண்டு கருவளர்ச்சியைத் 
தொடங்குகின்றன . யோக் குறைவாகவுள்ள கருமுட்டைகள் 
சினை 

அணுக்குழாயில் ( oviduct ) தாய்த் திசுவுடன் இணை 
கின்றன . கருவளர்ச்சியின் போது ஒவ்வொரு வளர் கருவும் 
கருப்பையில் தோன்றும் ஒரு புறவளர்ச்சிக்குள் அமைந்திருக் 
கிறது . இப் புறவளர்ச்சிகளின் வெளிநுனிகள் குழாய்கள் போல 
நீண்டுள்ளன . தாயின் குடற்சுவர்த் திசுவிலிருந்து இக் குழாயின் 
வழியாக ஓர் ஊட்டத் திரவம் வளர் கருவை அடைகிறது . 
இதன் செயலைக் காணும் போது , இதனை முதுகெலும்பிக் கருக் 
களின் தொப்பூழ்க் கொடியுடன் ( Placenta ) ஒப்பிடலாம் . இந்த 
ஊட்டப் பொருட்குழாய் வளர் கருவின் வாயில் முடிவடைகிறது . 
மிக நன்றாக வளர்ச்சியடைந்துள்ள தொண்டையின் உதவி 
யால் வளர்கரு இத் திரவத்தை உறிஞ்சுகிறது . வளர் கருவின் 
கெலிசெராக்களின் முன் நுனியில் சுருங்கி விரியும் தன்மை 
யுடைய பைபோன்ற அமைப்புகள் உள்ளன . இவ் வமைப்பு 
கள் கருவின் வாய்க்குள் செல்லும் ஊட்டக்குழாயை நிலையாகப் 
பிடித்துக் கொண்டிருக்கின்றன . 


ஸ்கார்ப்பியோனிடா 


77 


பொதுவாக 


கின்றன . 


தேள்கள் 

இரவு காலங்களில் குஞ்சுகளை 
ஈனுகின்றன .) சில வேளைகளில் இருபத்தி நான்கு மணி இடை 
வெளிவிட்டு இரண்டு தடவைகளில் குஞ்சுகளை ஈனுகின்றன . 
பூத்தஸ் ஆல்ட்டிகோலா சிறப்பினத் தேள்கள் காலை ஏழு 
மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் குஞ்சுகளை - வெளியிடு 

தேள் குஞ்சுகள் 

பிறக்கும்போது கொரியான் 
( chorion ) சவ்வினால் சூழப்பட்டுள்ளன என்றும் , பின்னர்த் 
தாய்த்தேள் அச் சவ்விலிருந்து குஞ்சுகளை விடுவிக்கின்றன 
என்றும் ஃபேபர் ( 1907 ) , வாட்டர்மன் ( 1950 ) ஆகியோர் 
கருத்துத் தெரிவித்திருந்தனர் . தேள் 

குஞ்சுகள் 
சவ்விலிருந்து தங்களைத் தாங்களே 

விடுவித்துக்கொள் 
கின்றன என்று , பூத்தஸ் ஆக்சிடேனஸ் , பூத்தஸ் ஆல்ட்டி 
கோலா ஆகிய சிறப்பினங்களில் இதுபற்றி ஆராய்ந்த 
செர்பட்ட, வாக்கன் ஆகிய இருவரும் கூறியுள்ளார்கள் . சில 
சிறப்பினங்களில் குஞ்சுகள் தம் கொடுக்கின் உதவியால் இச் 
சவ்வைக் கிழித்திக்கொண்டு வெளிவருகின்றன . 

பிறந்தவுடன் குஞ்சுகள் தாயின் முதுகின்மேல் 
கொள்ள முயற்சி செய்கின்றன . குஞ்சுகளின் உடற்பகுதி 
பருமனாகவும் வலுவற்றுமிருப்பதால் அவைத் தாயின் முதுகை 
கிட்டத்தட்ட 

இரண்டு 

மணிகள் ஆகின்றன . 
முதல் தோலுரித்தல் ( moulting ) நடைபெறும் வரை குஞ்சுகள் 
தாயின் முதுகிலேயே தங்குகின்றன . இதற்குத் தேவையான 
காலம் சிறப்பினத்திற்குச் சிறப்பினம் வேறுபடுகிறது . - சில 
சிறப்பினங்களில் இதற்குத் தேவையான காலங்கள் கீழே 
அட்டவணைப்படுத்தப் பட்டுள்ளது . இக் காலம் பருவ காலத் 


ஏறிக் 


அடையக் 


சிறப்பினம் 


முதல் சட்டையுரித்தல் காலம் 


பேளம்னேயஸ் 
லாஞ்சிமேனஸ் 


பிறந்து பத்து நாட்களுக்குப் பின் 


யூஸ்கார்ப்பியஸ் 
கார்பாத்திக்கஸ் 


பிறந்து பதினான்கு நாட்களுக்குப் 
பின் 


யூஸ்கார்ப்பியஸ் 
இட்டாலிகஸ் 


பிறந்து பன்னிரண்டு நாட்களுக்குப் 
பின் 


யூஸ்கார்ப்பியஸ் 
ஜெர்மானஸ் 


பிறந்து பதினாறு நாட்களுக்குப் 
பின்னர் 


78 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


தையும் சுற்றுப்புற வெப்பதட்பத்தையும் பொறுத்து மாறுபட 
கூடியது : 


சில 


தாய் சேய் உறவு 

தாய்த்தேள் குஞ்சுகளைத் தூக்கிச் செல்கின்றனவே தவிர 
அவற்றிற்கு உணவு 

அளிப்பதில்லை . கருக்காலத்திலிருந்த 
யோக் செரிப்பதால் உண்டாகும் ஊட்டப் பொருளைக்கொண்டே 
இக் காலத்தில் குஞ்சுகள் உயிர் வாழ்கின்றன . 

மில்லி 
மீட்டர்கள் நீளமுள்ள வெண் நிறமான இக் குஞ்சுகள் அமைதி 
யாகத் தாயின் முதுகு முழுவதையும் மறைத்துக் கொண்டிருக் 
கின்றன . குஞ்சுகளைச் சுமந்து கொண்டுள்ள போது தாயின் 
கால்களையும் வாலையும் மட்டுமே காண முடியும் . குஞ்சுகள் 
கீழே விழுந்துவிட்டால் அவை திரும்பவும் தாயின் முதுகில் 
ஏற முயற்சியெடுப்பதில்லை . (மேலே ஏறிச்செல்லவேண்டும் 
என்னும் தூண்டுதல் பிறந்து சிறிது நேரம்வரைக் காணப் 
படுகிறது ; ஒளியினால் இத் தூண்டுதல் குறைந்து போகிறது . 
குஞ்சுகளின் டார்சசுகளில் சிறப்பமைப்புடைய மென் திண்டுகள் 
உள்ளன . இவைத் தாயின் முதுகின் மேல் ஏறிச் செல்ல உதவு 


கின்றன . 


முதல் தோலுரிப்பு முடிந்தவுடன் சரியான தேளுருவம் ஏற் 
படுகிறது . பின்னர் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் தாயை 
விட்டுப் பிரிந்து செல்கின்றன . மற்றக் கணுக்காலிகளில் காணப் 
படுவது போலவே தேள்களிலும் வளர்ச்சி நடைபெறுகிறது . 
தோலுரித்தலின் போது . பழைய உடலுறை முழுவதும் முன் 
குடல் , பின் குடலின் உட்பரப்புப் படலம் , நான்கு ஜோடிப் 
புத்தக நுரையீரல் படலம் உட்பட - உரித்தெறியப்படுகிறது . 
உடலுறை 

வெடிப்புக் காரபேசின் மேற்பக்கத்திலிருந்து 
தொடங்குகிறது . தேள் கள் எத்தனை முறைகள் 

தோலுரிக் 
கின்றன எனச் சரியாகத் தெரியவில்லை ; ஒரே சிறப்பினத்தைச் 
சேர்ந்த தேள்களில்கூட இது வேறுபடலாம் . பேளம்னேயஸ் 
லாஞ்சிமேனஸ் சிறப்பினத்தில் எட்டு இடையுரிக் காலங்களும் 
( stadia ) , ஆண்ட்ரோக்டோனஸ் ஆஸ்த்ரேலிஸ் சிறப்பி 
னத்தில் ஏழு இடையுரிக் காலங்களும் இருக்கலாம் என நம்பப் 
படுகிறது .. 


புளிப் பரவல் 

தேள்கள் உலகின் வெப்பப் பிரதேசங்களிலும் மிதவெப்பப் 
பிரதேசங்களிலும் வாழ்கின்றன . 

உலகின் வட கோளத்தில் 


ஸ்கார்ப்பியோனிடா 


{ 


உள் 


ளன . 


மத்திய தரைப்பகுதியிலும் , அமெரிக்காவின் - 45 ஆவது - புவி 
இணைக்கோடு ( 45th Parelle! ) வரையிலும் காணப்படுகின்றன . 
தென்கோளத்தில் அநேகமாக எல்லாப் பகுதிகளிலும் உள்ளன . 
ஆனால் , நியுஜிலாந்து , படகோனியா மற்றும் ஆழ்கடற்தீவு 
களில் இவை காணப்படவில்லை . 

போத்ரியுரிடே குடும்பம் தென் அமெரிக்காவில் காணப்படு 
கிறது . இக் குடும்பத்தைச் சேர்ந்த செர்க்கோ ஃபோனியஸ் 
என்னும் இனம் ஆஸ்த்ரேலியாவில் காணப்படுகிறது . போத்ரி 
யுரஸ் என்னும் இக் குடும்பத்தைச் சேர்ந்த இனத்தில் வால் 
முள்ளின் அடிப்பகுதியில் நச்சுக் கூர் முள்ளுக்குக் கீழே ஒரு 
வெள்ளைத்திட்டுக் காணப்படுகிறது . 

ஸ்கார்ப்பியோனிடே குடும்பம் மிகப் பெரியது . இக் குடும் 
பத்தைச் சேர்ந்த தேள்கள் உலகின் வெப்பப் பிரதேசங்கள் 
முழுவதும் காணப்படுகின்றன . இதில் ஐந்து உட்குடும்பங்கள் 

டிப்ளே செண்ட்ரினே உட்குடும்பத்தில் அமெரிக்க 
நாட்டைச் சேர்ந்த 

சிறிய தேள்களான டிப்ளோ 
செண்ட்ரஸ் 

இனம் அடங்குகிறது . யூரோடாசினே 
உட்குடும்பத்தில் ஆஸ்திரேலிய 
இனமான யுரோடாசஸ் அடங்கு 
கிறது . இதற்கு இரண்டு மருங்குக் 
கண்களுள்ளன . ஹெமிஸ்கார்ப்பி 
யோனினே உட்குடும்பத்தில் அரே 
பிய நாட்டைச் சேர்ந்த சிறு தேள் 
கள் அடங்கியுள்ளன . ஸ்கார்ப்பியோ 
னிடே என்பதுதான் இக் குடும்பத் 
தைச் சேர்ந்த பெரும் உட்குடும்ப 
மாகும் . இவ் வுட்குடும்பத்தைச் 
சேர்ந்த தேள்கள் உலகின் எல்லா 
நாடுகளிலும் 

காணப்படுகின்றன . 
இஷ்னுரினே உட்குடும்பம். ஆப்பிரிக் 
காவிலும் அமெரிக்காவிலும் காணப் 
படுகிறது . இந்த உட்குடும்பத்தைத் 
தனிக் குடும்பமாகவும் கருதுவது 
உண்டு . ( படம் 22. ) . 

பூத்திடே குடும்பம் பரவலாக உல 
கின் எல்லாப் பகுதிகளிலும் உள்ளது . 

புடம் 22 . 
அமெரிக்கத் தேள்களில் பாதி அளவு ஸ்கார்ப்பியோனிடே குடும்பம் . 
இக் குடும்பத்தைச் சேர்ந்தவையே . பெரும்பாலும் , - இவை 
செண்ட்ரியுரினே என்னும் உட்குடும்பத்தைச் சேர்ந்தவை ; 


80 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


fimo 


மேலை நாடுகளில் மட்டுமே காணப்படுகின்றன . ஆனால் , இவ் 
உட்குடும்பத்தைச் சேர்ந்த ஐசோமெட்ரஸ் மேக்யூலேட்டஸ் 

( isometrus maculatus ) 6T 6ör gay 
சிறப்பினம் உலகம் 

முழுவதும் 
காணப்படுகிறது . மஞ்சள் நிற 
முள்ள இதன் உடலில் பல 
கறுப்புப் புள்ளிகள் 

உள்ளன . 
ஆண்களின் வால் பெண்களின் 
வாலைப்போல இருமடங்கு நீள 
முள்ளது . இவை கப்பல்களில் 
சென்று பல தீவுகளிலும் நிலை 
பெற்றுவிட்டன . பூத்தினே என் 
னும் உட்குடும்பம் பழைய உல 
கத்தில் மட்டுமே 

காணப் 
படுகிறது . ஆனால் , 

அனான்ட் 
டேரிஸ் என்ற இனம் தென் 
அமெரிக்காவில் மட்டுமே காணப் 
படுகிறது . 

பூத்தஸ் ஆக்சி 
படம் 23 . 

டேனஸ் என்னும் சிறப்பினம் 
தேள் -பூத்திடே குடும்பம் . மத்திய தரைக்கடல் பகுதியைச் 
சேர்ந்ததாகும் . மைக்ரோ 

பூத்தஸ் புசில்லஸ் 

என்னும் 
சிறப்பினம் ஏடன் நகரத்தில் காணப்படும் மிகச் 

சிறிய 
தேள்களைக் கொண்டிருக்கிறது . இச் சிறப்பினத்தைச் சேர்ந்த 
தேள்களின் உடல் நீளம் சுமார் 13 மில்லி மீட்டர் ஆகும் . 
( படம் 23. ) . 

வெஜோவிடே என்னும் குடும்பம் பெரும்பாலும் அமெரிக்க 
தேள்களைக் கொண்டுள்ளது . இக் குடும்பத்தைச் சேர்ந்த 
ஜுரஸ் என்னும் இனம் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் 
ஸ்கார்ப்பியோ என்னும் இனம் இந்தியாவிலும் காணப்படு 
கின் 

றன . 


. 


கேரிலிடே என்னும் குடும்பம் ஆசியாவின் மிக வெப்பப் 
பகுதிகளில் காணப்படும் கேரிலஸ் என்னும் இனத்தை மட்டும் 
கொண்டுள்ளது . 


கேக்டிடே என்னும் குடும்பம் அமெரிக்கத் தேள்களைக் 
கொண்டுள்ளது . ஆனால் , இக் குடும்பத்தைச் சேர்ந்த யூஸ்கார்ப் 
பியஸ் என்னும் இனம் பிரான்சு , இத்தாலி , அல்ஜிரியா ஆகிய 


ஸ்கார்ப்பியோனிடா 


8 


நாடுகளில் 

உள்ளது . 
இனமும் கப்பல்கள் வழியாகத் 
தொலை தூர நாடுகளுக்கு 
சென்றுள்ளது . ஆனால் , ஐசோ 
மெட்ரஸ் போலப் புது இடங் 
களில் இது நிலைபெற்று நிற்க 
வில்லை . பெலிசாரியஸ் ஸாம் 
பெனி என்னும் கண்ணில்லாச் 
சிறப்பினத் தேள்கள் இக் குடும் 
பத்தைச் சேர்ந்தவை . மெகா 
கார்மினே உட்குடும்பம் மெக்சி 
கனில் உள்ளது . 

கேக்டினே 
உட்குடும்பம் தென் அமெரிக் 
காவிலும் மேற்கிந்தியத் தீவுகளி 
லும் காணப்படுகிறது . 

படம் 24 . 

தேள் - கேக்டிடே குடும்பம் . 
தேள்களின் வகைபாடு 

தேள்கள் ஆறு குடும்பங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன . 
1. ஸ்டர்னம் நீளமானது அல்லது அகலத்தளவு 


உள்ளது . 


........... 3 


2. ஸ்டர்னம் நீளத்தைவிட அதிக அகலமுள்ளது . 
இரண்டு குறுக்குத் தகடுகளாகியது ....... போத்ரியுரிடே 

(( Bothriuridae ) 
3. டார்சசின் அடிப்பகுதியில் இரண்டு தடித்த 

முட்கள் உள்ளன . ஸ்டர்னம் முன்னோக்கிக் 

கூராக இருக்கலாம் . 
4. டார்சசின் அடிப்பகுதியில் ஒரு தடித்த முள் 
உள்ளது . 

ஸ்டர்னம் ஜங்கோணத் தகடாக 
உள்ளது . 

.......... ஸ்கார்ப்பியோனிடே 

( Scorpionidae ) 
5 . ஒவ்வொரு பக்கத்திலும் 3 அல்லது மருங்குக் 
கண்கள் உள்ளன . 

......... 7 


6. ஒவ்வொரு பக்கத்திலும் இரண்டு மருங்குக் 

கண்கள் உள்ளன . 


82 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
7. ஸ்டர் னம் ஒரு முக்கோணத் தகடு ; - பெரும் 

பாலும் ஐங்கோணமாக இருப்பதில்லை . நச்சுக் 
கொடுக்கிற்குக் கீழே ஒரு முள் 

பூத்திடே 

( Buthidae ) 
8. ஸ்டர்னம் அகலமானது ; 3 மருங்குக் கண்கள் . 
கொடுக்கு முள்ளுக்குக் கீழே முள்ளில்லை 

வெஜோவிடே 

( Vejovidac ) 
9. மருங்குக் கண்களுக்குப் பின்னால் பளிச்சிடும் 
மஞ்சள் புள்ளி , பால்புகிடுக்கிகளில் 

பல 
கோடுகள் உள்ளன . 

... கேரிலிடே 

( Chaerilidae ) 
10. மருங்குக் கண்களுக்குப்பின் புள்ளிகளில்லை . 
பால்புகிடுக்கியில் ஒரே 

அல்லது 
இரண்டாவது மெல்லியகோடு உள்ளது ....... கேக்டிடே 

( Chactidae ) 


...... 


கோடு 


7. வரிசை : பெடிப்பால்பி 


( சாட்டைத் தேள்கள் ) 
பொதுப் பண்புகள் 

சாட்டைத் தேள்களின் முன்னுடல் சீராகவும் ஒரேபடித் 
தாகவும் அமைந்துள்ளது . கடைசி முன்னுடற் கண்டம் ஒரு 
குறுகிய இடுப்பினால் பின்னுடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது . 
அம்ளிபைகி ( Amblypygi ) தவிர மற்றக் குடும்பங்களில் சில 
அல்லது பல கரணைகளாலாகிய டெல்சன் உண்டு . கெலிசெராக் 
களில் இரண்டு கரணைகள் உள்ளன . கிடுக்கி அமைப்புகளும் 
நச்சுச் சுரப்பிகளும் இந்த அராக்னிடுகளின் கெலிசெராக்களில் 
காணப்படவில்லை . 

பெடிப்பால்புகள் பொதுவாகப் பெரியன 
வாகவும் கிடுக்கி அமைப்புப் பெற்றும் விளங்குகின்றன . 
இவற்றிற்கு டிரோகாண்டரிய நீட்சங்களும் ( trochanterial 
processes ), டிபிய நீட்சங்களும் ( tibial processes ) உள்ளன . 
சாட்டைத் தேள்களின் ஸ்டர்னம் நீளமானது ; மூன்று கண்டங் 
களாலாகியது . முதல் ஜோடிக் கால்கள் தொடு உணர்ச்சி , 

றுப்புகளாகச் செயல்படுகின்றன . அவற்றின் டார்சசில் பல 
இணைப்புகள் உள்ளன . நடக்கும் கால்களின் நுனியில் இரண்டு 
கூர் நகங்கள் 

உள்ளன . புத்தக நுரையீரல்கள் மூலமாகச் 
சுவாசம் நடைபெறுகிறது . ஓரளவுக்குப் பால்வழி இருதோற்றம் 
காணப்படுகிறது . ஒம்மாடாய்டுகளும் நாற்றச் சுரப்பிகளும் 
சாட்டைத் தேள்களில் காணப்படுகின்றன . 


முன்னுடல் ( புரோசோமா ) 

ஷிசோநோட்டிடே ( schizonotidae ) குடும்பத்தைத் தவிர 
மற்ற எல்லாப் பெடிப்பால் பிகளிலும் முன்னுடலின் மேற்பக்கம் 
கேடயம் போன்ற 

காரபேசினால் மூடப்பட்டுள்ளது . 
மூன்றாவது , - நான்காவது ஜோடிக் கால்கள் இணைந்துள்ள 
முன்னுடற் கண்டங்களின் டர்கத்தகடுகள் அவற்றிற்கு 


84 


ஆர்த்ரோபோடா.அராக்னிடா 


Is 


1 . 


-- 


முன்னுள்ள வற்றிலிருந்து தனித்துக் காணப்படுகின்றன . 
முன்னுடற் பகுதியின் காரபேஸ் யூரோபைகி உள்வரிசையில் 
நீளமாகவும் அம்ளிபைகி உள்வரிசையில் இதய வடிவத்திலும் 

காணப்படுகின்றன . ஷிசோ 
நோட்டிடே குடும்பத்தில் ஸ்டர் 
னத் தகடு முன்பக்கத்தில் ஒரு 
கூரான மூக்குப் போல நீண் 
டுள்ளது . ஸ்டர்னத்தைப் 
போலவே காரப்பே ( ஸ் ) சும் 
மாறுபட்டுக் காணப்படுகிறது ; 
இது இவ் வரிசையின் சிறப்புப் 
பண்பாகும் . மற்ற 

அராக்னிடு 
வரிசைகளில் உள் வரிசைகளுக் 
கிடையே பொதுவாக அதிக 
வேற்றுமை இருப்பதில்லை. 
ஆனால் , 

பெடிப்பால்பிகளின் 
இரு உள் வரிசைகளும் பெரும் 
பாலான பண்புகளில் வேறுபட் 
டுக் காணப்படுகின்றன . அத 
னால்தான் இவ் வரிசையின் இரு 

உள் வரிசைகளின் பண்புகளை 
படம் 25 . 

யும் , ஷிசோநோட்டிடேயின் 
தெலியோனஸ் - சாட்டைத்தேன் - 

பண்புகளையும் தனித்தனியே 
யுரோபைலி . 

கூறவேண்டி யிருக்கிறது . 
கூர்ந்து நோக்கும்போது 

அம்ளிபைகி உள் வரிசையில் 
ரெசி நியுலி அராக்னிடுகளின் பல பண்புகள் காணப்படு 
கின்றன . இவற்றிற்கிடையே காணப்படும் பண்பு ஒற்றுமைகள் 
உள்வரிசைகளுக்கிடையே காணப்படும் தொடர்புகளை விட 
அதிகமாக உள்ளன . இக் கண்ணோட்டத்துடன் 

ஆராயும் 
உள் வரிசைகளைத் தனித்தனி வரிசைகளாகக் கருதி ( படம் 25. ) 
அராக்னிடாவின் வகைபாட்டையே திருத்தி அமைக்கலாமெனத் 
தோன்றுகிறது . ஆனால் , மேலே கூறப்பட்டுள்ள பொதுப்பண்பு 
களின் அடிப்படையில் காணும்போது இவற்றைத் தனித்தனி 
வரிசைகளாகப் பிரிப்பதில் சில சிறு சிக்கல்களும் குழப்பங்களும் 
தோன்றும் . அதனால் தான் பெடிப்பால் பியைப் பண்பு மாறுபாடு 
களுடைய உள்வரிசைகளடங்கிய ஒரே வரிசையாக வைக்கப் 
பட்டிருக்கிறது . 

அம்ளிபைகியில் இரண்டு மையக் கண்களும் ( நேர்கண்கள் - 
direct eyes ) , ஒவ்வொரு பக்கத்திலும் மூன்றாகக் கூடி அமைந்த 


பெடிப்பால்பி 


85 


மருங்குக் கண்களும் உள்ளன . 

ஆகவே அம்ளிபைகியில் 
மொத்தம் எட்டுக் கண்கள் காணப்படுகின்றன . தெலிபோனி 
டேயில் 8 அல்லது 12 கண்கள் உள்ளன . மருங்குகளில் ஐந்து 
கண்கள் கூட்டமாக அமைந்துள்ளன . ஷிசோநோட்டிடேயில் 
கண்களிருப்பதில்லை ; அல்லது லென்சுகளற்ற செயல்படாத 
வழுவழுப்பான கண்புள்ளிகள் காணப்படுகின்றன . 
புள்ளிகள் இரண்டு மருங்குக் கண்களின் இருப்பிடத்தைக் 
குறிப்பிடுகின்றன . 

கெலிசெராக்கள் இரண்டு கரணைகளாலாகியவை ; கிடுக்கி 
யற்றவை . இரண்டு பக்கத்து 

அடிக்கரணைகளும் ஒன்றுக் 
கொன்று இணையாக அமைந்துள்ளன . நீளவாட்டத்திலும் பக்க 
வாட்டத்திலும் சற்று அசையக்கூடியவையாக உள்ளன . மற்ற 
அராக்னிடுகளின் கெலிசெராக்களில் இதுபோன்று அசையக் 
கூடிய ( படம் 26. ) தளர்ச்சி கிடையாது . நுனிக் கரணை 


2 
படம் 26 . 
பெடிப்பால்பிகளின் கெலிசெராக்கள் . 
1. யுரோபைகியின் கெலிசெரா ; 2. அம்ளிபைகிபின் கெலிசெரா . 
( இரண்டாவது கரணை ) கெட்டியானது ; வலுமிக்கது . கீழ் 
நோக்கி வளைந்து அடிக்கரணையின் ( முதல் கரணை ) 
முட்களின் மேல் கத்தி போல மடங்குகிறது . அதனால் இவற்றின் 
கெலிசெராக்கள் சிலந்திகளின் கெலிசெராக்களைப் போன்ற 
அமைப்புப் பெற்றுள்ளன . ஆனால் , இவற்றில் நச்சுச் சுரப்பி 
களில்லை ( படம் 27. ) . 

ஷிசோநோட்டிடே தவிர்த்த மற்ற அனைத்துப் பெடிப் 
பால்பிகளிலும் பெடிப்பால்புகள் 

கரணைகளாலாகிய 
வலுமிக்க இணையுறுப்புகளாகவுள்ளன . தெலிபோனிடேயில் 
இரண்டு பக்கத்துக் காக்சாக்களும் வாய்க்குப் பின்பகுதியில் 
ஒன்றாக இணைந்துவிட்டன . அதனால் இவற்றில் தாடைத் தகடு 

கூரிய 
களில்லை . ஆனால் , டிரோகாண்டரின் உட்பக்கத்தில் 
பற்களுள்ள பெரிய அரைவட்டத் தகடுகள் காணப்படுகின்றன . 


86 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


இத் தகடுகள் எதிர் எதிராக அசைந்தோ அல்லது ஃபிமரின் 
மேல் அசைந்தோ இரையை (உணவை ) நசுக்கி அரைக் 
கின்றன . டிபியாவின் உட்பக்கத்து நுனியில் பற்களுள்ள ஒரு 
கூர் நீட்சமுள்ளது . டார்சஸ் இந் நீட்சத்திற்கு இணையாக 
அசையும்போது கிடுக்கிப் போன்ற அமைப்பு உண்டாகிறது . 
டார்ச ( ஸ் )சின் நுனியின் ஒரு கூர் நீட்சம் உள்ளது . இந் 
நீட்சமும் அதனைவிடச் சற்று 

சற்று நீளமான நுனி டார்ச ( ஸ் ) சும் 

கிடுக்கி போலச் செயலாற்றும் 
தன்மையுடையன . இந்த வகை 
கிடுக்கி அமைப்பு மற்ற அராக் 
னிடுகளின் கிடுக்கி அமைப்பி 
லிருந்து முற்றிலும் வேறுபட்டுக் 
காணப்படுகிறது . 

டிபியாவின் 
முள்ளிற்கும் டார்ச ( ஸ் ) சுக்கும் 
இடையில் ஒன்றும் , டார்ச ( ஸ் ) 
சுக்கும் 

டார்ச ( ஸ் ) சுக் 
கும் இடையில் 

ஒன்றுமாக 
2 

ஒவ்வொரு பெடிப்பால்பிலும் 
இரண்டு கிடுக்கிகள் உள்ளன . 
( ட் ) டாரண்டுலிடேயில் பெடிப் 
பால்புகளுக்குக் கிடுக்கி அமைப்பு 
இல்லை . நுனி டார்சஸ் 
கூர்முனையில் முடிவடைகிறது . 
இவற்றின் காக்சாக்களில் தாடை 
யடித்தகடு உண்டு . 


3 


1 


நுனி 


* 


நுனி 


முதல் ஜோடிக் கால்கள் நடக் 
கப் பயன்படுவதில்லை ; இவை 

முன் பக்கத்தில் நீட்டப்பட்டுத் 
படம் 27 . 

தொடுஉணர் உறுப்புகளாகச் 
தெலிபோனசின் பெடிப்பால்பு . செயல்படுகின்றன . இவை ஒவ் 

1. டிரோகாண்டர் ; 
2. டிபியா ; 

வொன்றும் ஆறு கரணைகளால் 
3. டார்சஸ் ; 

ஆகியவை . தெலிபோனிடேயில் 
4. நுனிடார்சஸ் . 

டார்சஸ் . 

கரணையில் 
ஒன்பது இணைப்புகள் உள்ளன . ( ட் ) டாரண்டுலிடேயில் இக் 
கரணையில் இதற்கும் மேற்பட்ட இணைப்புகள் உள்ளன . 
கால்களின் நுனிச் சாட்டை போல மென்மையாக 

உள்ளது . 
பெண் 

தெலிபோனஸ்களில் நுனி டார்சஸ் பகுதிகள் பருத்தும் 
பலவகைகளில் மாறுபட்டும் காணப்படுகின்றன . அடுத்துள்ள 
மற்ற மூன்று ஜோடிக் கால்களும் நடக்க உதவுகின்றன . 

இவை 
ஒவ்வொன்றிலும் ஏழு கரணைகள் உள்ளன . 

இக் கால்களின் 
நுனி டார் ச( ஸ் )சில் மூன்று இணைப்புகள் காணப்படுகின்றன . 


பெடிப்பால்பி . 


87. 


காக்சாக்கள் மிக நெருக்கமாக அமைந்துள்ளதால் அவற்றை 
மேற்பக்கத்திலிருந்து காண முடியாது . 

கால்களின் மற்றக் 
கரணைகள் ஒன்றுடன் ஒன்று எளிதாக அசைவதால் , கால்களை 
நன்றாக வளைத்து நகர்த்த முடிகிறது . இப் பண்பைச் சிலந்தி 
களிடமும் காணலாம் . ( ட் ) டாரண்டுலிடேயில் நுனி டார்சஸ் 
களின் இரண்டு கூர் நகங்களுக்கிடையே ஒரு பாதச் சவ்வு 
உள்ளது . 

அதனால் அவ் விலங்குகள் செங்குத்தான 
களில் சுலபமாக ஏறிச் செல்கின்றன . மற்றப் பெடிப்பால் பிகளின் 
நடக்கும் கால்களில் மூன்று கூர் நகங்கள் உள்ளன . " 


சுவர் 


பெடிப்பால் பிகளில் ஒரு வாய்க்குழி ( Buccal cavity ) உண்டு . 

உண்மையான வாயின் வழியாகத் தொண்டைக்குள் 
திறக்கிறது . யுரோபைகியில் இக் குழியின் தளமும் மருங்குகளும் 


take 


படம் 28 . 

ஸ்டைகோஃப்ரினஸ் - அம்ளிபைகி . 
பெடிப்பால்புகளில் காக்சாக்களாலும் , கூரையானது மேலுதடு , 
கெலிசெராக்களாலும் ஆக்கப்பட்டுள்ளன . அம்ளிபைகியில் இக் 
குழியின் தளம் முதல் --ஸ்டர்னத் தகட்டின் 

தகட்டின் முன் விளிம்பில் 
ஆக்கப்பட்டிருக்கிறது . . ஏனென்றால் இவற்றின் பெடிப்பால்பக் 


88 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


விலகி இடைவெளிவிட்டு அமைந் 


(pedipalpac ) காக்சாக்கள் 
திருக்கின்றன . 


அராக்னிடுகளின் 

ஸ்டர்னம் மூன்று தகடுகளாக 
உள்ளது . தெலிபோனிடேயில் முதல் தகடும் மூன்றாவது தகடும் 
முக்கோண வடிவத்தில் உள்ளன . இரண்டாவது தகடு மூன்று 
ஜோடிக் கால்களின் காக்சாக்களுக்கு இடையில் ஒரு சிறு குறுகிய 
தகடாகவுள்ளது . ( ட் ) டாரண்டுலிடேயில் இத் தகடுகள் 
அநேகமாக ஒரே அளவிலுள்ளன . முதல் தகடு ஒருகூரான நீட்ச 
மாகப் பெடிப்பால்புகளின் காக்சாக்களுக்கிடையில் நீட்டிக் 
கொண்டுள்ளன ( படம் 28. ) . 


பின்னுடல் 


முன்னுடலும் பின்னுடலும் ஒரு குறுகிய இடுப்பினால் இணைக் 
கப்பட்டுள்ளன . பின்னுடல் நீளமாக அல்லது நீள வட்டமாக 
உள்ளது ; இப் பகுதியில் கண்ட அமைப்புத் தெளிவாகக் தெரி 
கிறது . தெலிபோனிடேயில் ஒன்பது பின்னுடற் கண்டங்களும் 
அவற்றை அடுத்து மூன்று பின் வயிற்றுக் ( post abdomen ) 
கண்டங்களும் உள்ளன . 

ஓர் உருளையைப் 

போலவுள்ள 
கடைசிக் கண்டத்துடன் 

இணைப்புகளுள்ள சாட்டை 
டெல்சன் இணைந்துள்ளது . 

அதனால் தான் 
இவற்றைச் சாட்டைத் தேள்கள் எனக் கூறுகிறோம் . ஷிசோ 
நோட்டிடையில் கடைசி 

மூன்று 

கண்டங்களும் 
வருகின்றன . ஆனால் , அவற்றின் டெல்சன் குட்டையாகக் கரணை 


பல 


போன்ற 


குறுகி 


பபபப 


14HN 


படம் 29 . 

ஒரு ஷிசோமிடு - மருங்குத் தோற்றம் , 
களற்று ஒரு குமிழ்போல முடிவடைகிறது . ( ட் ) டாரண்டுலி 
டேயில் 

பின்னுடலில் ஒன்பது டர்கத்தகடுகளேயுள்ளன . 
பின் னுடலின் பின் முனை அகலமாக வளைவாக உள்ளது . பின் 
முனையில் டெல்சன் இல்லை ( படம் 29. ) . 

பின்னுடலின் கீழ்ப்பக்கத்தில் கண்ட 
கண்டங்களின் ஸ்டர்னத் 

தகடுகளையும் காணமுடிகிறது . 


அமைப்பையும் 


உள்ளது . 


பெடிப்பால்பி 

89 
முதலிரண்டு கண்டங்களின் ஸ்டர்னத் தகடுகளும் இணைந்து 
ஏற்பட்டதால் முதல் தகடு மற்றவைகளை விடப் பெரியதாக 

இத் தகட்டிற்குப் பின்னால் இனப்புழை காணப் 
படுகிறது . ஒரு ஜோடி சுவாசத் துளைகள் இத் தகட்டில் காணப் 
படுகின்றன . இத் துளைகள் புத்தக நுரையீரல்களுக்குள் திறக் 

இரண்டாவது தகட்டை அடுத்து மற்றுமொரு ஜோடி 
துளைகள் உள்ளன . இவையும் புத்தக நுரையீரல்களுக்குள் திறக் 

கடைசிக் கண்டத்தின் தகட்டில் இரண்டு அல்லது 
நான்கு வெண்ணிறத் 

திட்டுகள் காணப்படுகின்றன . 
ஒம்மடாய்டுகள் (( Ommatoids ) எனப்படும் இத் திட்டுகள் 


கின்றன . 


கின்றன . 


படம் 30 . 

ஒரு ஷிசோமிடு - மேற் பக்கத் தோற்றம் . 
ஒளிஉணர் ஆற்றலுடையவை எனக் கருதப்பட்டன . இவற்றின் 
செயல் என்னவென்று நிச்சயமாகத் தெரியவில்லை . பின்னுடலி 
லுள்ள இரண்டு சுரப்பிகள் மலப்புழைக்கருகில் திறக்கின்றன . 
பிற விலங்குகளால் இவ் விலங்குகளுக்குத் தொல்லைகளேற்படும் 
போது இவற்றிலிருந்து கடுநாற்றமுள்ள ஒரு திரவம் வெளிப் 
படுகிறது ( படம் 30. ) . 
தெலிபோனிடுகளின் பழக்கவழக்கங்கள் 
தெலிபோனிடுகள் பகற்காலத்தில் 

கற்கள் அல்லது 
மரங்களுக்குக் கீழேயும் அல்லது பூமியில் வளைகளில் தங்கியும் 


தன் 


90 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
மறைந்தும் வாழ்கின்றன . இராக் காலங்களில் தம் இருப் 
பிடங்களை விட்டு வெளியே வந்து இரைகளைத் துரத்திச் சென்று 
பிடித்து உண்டு வாழ்கின்றன . இவை பொதுவாகப் பூமியில் 
பள்ளமான இடங்களைத் தேர்ந்தெடுத்து வளைகள் தோண்டு 
கின்றன . கால்களைப் பின்பக்கம் நீட்டிக்கொண்டு 
பலமுள்ள பெடிப்பால்புகளின் உதவியால் மண்ணைக் குப்பலாகக் 
குவிக்கிறது . 

பின்னர் மண் குவியலை இரு பெடிப்பால்பு 
களாலும் அணைத்தபடிச் சிறிது தூரம் பின்னோக்கிச் சென்று 
மண்ணை ஒதுக்குகிறது . சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டபின் 
திரும்பவும் வளை தோண்டுமிடத்திற்கு வந்து தன் வேலையைத் 
தொடர்ந்து செய்கிறது . களைப்பாறுவதிலும் இரை தேடு 
வதிலுமே பெரும்பாலான நேரம் செலவிடப்படுகிறது . அதனால் 
பலநாட்கள் வேலையில் ஈடுபட்டு ஒரு தெலிபோனிடு சுமார் 
10 செ.மீ. ஆழமுள்ள ஒரு வளையைத் தோண்டுகிறது . 

லேபோகைரஸ் புரோபாசிடெயஸ் ( Labochirus probo 
scideus ) என்னும் சிறப்பினத்தைச் சேர்ந்த தெலிபோனிடு 
சிறியவையாக உள்ளன . இலங்கையில் கண்டி மா நிலத்துக் 
காடுகளில் காணப்படும் . இவ் விலங்குகள் நீர் நிலைக்கருகிலுள்ள 
கற்களுக்குக் கீழேயும் , மக்கும் மரங்களுக்குக் கீழேயும் வாழ் 

காடுகளில் மழையில் நனைந்து ஈரத்தன்மை பெற்ற 
பூமியில் வாழும் இச் சிறப்பினம் சதுப்பு நிலங்களில் காணப்படுவ 
தில்லை . இச் சிறப்பினம் கற்களுக்குக் கீழே வளை தோண்டிக் 
கொண்டு அதில் வசிக்கிறது ( கிரேவ்லி 1911 , 1915 ) . தெலி 
போனஸ் செப்பியாரிஸ் ( Thelephonus sepearis ) என்னும் 
சிறப்பினமும் இலங்கையில் காணப்படுகிறது . இச் சிறப்பி 
னத்தைச் சேர்ந்த விலங்குகளால் வரட்சித் தன்மையைத் 
தாங்கிக்கொள்ள முடிகிறது . அதனால் இவை வரண்ட சூழ் நிலை 
களிலும் வாழ்கின்றன . இவற்றை நீரில்லாமல் 
அடைத்து வைத்தால் பல நாட்கள் வரை நிம்மதியாக வாழ் 
கின்றன . 

மேலும் இவை அதிகமாக அச்சப்படுவதாகத் 
தெரியவில்லை . 


கின்றன . 


கூடுகளில் 


உணவும் , உண்ணுதலும் 

கரப்பான் பூச்சிகள் , தத்துக் கிளிகள் , கம்பளிப் பூச்சிகள் , 
கரையான்கள் , புழுக்கள் , ஓடற்ற நத்தைகள் ஆகியவற்றைத் 
தெலிபோனிடுகள் உணவாகக் கொள்கின்றன . கூர்மையான 
வலிமை மிக்கத் தம் பெடிப்பால்புகளால் இரையைப் பிடிக் 
கின்றன . இருளில் நடமாடி உணவு தேடும் பழக்கமுடைய இவ் 
விலங்குகளால் பார்வை உணர்ச்சியைக் கொண்டு உணவைப் 


பெடிப்பால்பி 


91 


பிடிக்கமுடியாது . ஒளியைக் 

ஒளியைக் கண்டு கூச்சப்பட்டாலும் இவ் 
விலங்குகள் பிடிபட்டுக் கூண்டில் அடைக்கப்பட்டுள்ள போது 
இரை கொடுக்கும் போ தெல்லாம் அவற்றைப் பிடித்து உண்ணு 
கின்றன . இரை மிகப் பெரியதாக இருந்தால் அவற்றைக் கண்டு 
பயந்து ஒதுங்குகின்றன . லேபோகைரஸ் புரோபாசிடெயஸ் 
இரையைத் தன் இரு பெடிப்பால்புகளாலும் பிடித்து முன்னுட 
லுடன் 

அணைத்துக்கொள்கிறது . பெடிப்பால்பு கிடுக்கிகள் 
உணவைப் பிடிக்கப் 

பிடிக்கப் பயன் படுவதில்லை . கெலிசெராக்களில் 
தூரிகை போல அமைந்துள்ள மயிர்கள் உள்ளன . இரையின் 
உடற்திரவத்தை உறிஞ்சும்போது அதனை வடிகட்ட இம் மயிர் கள் 
பயன்படுகின்றன . 

கால்களின் நுனிக்கரணைகளைச் சுத்தம் 
செய்யவும் த் 

தூரிகை அமைப்புகள் 

உதவுகின்றன . 
சாட்டைத் தேள்கள் நீர் உட்கொள்கின்றனவா என நிச்சய 

கூறமுடியவில்லை . ஆனால் , மற்ற அராக்னிடுகளைப் 
போலவே இவையும் நீர் உட்கொள்ளலாம் என நம்பப்படுகிறது . 

முதல் ஜோடிக் கால்கள் சாட்டைகள் போல உள்ளன . 
நடக்கும் போது விலங்கு 

விலங்கு இவ் விரண்டு கால்களாலும் மாற்றி 
மாற்றி தரையைத் தொட்டுக் கொண்டே நடக்கிறது . மனித 
ஒருவன் ஒரு கோலால் தரையைத் தட்டிப் பார்த்துக்கொண்டு 
செல்லும் செயலுடன் இதனை ஒப்பிடலாம் . 


மாகக் 


மாஸ்டிகோ புரோக்டஸ் 

ஜைஜான்டியஸ் ( Mastigo 
procteus giganteus) 6T GOT BOLO அமெரிக்க சிறப்பினத்தைச் 
சேர்ந்தவை ; பெரிய உருக்கொண்டவை . அவை உணவைப் 
பிடிக்கச் செல்லும்போது தம் பெரிய பெடிப்பால்புகளை முன் 
பக்கம் நீட்டிக்கொண்டு முதல் ஜோடிக் கால்களால் வழியிலுள்ள 
பொருள்களைத் தொட்டுக்கொண்டு மெல்ல - நடந்து செல் 
கின்றன ; இரை - இருப்பதை உணர்ந்தால் உடனே அதனைத் 
தன் பெடிப்பால்புகளால் பிடித்துவிடுகின்றன . 

பின்னர் 
இரையை 

எடுத்துக்கொண்டு தம் . இருப்பிடங்களுக்கு - வளை 
களுக்குச் செல்கின்றன . இப் பெரிய சாட்டைத் தேள்கள் சிறு 
தவளைகளைக்கூடப் பிடித்து உண்ணுகின்றன . இவை பொது 
வாகப் பயந்த சுபாவம் 

ஆனால் , இரண்டு 
சாட்டைத் தேள்களை , மிக நெருக்கமாக விடும்போது அவை 
ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டு ஒன்றின் உடலை மற்றது 
கிழித்துக்கொண்டு - - - இறந்துபோகின்றன . தெலிபோனஸ் 
ஸ்கிம் கெவிட்சி ( Thelëophonus skimkevitchi) என்னும் 
சிறப்பினச் சாட்டை தேள்கள் கூண்டில் அடைபட்டுள்ள போது 
இறந்த இன் செக்டுகளையும் தின்னுகின்றன ; தம்மைவிடப் பெரிய 


உடையவை . 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


வண்டுகளையோ அல்லது தத்துக்கிளிகளையோ தின்பதற்கு 
முயற்சி செய்வதில்லை . சிறு அந்துப் பூச்சிகளையும் ( moth ) 
தட்டாம் பூச்சிகளையும் ( dragonfly ) இறக்கை நீங்கலாக மற்றப் 
பகுதிகளை உண்ணுகின்றன . சிறு சிறு வாழைப்பழத் துண்டு 
களைக்கூட அவைத் தின்னுகின்றன ( ஃப்ளவர் 1901 ) . 

சாட்டை தேள்களின் முதல் ஜோடிக் கால்கள் தொடு உணர் 
அமைப்பாகவும் , வேதித்தன்மை மற்றும் ஈரத்தன்மை உணர் 
உறுப்பாகவும் செயல்படுகின்றன . ஊர்ந்து செல்லும் சாட்டை 
தேளின் ஒரு முன்னங்கால் நீருள்ள ஓர் இடத்தில் பட்டுவிட்டால் 
அதன் ஜோடிக்காலும் அந்த இடத்தில் வைக்கப்படுகிறது . 
பின்னர் தாகவிடாய் மிகுதியாகவுள்ள ஓர் உயிரியைப் போல 
அந் நீரைத் தன் கெலிசெராக்களின் உதவியால் குடிக்கிறது . 
நீருக்குப் பதிலாக அவ் விடத்தில் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் 
ஆசிட்டை வைத்தால் , சாட்டைத் தேள் அதனை விட்டு விலகிச் 
செல்கிறது ( பேட்டன் -1917 .) . 

இந்த அராக்னிடுகளின் பெடிப்பால்புகளில் நச்சுச் சுரப்பி 
களில்லை . ஆனால் , அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தென்பகுதி 
களில் காணப்படும் மாஸ்ட்டிகோபுரோக்டஸ் ஜைஜான்டியஸ் 
என்னும் சிறப்பினம் நச்சுத் தன்மை உடையதாகப் பலரால் 
கருதப்படுகிறது . இச் சாட்டை தேள்கள் தம் பெடிப்பால்பு 
களிலுள்ள முட்களால் குத்தி மனிதருக்குக் காயம் ஏற்படுத்து 
கிறது . சாட்டை தேள்களுக்குப் பிற உயிரிகளால் தொல்லை 
ஏற்படும்போது தம்மைக் காப்பாற்றிக் கொள்வதற்காக அசிடிக் 
ஆசிட் (acetic acid ) போன்ற கடுநாற்றமுள்ள ஒரு பொருளை 
மலப்புழைப் பகுதியிலிருந்து 

புகைபோல 

வெளியிடுகிறது . 
தெலிபோனஸ் காடேட்டஸ் (T. Caudatus ) , தெ . செப்பியாரிஸ் , 
ஹைப்போடோனஸ் ஏட்டேசி (Hyphoctonus oatesi) ஆகிய 
சிறப்பினங்களில் 

அறிஞர் இதனைக் கண்டுள்ளனர் . 
தெ . லிகனேஸ் (T. liganus ) சிறப்பினத்தில் இப் பொருள் 
குளோரின் போன்ற நாற்றமுடையதாகக் காணப்படுகிறது . 


பல 


இணை கூடுதலும் வாழ்க்கை வரலாறும் 


சாட்டைத் தேள்களில் ஆண் பெண் 

ஆகிய இருபால் 
வகைகளைப் புறத்தோற்றத்திலிருந்து பிரித்தறிய முடியாது . 
இனப்பெருக்கக் கண்டத்தின் ஸ்டர்னத்தில்தான் பால்வேறு 
பாட்டைக் காணமுடிகிறது . கிரேவ்லி ( Gravely - 1915 ) தெலி 
போனஸ் செப்பியாரிஸ் சிறப்பினத்தில் இணை கூடுதலைப் பார்த் 
தறிந்து கூறியுள்ளார் . தேள்களில் காணப்படுவது போன்று 


பெடிப்பால்பி 


98 


இங்கும் ஒரு காதல் களியாட்டம் இணை கூடுதலுக்கு முன்னோடி 
யாக அமைகிறது . ஆண் தன் பெடிப்பால்புகளால் பெண்ணின் 
சாட்டை போன்ற முன் ஜோடிக் கால்களைப் பற்றிக்கொண்டு 
நகருகிறது . ஆணுடன் பெண்ணும் நகருகிறது . சற்று நேரத் 
திற்கெல்லாம் பெண் தன் வயிற்றுப் பகுதியைச் செங்குத்தாக 
மேல் நோக்கி தூக்குகிறது . ஆண் தன் சாட்டை கால்களால் 
பெண்ணின் இனப்பெருக்கக் கண்டத்தைத் தட்டிக்கொடுக் 
கிறது . பின்னர் சாட்டை கால்கள் மூன்றாவது , நான்காவது 
கால்களுக்கிடையில் 

அல்லது 

நான்காவது கால்களுக்குப் 
பின்னால் நுழைக்கப்பட்டு அவற்றின் நுனிகள் ஒன்றின் மேல் 
ஒன்றாக வைக்கப்படுகின்றன . இதே நேரத்தில் ஆணின் 
பெடிப்பால்புகள் கிடுக்கிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பெண் 
வயிற்றின் மேற்பக்கம் வைக்கப்படுகின்றன . தேள்களைப் போன்று 
இவ் விலங்குகளில் மெய்யான புணர்ச்சி நடைபெறுகிறது . 
ஆண் புழையும் பெண் புழையும் ஒன்றுக்கொன்று நேராக 
வைக்கப்பட்டுப் பெண் புழைக்குள் விந்து செலுத்தப்படுகிறது . 


வாயை 


கருவுற்ற பெண் விலங்கு முட்டையிடுவதற்காக ஒரு வளை 
தோண்டுகிறது . சுமார் 40 செ . மீ . ஆழமுள்ள இவ் வளையின் 

லைகளால் மூடி மறைக்கிறது . பெண் விலங்கு 
வளையின் அடிப்பகுதியில் தங்கிச் சுமார் 20 முதல் 35 முட்டை 
கள் வரை இடுகிறது . இவற்றின் முட்டைகள் மஞ்சள் 
நிறமாகவும் சுமார் 3 மி.மீ. விட்டம் உடையனவாகவும் காணப் 
படுகின்றன . 

தாயின் இனப்புழைக் கண்டத்தின் கீழ்ப்பக்கத் 
துடன் ஒளி ஊடுருவிச் செல்லக்கூடிய 

ஒரு சவ்வு இணைந் 
துள்ளது . முட்டைகள் இச் சவ்வினால் மூடி பாதுகாக்கப்படு 
கின்றன . முட்டைகளிடும்போது அவற்றுடன் வெளிப்படும் ஒரு 
திரவத்தினால் முட்டைகள் உலர்ந்து நீரிழக்காமல் பாதுகாக்கப் 
படுகின்றன . 

முட்டைகள் பொரிந்து வெளிவரும் இளரிகள் 
சவ்வையும் கிழித்துக் கொண்டு தாயை விட்டுப்பிரிகின்றன . 
இதற்குப் பல வாரங்கள் ஆகின்றன . அதுவரையில் பெண் 
விலங்கு அசையாமல் வளையின் அடிப்பகுதியில் உட்கார்ந்திருக் 

பிடிக்கப்பட்டுக் கூட்டிலடைக்கப்பட்ட சாட்டைத் 
தேள்கள் பொதுவாகத் தம் முட்டைகளைத் தின்றுவிடுகின்றன . 
அதனால் , இவ் விலங்குகள் எவ்வளவு காலம் அடைகாக்கிறது 
என்று சரியாகத் தெரியவில்லை . 


கிறது . 


இளரிகள் தம் கால்களிலுள்ள முட்களின் உதவியால் தான் 
சவ்வைக் கிழித்துக் கொண்டு வெளியேறுகின்றன . இளரிகள் 
நிறைவுயிரித் 

தோற்றத்தினின்றும் வேறுபட்டு மஞ்சள் 


94 


ஆர்த்ரோபோடா- அராக்னிடா 


நிறமாகவும் உள்ளன . இளரிகள் மெல்ல ஊர்ந்து சென்று 
தாயின் பின்னுடற் பகுதியின் மேற்பக்கத்திலும் பின் கால்களின் 
கீழ்ப்பக்கத்திலும் தம் கால்களின் நுனியிலுள்ள பற்றுறுப்புகளின் 
உதவியால் ஒட்டிக்கொள்கின்றன . முதல் தோலுரித்தல் நடை 
பெற்று நிறைவுயிரி உருவம் ஏற்படும் வரை இளரிகள் தாயின் 
மேல் ஒட்டிக்கொண்டி ருக்கின்றன . இளரிகள் தாயைவிட்டுப் 
பிரிவதற்குள் தாய் மெலிந்து நலிந்து போகிறது . பெண் விலங்கு 
பொதுவாக 

இச் சோர்விலிருந்து தேறுவதில்லை . இளரியின் 
வளர்ச்சி மிக மெதுவாக உள்ளது . ஆண்டுக்கு ஒரு முறையாக 
மேலும் மூன்று முறைகள் தோலுரித்த பின்னர் இளரிகள் நிறை 
வுயிரிகளாகின்றன . 


ஷிசோமிடுகளின் பழக்க வழக்கங்கள் 

ஷிசோமிடுகள் உருவில் சிறியனவாக உள்ளன . இவற்றின் 
உடல் நீளம் சுமார் 5 மி . மீ . முதல் 7 மி . மீ . வரையுள்ளது . 
ஷிசோநோட்டிடே குடும்பத்தில் ஷிசோமஸ் ( Schizomus ) , 
டிரைதைரியஸ் ( Trithyreus ) , ஸ்ட்டீனோக்ரஸ் ( Stenochrus ) 
என்னும் மூன்று இனங்கள் அடங்கியுள்ளன . முன்னிரண்டு 
இனங்களும் பூமத்தியரேகைப் பகுதிகள் மற்றும் மிக வெப்பப் 
பகுதிகளில் காணப்படுகின்றன . மூன்றாவது இனத்தில் ஒரே 
சிறப்பினம்தான் உள்ளது . இது பொதுவாக மிக வெப்பப் பகுதி 
களில் வாழ்கின்றன . 

- இவ் விலங்குகள் பகற்பொழுதில் இலைகள் , கற்கள் , மரங் 
களுக்குக் கீழே அல்லது பூமியில் ஈரமான இருண்ட இடங்களில் 
வாழ்கின்றன . இராக் காலங்களில் மட்டுமே வெளிவருகின்றன . 
இவ் விலங்குகள் குறிப்பிட்ட இடங்களில் நிலையாக வாழ்வதில்லை. 
ஷிசோமஸ் கிராசிகாடேட்டஸ் ( Schizomus crassicaudatus ) 
என்னும் சிறப்பினத்தைச் சேர்ந்தவை இலங்கையில் வாழ் 

. 
கின்றன . இவை தரைமட்டத்தில் மர நிழலில் கற்களுக்குக் 
கீழே காணப்படுகின்றன . ஷி . வைட்டேட்டஸ் ( S. vittatus ) , 
டிரைதைரியஸ் பேராடெனிஜென்சிஸ் ( Trithyreus paradeni 
gensis) சிறப்பினங்கள் மக்கும் இலைகளுக்கு அடியில் காணப்படு 
தொடுதல் , அதிர்தல் 

இருவகைத் 
தூண்டல்களை 

இவ் விலங்குகள் மிகத் துல்லியமாக உணர் 
கின்றன . ஒளியை வெறுத்து ஒதுக்கும் பழக்கத்தை இவற்றிடம் 
காணமுடிகிறது . தன்னை நோக்கி வரும் ஒரு பொருளைச் சற்றுத் 
தொலைவிலுள்ள போதே அதிர்வு அலைகள் உணர்ச்சி மூலம் 
அறிந்து கொள்கிறது . தொடு உணர் உறுப்புகளாகச் செயல் 
படும் சாட்டை போலுள்ள முதல் ஜோடிக் கால்கள் நடக்கும் 


* 


கின்றன . 


ஆகிய 


கொண்டு சுமார் மூன்று வாரங்கள் வரை அதில் தங்குகிறது . 
பெடிப்பால்பி 

95 
போது தரையில் பாவுவதில்லை ; இன்செக்டுகளின் ஆன்டென் 
னாக்களைப் போலத் தூக்கிவைக்கப்பட்டுள்ளன . 

கொலம்போலா ( Collembola ) , தைசா நியுரா ( Thpsanura ), 
சிம்பைலா ( Symphy } a ) போன்ற நுண் பூச்சிகளை இவை உண 
வாக உட்கொள்ளலாம் . ஏனென்றால் இவ் வகைப் பூச்சிகள் 
இவ் விலங்குகள் வாழும் இடங்களில் காணப்படுகின்றன .பிடிக்கப் 
பட்டுக் கூடுகளில் அடைத்து வைக்கப்பட்டால் இவை ஒன்றை 
யொன்று தின்னுகின்றன . இவற்றின் நாற்றச் சுரப்பிகளால் 
சுரக்கப்படும் பொருள் அசிடிக் ஆசிட் போன்ற நாற்றமுடைய 
தாகவுள்ளது . இது தற்காப்புக்கு உதவுகிறது . 

ஷிசோமிடுகளுக்கிடையே ஆண்களைப் பார்ப்பது அரிதாக 
உள்ளது . நிறைவுயிரி நிலையை அடைந்தவுடனே ஆண்கள் 
ணை கூடுதலில் ஈடுபடுகின்றன . கலவி முடிந்தவுடன் ஆண்கள் 
இறந்துவிடுகின்றன . அதனால்தான் இவ் விலங்குகளில் ஆண் 
களைக் காணுதல் அரிதாகவுள்ளது . 

ஷிஷோமஸ் லேட்டியஸ் ( Schizomus latipus ) என்னும் 
சிறப்பினத்தைச் சேர்ந்த ஷிஷோமிடுகளைப் பிடித்துக் கூண்டில் 
அடைத்து வைத்து அவற்றின் இனப்பெருக்கப் பழக்க வழக்கங் 
களைக் கண்டறிந்துள்ளனர் . முட்டையிடவிருக்கும் பெண் 
விலங்குத் தரைமட்டத்திற்குக் கீழே ஒரு சிறு கூடு அமைத்துக் 


கருவுற்ற ஒரு பெண் விலங்கு பளிச்சிடும் நிறமுள்ள ஏழு முட்டை 
களையிடுகின்றன . முட்டைகள் பெண்ணின் வயிற்றுடன் இனப் 
புழைப் பகுதியில் ஒட்டிக்கொண்டுள்ளன . முட்டைகள் 
பொரிந்து இளரிகள் வெளிவரும் வரைப் பெண்ணின் வயிறு 
செங்குத்தாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது . பெண் கூட்டிற் 
குள்ளேயே இருக்கிறது . 
அம்ளியைகியின் பழக்கவழக்கங்கள் 

இவ் விலங்குகளின் உடல் தட்டையாகவும் பெடிப்பால்புகள் 
கால்களைப் போலவும் உள்ளன . அதனால் இவை நண்டுகளைப் 
போன்ற தோற்றம் பெற்றுள்ளன . இவற்றின் உடல் நீளம் 
சுமார் 8 முதல் 45 மி.மீ. வரை உள்ளது . இந்த உள்வரிசையில் 
( ட் ) டாரண்டுலிடே ( Tarantulidae ) என்னும் ஒரே குடும்பம் 
அடங்கியுள்ளது . இக் குடும்பம் ஃபிரினிக்கினே ( Phyrinichinae ), 
( ட் ) டாரண்டுலினே ( Tarantulinae) , கேரோண்டினே ( charontinac ) 
என்னும் மூன்று உட் குடும்பங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
ஃபிரினிக்கினே - உட்குடும்பத்தைச் சேர்ந்தவை இந்தியா 


96 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


சிலோன் ஆகிய இடங்களிலும் ,டாரண்டுலினே உட்குடும்பத்தைச் 
சேர்ந்தவை அமெரிக்காவிலும் , கரோண்டினே உட்குடும்பத் 
தைச் சேர்ந்தவை தெற்கு , கிழக்கு ஆசியா , பசிபிக் தீவுகள் 
ஆகிய இடங்களிலும் காணப்படுகின்றன . 


ஈரத் தன்மை மிகுதியாகவுள்ள இடங்களில் மரங்கள் , கற் 
களுக்குக் கீழே இவ் விலங்குகள் வாழ்கின்றன . இம் மரங்களையோ 
அல்லது கற்களையோ தூக்கினால் அவற்றின் கீழ்ப்பக்கத்துடன் 
ஒட்டிக் கொண்டுள்ள இவ் விலங்குகளை எளிதாகக் காணலாம் . 
இவற்றைப் பிடிக்க முயற்சித்தால் திடீரென ஓடுகின்றன . 
இருளில்தான் தம் இடங்களை விட்டு வெளிவந்து இரையைப் 
பிடித்து உண்ணுகின்றன . உடல் மேல் ஒளிப்பட்டால் உடனே 
ஓடி ஒளியாமல் சற்று நேரம் திகைத்து நிற்கிறது . வேற்றுட் 
பொருளால் அதன் உடலைத் தொட்டால் மிக விரைவாக ஓடி 
மறைகிறது . சில சிலந்திகளைப் போல இவற்றால் பக்கவாட்டில் 
நகர்ந்து செல்ல முடிகிறது . 

டார்சஸ் கணுவின் நுனியில் பாதச் சவ்வுகள் ( pulvilli 
இருப்பதால் இவை செங்குத்தான பரப்புகளில் சுலபமாக ஏறிச் 
செல்கின்றன . 

கேரினிடஸ் பெங்காலன்சிஸ் (charinidos 
bengalensis) செங்குத்தாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி 
யின் மேலும் படுமட்டக் கண்ணாடியின் கீழ்ப் பக்கத்திலும் 
நகர்ந்து செல்கின்றன . ஆனால் ( ட் ) டாரண்டுலினே உட்குடும் 
பத்தைச் சேர்ந்தவைகளில் பாதச்சவ்வு இல்லை . ஃப்ரினிக்சியஸ் 
சிலோனிகஸ் என்னும் இந்தியச் சிறப்பினம் வீடுகளின் இருண்ட 
இடங்களில் காணப்படுகின்றன . 

அம்ளிபைகிகள் யாவும் இரையை உயிருடன் பிடித்து 
உண்ணுகின்றன . இவை கரப்பான் பூச்சிகள் , கிரிக்கெட்டுகள் , 
வெட்டுக் கிளிகள் , கரையான்கள் ஆகியவற்றை உணவாகக் 
கொள்கின்றன ; மெத்த 

தயக்கத்துடனும் விழிப்புடனும் 
இரையை அணுகித் தம் பெடிப்பால் புகளால் அவற்றைப் பிடிக் 
கின்றன . ஃப்ரினிக்கஸ் சிலோனிகஸ் சிறப்பினத்தைச் சேர்ந்த 
வைத் தம் இரண்டு பெடிப்பால்புகளையும் முன்பக்கம் நீட்டிக் 
கொண்டு நடக்கின்றன . ஆனால் , இரை எதிர்ப்பட்டால் அதனை 
ஒரு பெடிப்பால்பினுடைய கூர் நகத்தையும் , டிபிய முள்ளையும் 
(tibial spine ) பயன்படுத்தித்தான் பிடிக்கிறது ; இரண்டு பெடிப் 
பால்புகளை இரையைப் பிடிக்கப் பயன்படுத்துவதில்லை . 
கூர் நகமும் முட்களும் கூர்மையாகவும் முனைப்பாகவும் இருப்ப 
தால் பிடிபட்ட இரையால் தப்பிச் செல்ல முடிவதில்லை . இரை 
யைப் பிடிக்கும் ஆற்றல் இவற்றிடையே குறைவாகக் காணப் 


பெடிப்பால்பி 


97 


பட்டாலும் 

இவை 
விடுவதே இல்லை . 


பிடிபட்ட 


இரையைத் தப்பிச் செல்ல 


பெடிப்பால்பிகளின் தாடைத்தகடுகளின் 

உதவியாலும் 
கெலிசெராக்கள் மேலும் கீழும் மற்றும் முன்னும் பின்னும் 
அசைவதாலும் உணவு மிக நன்றாக அரைக்கப்படுகிறது . 
கேரினிடஸ் பெங்காலன்சிஸ் என்னும் சிறப்பினத்தில் டார்சல் 
கூர் நகமும் ( tarsal claw ) , டிபிய முள்ளும் ( tibial process ) ஒன்றின் 
மேலொன்றாக அசைக்கப்படுவதில்லை . அதனால் இரையானது 
இரண்டு பெடிப்பால்புகளுக்கிடையில் பிடிக்கப்படுகிறது . ஒரு 
முறை உணவு உட்கொண்ட பின்னர் இவை பல நாட்கள் வரை 
உணவின்றி வாழ்கின்றன . இவ் விலங்குகள் தம் கெலிசெராக் 
களின் நுனிகளைத் தூய்மையுடன் வைத்துக் கொள்கின்றன . 
கெலிசெராக்கள் மற்ற இணையுறுப்புகளைச் சுத்தம் செய்ய உதவு 
கின்றன . பெடிப்பால்புகளின் நுனிக் கரணையில் முட்களும் ,, 
நுண் குமிழ்களும் , முடிச்சு நுனி மயிர்களும் காணப்படுகின்றன . 
இவ் அமைப்புகள் சுவைஉணர் உறுப்புகளாக இருக்கலாம் என 
நம்பப்படுகிறது . பாதச் சவ்வுகள் துப்புரவாக இருந்தால் தான் 
அவைச் செவ்வையாகப் பயன்படும் . இச் சவ்வுகளில் தொடு 
உணர் அமைப்புகள் இருக்கலாம் என நம்பப்படுகிறது . சாட்டை 
போலுள்ள முதல் ஜோடிக் கால்கள் 

ஆண்டென்னாக்களைப் 
போலச் செயல்படுவதால் அவையும் துப்புரவாகப் பாதுகாக்கப் 
பட வேண்டும் . 
இனப்பெருக்கம் 
புறப் பால்வேற்றுமைகள் அதிகமாகக் 

காணப்படாததால் 
இவற்றில் ஆண்களையும் பெண்களையும் எளிதாக அடையாளம் 
கண்டுகொள்ள முடியாது . 

கேரான் கிராயி ( Charon grayi ) 
ன்பது ஒரு கிழக்கு ஆசியச் சிறப்பினமாகும் . இச் சிறப்பினத்து 
பெடிப்பால்பின் 

ஃபீமர் , 
4 ஆவது நடக்கும் கால்களின் ஃபீமர்களை விட நீளமாகவுள்ளது . 
ஆனால் , பெண்களில் இது குட்டையாகவுள்ளது . 

அம்ளிபைகிகளின் இணை கூடுதல் பற்றிச் சரியான விபரம் 
தெரியவில்லை . இனப்பெருக்கக் காலத்தில் பெண் விலங்குத் 
தன் வயிற்றின் கீழ்ப்பக்கத்தில் ஒரு முட்டைக் 

கூட்டைத் 
தூக்கிச் செல்கிறது . தாயின் உடற் பருமனுக்கு ஏற்ப அக் கூட் 
டில் 7 முதல் 80 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் 
முட்டைகளுள்ளன . சுமார் 2 முதல் 3 மி.மீ.வரைக் குறுக்கள 
வுள்ள முட்டைகள் முட்டைக் கூட்டில் வரிசையாக அடுக்கப் 
பட்டுள்ளன . 

7 


எ 


2 ஆவது , 


ஆண்களில் 


3 ஆவது , 


98 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


இந்தியாவிலும் இலங்கையிலும் காணப்படும் சிறப்பினங்க 
ளெல்லாம் ஜுலை , ஆகஸ்ட் மாதங்களில் இனப்பெருக்கம் செய் 
இளரிகள் வெண்ணிறமுடையவை ; 

தேள்களில் 


கின்றன . 


காணப்படுவதைப் போன்று இவை தாயின் முதுகின் மேல் 
தொற்றிக் கொள்கின்றன . முதல் தோலுரித்தலுக்குப் பின் 
தாயைவிட்டுப் பிரிகின்றன . சுமார் மூன்று ஆண்டுகளில் நிறை 
வுயிரி நிலையை அடைகின்றன . 


வகையில் 


புவிப் பரவல் 

பெடிப்பால்பிகள் வெப்பப் பிரதேச அராக்னிடுகளாகும் . 
இவை ஐரோப்பாவிலும் , வட ஆப்ரிக்காவிலும் 

காணப்பட 
வில்லை . இரண்டு உள் வரிசைகளும் மாறுபட்ட 
உலகில் பரவியுள்ளது . யுரோபைகி வட அமெரிக்காவின் தென் 
பகுதியிலும் , தென் அமெரிக்காவின் வடகிழக்குப் பகுதியிலும் 
காணப்படுகின்றன . மேலும் அவை இந்தியா , இலங்கை ,, 
ஆசியாவின் கிழக்குப் பகுதி , . ஜப்பான் , மலேயா ஆகிய நாடு 
களிலும் காணப்படுகின்றன . யுரோபைகி ஆப்ரிக்காவில் காணப் 
படவில்லை . பெடிப்பால்பிகளில் பெரும் உருக்கொண்டவை 
யாவும் இந்த உள் வரிசையைச் சேர்ந்தவைகளே . அம்ளிபைகி 
வட அமெரிக்காவிலும் , தென் அமெரிக்காவிலும் தொடர்ச்சி 
யாகக் காணப்படுகிறது . ஆனால் , இதில் பெரும்பகுதி தென் 
அமெரிக்காவில் தான் உள்ளது . மேலும் இவை தென் ஆப்ரிக்கா , 
இந்தியா , இலங்கை , பர்மா , போர்னியோ , நியுகினியா 
போன்ற 

நாடுகளிலும் பரவியுள்ளன . ஷிசோநோட்டிடே 
குடும்பம் ஆப்ரிக்கா , ஆசியாவின் மிகு வெப்பப் பகுதிகளில் 
காணப்படுகிறது . ஆசியாவில் குறிப்பாக இலங்கையில் இவை 


பெடிப்பால்பி 

99 
காணப்படுகின்றன . சிலந்திகளைப் போலப் பெடிப்பால்பி 
களும் எளிதாகப் புது இடங்களுக்குப் பரவும் தன்மையுடை 
யவை . ஆனால் , இவை குளிர் பிரதேசங்களுக்குச் செல்வதில்லை . 

வகைபாடு : பெடிப்பால்பிகள் மூன்று குடும்பங்களாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளன , இம் மூன்று குடும்பங்களையும் இரண்டு உள் வரிசை 
களுக்குள் அடக்கலாம் . சிலர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு 
வரிசையாகக் கருதுகின்றனர் . ஏனென்றால் முன்னமே கூறியது 
போல இக் குடும்பங்களுக்கிடையே பல வேறுபாடுகள் காணப் 
படுகின்றன . 
பெடிப்பால்பியின் குடும்பங்கள் 
1. முன்னுடல் அகலத்தைவிட அதிக நீளமானது ; 

கண்டங்கள் ஒருபடித்தானவை , பின் னுடலின் 
கடைசி மூன்று கண்டங்கள் குழாய்போலுள்ளன . 
டெல்சன் இணைந்துள்ளது 

யூரோபைகி ( 2 ) 
முன்னுடல் காரபேஸ் ஒரு பெரிய முன் தகடாக 
வும் , இரண்டு சிறு பின் தகடுகளாகவும் பிரிந் 
துள்ளது . 

டெல்சனில் 1 முதல் 3 கரணைகள் 
உள்ளன டெல்சனில் குமிழ் உண்டு இல்லை ..... 

குடும்பம் - ஷிசோநோட்டிடே 
3. முன்னுடல் ஒருபடித்தானது . டெல்சன் நீளமானது . 
பல கணுக்கள் உள்ளன .. 

குடும்பம் - தெலிபோனிடே 
4. முன்னுடல் நீளத்தைவிட அதிக அகலமானது . 

னுடலின் பின் முனை அகலமாக வளைவாக 
வுள்ளது . 

டெல்சன் இல்லை . டார்சஸ்களில் பல 
கணுக்கள் உள்ளன 

அம்ளிபைகி 
5. அம்ளிபைகியில் ஒரே குடும்பம் தான் உண்டு 

குடும்பம்- ( ட் ) டாரண்டுலிடே ; 
வரிசை : பெடிப்பால்பி 
உள்வரிசை : யூரோபைகி 

கூட்டம் : ஷிஷோபெல்ட்டி டே 
குடும்பம் : ஷிஷோமிடே ( 2 இனங்கள் ) 
கூட்டம் : ஹாலே பெல்டிடே 
குடும்பம் : தெனிபோனிடே 
உள்வரிசை : அம்ளிபைகி 

குடும்பம் : ( ட் ) டாரண்டுலிடே 
குடும்பம் 1 : ஃபிரினிக்கினே 
உட்குடும்பம் 2 : ( ட் ) டாரண்டுலினே 
உட்குடும்பம் 3 : கேரோண்டினே 


* . .... 


8. வரிசை: அரானே 


என 


பொதுப்பண்புகள் 
வரிசையைச் 

சேர்ந்த 

அராக்னிடுகளெல்லாம் 
சிலந்திகள் 

அறியப்படுகின்றன . இவ் விலங்குகளின் 
முன்னுடல் சீராக ஒரு தன்மைத்தாக உள்ளது . எட்டுக் கண் 
களுக்கு மேல் பெற்றிருப்பதில்லை . ஒரு குறுகிய இடுப்பினால் 
பின் 

னுடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது . பின்னுடலின் கண்ட 
அமைப்புத் தெளிவாகத் தெரிவதில்லை . பின்னுடலில் பொது 
வாக மூன்று ஜோடி நூற்பமைப்புகள் உள்ளன ; நான்கு ஜோடி 


படம் 31 . 
ஒரு சிலந்தியின் மேற்பக்கத் தோற்றம் , 
1. பெடிப்பால்பு ; 2. கண் ; 3. கால்கள் ; 4. முன்னுடல் ; 5. பின் னுடல் . 
களுக்கு மேலிருப்பதில்லை . டெல்சன் இருப்பதில்லை . கெலி 
செராக்கள் இரண்டு கரணைகளாலாகியவை . கிடுக்கியற்றவை : 
சுமாரான இவற்றில் நக்கச் சுரப்பிகள் உள்ளன . பெடிப் 


அரானே 


101 


கர 


பால்புகள் ஆறு கரணைகளாலாகியவை . நீளமாகக் கால்கள் 
போலுள்ளன . தொடு உணர் உறுப்புப் போலச் செயல்படு 
கின்றன . நீளவட்டமான ஸ்டர்னம் காணப்படுகிறது . கால் 
களில் ஏழு 

ணைகள் உள்ளன . டார்சஸ்களில் இரண்டு 
அல்லது மூன்று கூர் நகங்கள் உள்ளன . புத்தக நுரையீரல் 
அல்லது டிரக்கியக் குழாய்கள் வழியாகச் சுவாகம் நடைபெறு 
கிறது . பொதுவாக ஒரே சிலந்தியில் இரண்டு வகை சுவாச 
உறுப்புகளும் காணப்படும் . ஆண்களின் பெடிப்பால்புகள் விந்து 
மாற்ற உறுப்பாகச் செயல்படும் வகையில் அமைந்துள்ளன 
( படம் 31. ) . 


உள்ளது . 


களாகப் 


முன்னுடல் 

சிலந்திகளின் முன்னுடலின் மேற்பக்கத்தில் கேடயம் 
போன்ற கண்ட அமைப்புச் 

அமைப்புச் சுவடுகளற்ற ஒரு பெரும் தகடு 
உள்ளது . 

சில சிலந்திகளில் இத் தகட்டின் பின் பகுதியில் ஒரு 
ஆழமற்ற குறுக்கு வரிப்பள்ளம் 

இப் பள்ளம் 
முன் னுடலை மார்புப் பகுதி , தலைப்பகுதி என இரண்டு பகுதி 

பிரிக்கிறது . மார்புப் பகுதியின் மையத்தில் 
ஆழமற்ற பள்ளம் உள்ளது . இப் பள்ளத்திலிருந்து ஆரவரிப் 
பள்ளங்கள் கால்களை நோக்கிச் செல்கின்றன . உறிஞ்சும் 
இரைப்பை மற்றும் கால்களின் தசைகள் இத் தகட்டின் உட் 
பரப்பில் ஒட்டிக்கொண்டுள்ளன . இப் பள்ளங்கள் யாவும் தசை 
ஒட்டுத் தடங்களைக் குறிக்கின்றன . கண்கள் இத் தகட்டின் 
மேலமைந்துள்ளன . கண்களமைந்துள்ள பகுதிக்கு நேத்திரப் 
பகுதி என்று பெயர் . இப் பகுதி மற்றப் பகுதிகளை விடச் சற்று 
கருமையான நிறம் பெற்றுள்ளது . முன் வரிசைக் கண்களுக்கு 
முன்னாலுள்ள பகுதிக்கு நெற்றி ( கிளைப்பியஸ் ) என்று பெயர். 
இப் பகுதியை ரெசி நியுளிகளின் கூகுல்லசுக்கு ஒப்பிடலாம் . 
ஆனால் , சிலந்திகளில் இப் பகுதி தனியாகக் காணப்படவில்லை . 
சில சிலந்திகளில் கண்களமைந்துள்ள நேத்திரப் பகுதி சற்று 
மேடாகக் காணப்படுகிறது . அதனால் கண்கள் சற்று முனைப் 
பாகப் பிதுங்கியுள்ளவை போலத் தோன்றும் . 

சிலந்திகளின் கண்கள் எளிய அமைப்புடைய ஒசில்ல சு 
களாகும் ( ocillus ) . கண்ணின் மேற்பரப்பிலுள்ள கியுட்டிகிள் 
ஒளி ஊடுறுவும் தன்மை பெற்றுக் கார்னியாவாகச் செயல்படு 
கிறது . இதுவே லென்சாகவும் மாற்றம் பெற்று அமைந்துள்ளது . 
பெரும்பாலான சிலந்திகளில் எட்டுக் கண்கள் உள்ளன . ஆனால் , 
பல சிலந்திகளில் ஆறு கண்கள் மட்டுமே உள்ளன . ட்டெட்ரா 
பிலெம்மா ( Tetrablemma ) இனத்தில் நான்கு கண்கள் உள்ளன . 


102 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


பல 


நோப்ஸ் ( Nops ) , மேட்டா ( Matta ) ஆகிய இரண்டு இனங் 
களிலும் இரண்டு கண்கள் மட்டுமே உள்ளன . ஆந்த்ரோபியஸ் 
( Anthrobia ) என்னும் குகைவாழ் இனத்தில் கண்களில்லை . 
சிலந்திகளில் கண்கள் பலவகை அமைப்புகள் பெற்றுள்ளன . 
கண்கள் சில சிலந்திகளில் கறுப்பாகவும் மற்றவைகளில் 
வெண்மை அல்லது மஞ்சள் நிறத்திலும் உள்ளன . 
கெலிசெராக்கள் 

பொதுவாக 

இரண்டு காணைகளாலா 
கியவை . 

முதல் கரணை ( paturon ) தடிமனானது . கூம்பு 
போலுள்ளது . 

சில குடும்பங்களில் கெலிசெராக்களின் அடிக் 
கரணையின் அடிப்பகுதியின் வெளிப்பக்கத்தில் ஓர் அசையக் 
கூடிய கொண்டை உள்ளது இது பற்றி எதுவும் சரியாகத் 
தெரியவில்லை . 

குறைவுபட்டு நிற்கும் புறக்கிளையாக 
( exopodite ) இருக்கலாம் எனச் 

எனச் சிலர் 

சிலர் கருதுகின்றனர் . குழி 
தோண்டும் பழக்கமுடைய சிலந்திகளில் இக்கரணையின் கீழ்ப் 
பக்கத்தில் பருத்த பற்கள் ( rake ) வரிசையாக அமைந்துள்ளன . 
இக் கரணையின் உள் விளிம்பில் சில சிலந்திகளில் ஒரு பால் 
காம்பு போன்ற மாஸ்ட்டிடியான் ( mastidion ) என்னும் அமைப்பு 
உள்ளது . இதன் முக்கியத்துவமும் பணியும் யாதெனத் தெரிய 


2 


3 


படம் 32 . 
ஒரு பெண் சிலந்தியின் பெடிப்பால்புகள் 

1. பால்ப்ப நீட்சம் ; 2. தாடை மடல் ; 3. கீழுதடு . 
வில்லை . இக்கரணையின் வெளி விளிம்பில் மீட்டி ஒலிப்படுத்தும் 
( Stridulating ) விளிம்புகள் உள்ளன . கெலிசெராவின் 


இரண் 


அரானே 


103 


டாவது கரணை ( unguis ) கெட்டியானது ; சற்று வளைவான கூரிய 
முனையுடையது . இதன் உட்குழிந்த விளிம்பு பள்ளமாகவும் நுண் 
பற்கள் பெற்றும் காணப்படுகிறது . இதன் நுனிக்கு அருகில் 
நச்சுச் சுரப்பி நாளத்தின் துளையுள்ளது . ( படம் 32. ) . 

. 
பெடிப்பால்புகள் ஆறு கரணைகளாலாகியவை . இவற்றின் 
காக்சாக்களில் உணவை அரைக்கப் பயன்படும் தாடையடித் 
தகடுகள் உள்ளன , ஆனால் , முதிராப் பண்புகளுள்ள உள் வரிசை 
களில் தாடையடித் தகடுகள் இல்லை . சில சிறப்பினங்களில் 
ஃபீமர் கரணையானது ஒலிபடுத்து நீட்சங்களை மீட்டிக் கிரீச்சிடும் 
ஒலி உண்டாக்குவதற்குப் பயன்படுகிறது . மற்றக் கரணைகள் 
யாவும் இளஞ் சிலந்திகளிலும் , பெண் சிலந்திகளிலும் தொடு 
உணர் உறுப்பாகச் செயல்படுகின்றன . ஆண் சிலந்திகளின் 
டார்சஸ்கள் விந்து மாற்றும் உறுப்பாக மாறியுள்ளன . ஆண் 
களின் பால்ப டிபியாக்கள் பெண்களிலுள்ளனவற்றைவிடக் 
குட்டையாக உள்ளன . வெளிப்பக்கத்தில் குறு நீட்சங்கள் 
உள்ளன . இந் நீட்சங்கள் கலவியின் போது பெண்ணின் புணர் 
புழையிலுள்ள வரிப்பள்ளங்களில் பொருத்தப்படுகின்றன . 


சபாபா 


5 


படம் 33 
ஆண் சிலந்தியின் பெடிப்பால்பு - விந்து மாற்றும் அமைப்பு . 
1. சிம்பியம் ; 2. பண்டஸ் ; 3. சேமிப்புப் பை ; 4. எம்போல ஸ 

5 கடத்துக்குழல் , 
ஆண்களின் பால்ப்ப உறுப்புகள் ( விந்து மாற்றத்திற்குப் 
பயன்படும் அமைப்புகள் ) பெடிப்பால் புகளின் 

நுனி 
ச ( ஸ் ) சின் உட்குழியின் நுனியில் அமைந்துள்ளது . எளிய 
அமைப்புடைய பால்ப்ப உறுப்பில் பல சுருள்களாக உள்ள ஒரு 


104 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


குழலும் , மூன்று பகுதிகளாலாகிய ஒரு விந்து கொள் பையும் 
உள்ளன . குமிழ்போன்ற பண்டஸ் (fundus ) விந்துகொள் 
பையின் அடிப்பகுதியாகும் . சேமிப்புப் பை ( reservoir ) இடைப் 
பகுதியாகும் . கரு நிறமுள்ள மூன்றாவது பகுதி பீச்சுக்குழலாகும் . 
பால்ப்ப உறுப்புப் பரிணாமத்தில் இதனை யடுத்துக் காணப்படும் 
நிலையில் டார்சஸ் நுனியிலிருந்து தடிமனான அடிப்பகுதிக்கு 
நகர்ந்துவிட்டது . இவ் வமைப்பு ( படம் 33. ) அமைந்துள்ள 
அகலமான பகுதிக்குப் பால்ப்பச் சிற்றறை (palpal alveolus ) என்று 
பெயர் . ஒரு கிண்ணம் போல் மாறிவிட்ட டார்ச ( ஸ் ) சுக்குச் 
சிம்பியம் ( cymbium ) அல்லது கலவிக் கிண்ணம் என்று பெயர் . 
பால்ப்ப உறுப்பில் முன்னர் பார்த்ததைப் போலவே குமிழ் , 
சேமிப்புப்பை , பீச்சுக்குழல் ஆகிய மூன்று அறைகளும் உள்ளன . 
பீச்சுக் குழலாகிய நுனிப் பகுதிக்கு எம்போலஸ் ( embolus ) 
என்று 

பெயர் . இதனை அடுத்துக் காணப்படும் நிலையில் 
எம்போலஸ் இரண்டு பகுதிகளாகப் பிரிபட்டுள்ளது ; ஒன்று 
சரியான பீச்சும் பகுதியான எம்போலஸ் , மற்றது கடத்தும் 
பகுதி . சில சிறப்பினங்களில் நுனி டார்சஸ் இரு பகுதிகளாகப் 
பிரிந்துள்ளது . இதனையடுத்துச் சிறப்புற்ற நிலையில் குருதிக் 
குழிகளும் , பாதுகாப்பளிக்கும் வலுவூட்டும் கைட்டின வளையங் 
களும் அதிக எண்ணிக்கையில் துணை நீட்சங்களும் தோன்று 


கின்றன . 


கால்கள் ஒவ்வொன்றிலும் ஏழு கரணைகளுள்ளன . நான்கு 
ஜோடிக் கால்களின் காக்சாக்களும் ஸ்டர்னத்தைச் சூழ்ந்து 
அமைந்துள்ளன . இக் காக்சாக்களுக்குத் தாடையடித் தகடு 
களில்லை . பொறிக் கதவு சிலந்திகளில் சில ஆண்களில் ஃபீமர் 
களின் உட்பக்கத்தில் சிறு ஊக்கு முட்கள் உள்ளன . கலவியின் 
போது ஆண் சிலந்திகள் இம் முட்களைப் பெண்ணின் கெலி 
செராக்களுக்கிடையில் நுழைத்துப் பிடித்துக்கொள்வதால் 
தற்காலிகமாகத் தன்னைப் பெண்ணால் கொல்லப்படாமல் பாது 
காத்துக் கொள்கிறது . அனைத்துக் கால்களின் நுனி டார்சசு 
களும் இரண்டு கூர் நகங்களில் முடிவடைகின்றன . 

இக் கூர் 
முட்களுக்கிடையில் ஒரு மென் தகடு அல்லது ஒட்டிக்கொள்ளும் 
தன்மையுடைய மென்மயிர்கள் அல்லது மூன்றாவது கூர் நகம் 
காணப்படும் ( படம் 34. ) . 

கூர் நகங்கள் இரண்டாக இருந்தாலும் அல்லது மூன்றாக 
இருந்தாலும் அவை கெட்டியான சற்று வளைந்த கூர் முட்கள் 
போலவுள்ளன ; வளைவின் உட்பக்கத்தில் பற்கள் வரிசையாக 
அமைந்துள்ளன . இக் கூர் நகங்களின் உதவியால் சிலந்திகள் 
கூட்டின் இழைகள் மேல் நடக்கும் முறையைப் பற்றி நியில்சன் 


அரானே 


105 


( Nielson - 1932 ) கூறியுள்ளார் . கூர் நகங்கள் இழைகளைச் சற்றுத் 
திருகிவிடுகின்றன ; அதனை அடுத்துக் கூர் நகங்களுக்கிடை 
யிலுள்ள மயிர்கள் இழைகளை விசைமுட்கள் போலக் கீழே 


Y 


நீ 


படம் 34 . 

சிலந்தியின் ஒருகால் 
1 -காக்கா , 2. டிரோகாண்டர் ; 3. ஃபீமர் ; 4. பெட்டல்லா ; 

5. டிபியா ... 6. டார்சஸ் ; 7. நுனி டார்சஸ் ; 8. கூர்நகம் . 
அழுத்தி எழும்புகின்றன . அதனால் கூர் நகங்கள் இழைகளின் 
மேல் விரைவாக , மேலெழுந்தவாரியாக நகர உதவுகின்றன . 
இப்படி மேலெழுந்தவாரியாகச் செல்வதால்தான் சிலந்திகள் 
தம் வலைகளில் சிக்கிக் கொள்வதில்லை . 

முதல் ஜோடிக் கால்கள் பொதுவாக மற்றக் கால்களைவிட 
நீளமானவை . ஆண் சிலந்திகளின் கால்களில் கரிய அல்லது 
வேறு நிறமுள்ள மயிர்த் தொகுதிகள் காணப்படுகின்றன . 
காதல் களியாட்டத்தின் போது ஆண் சிலந்திகள் இப் பகுதிகளைப் 
பெண் சிலந்திகளுக்கு முன்னால் பகட்டாகக் காட்சிப்படுத்து 


கின்றன . 


முன்னுடலின் கீழ்ப்பக்கத்தில் ஸ்டர்னம் , லேபியம் என்னும் 
கெட்டியான கைட்டினத் தகடுகள் இரண்டு உள்ளன . பெடிப் 
பால்புகளின் தாடையடித் தகடுகளுக்கு இடையில் ஒரு சதுர 
மான , நீளமான , நீள வட்டமான அல்லது அரை வட்டமான 
தகடு காணப்படுகிறது . இத் தகட்டிற்கு லேபியம் என்று 
பெயர் . இத் தகட்டிற்கு மேலே தட்டையான கூம்பு போன்ற 
மூக்கு நீட்சம் (rostrum ) உள்ளது . இக் கூம்பின் மேற்பக்கம் 
எப்பிஃபேரிங்ஸ் ( மேல் தொண்டைத் தகடு ) என்னும் தகட் 
டாலும் கீழ்ப்பக்கம் ஹைப்போஃபேரிங்ஸ் ( கீழ்த் தொண்டைத் 

என்னும் தகட்டாலும் ஆக்கப்பட்டுள்ளது . எப்பி 


தகடு ) 


106 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
ஃபேரிங்சின் கீழ்ப்பக்கத்தில் நீளவாட்ட வரிப்பள்ளம் 
உள்ளது . 

இதன் வழியாகத் திரவ உணவு உறிஞ்சப்படுகிறது . 
திரவ உணவின் மேல்பரப்பு அமுக்கம் காரணமாகவும் , இரைப் 
பையின் உறிஞ்சு ஆற்றல் காரணமாகவும் திரவ உணவு உணவுக் 
குழாயை அடைகிறது . 

ஸ்டர்னம் நீளவட்டம் அல்லது அரச இலை வடிவம் உள்ளது . 
இத் தகட்டின் ஒவ்வொரு மருங்கிலும் நான்கு சிறு உட் 
குடைவுகள் உள்ளன . கால்களின் காக்சாக்கள் 

இவற்றில் 
பொருந்துகின்றன . முன்னுடலின் மேற்பக்கத்தில் 
படும் கேடயம் போன்ற கேரப்பேஸ் டர்கத்தகடுகள் 
இணைந்து தோன்றியதாகும் . அது போலவே ஸ்டர்னமும் பல 
கண்டங்களின் ஸ்டர்னத் தகடுகள் இணைந்து தோன்றியுள்ளது . 
கில்ட்டே ( Giltay ) 1926 - ல் சில இளஞ்சிலந்திகளின் ஸ்டர்னத்தில் 


காணப் 


பல 


? 


படம் 35 . 
பெண் சிலந்தியின் இனப்புழை வழியாக நெடுக்கு வெட்டுத் தோற்றம் . 
1. உள் கருப்பை ; 2. விந்து கொள் பை ; 3. துளைக் கைட்டினத் தகடு ; 
4. புணர் குழாய் . 
மூன்று குறுக்குக் கோடுகளைக் கண்டார் . ஸ்டர்னம் நான்கு 
கண்டங்களின் ஸ்டர்னத்தகடுகள் இணைந்து உண்டாகி இருக் 
கிறது என்பதைத் தெளிவாகத் தெரிவித்தார் . ஸ்டர்னத்தை 
நெடுக்குவாட்டில் வெட்டியெடுத்த மென்பகுதிகளை ஆராய்ந்த 
பின்னர் இம் முடிவுக்கு வந்தார் . நிறைவுயிரி நிலையில் மேலே 
கூறியது போன்ற குறுக்குக் கோடுகள் இல்லை ( படம் 35. ) . 
பின்னுடல் 
சிலந்திகளின் பின்னுடல் 

நீள் உருளை வடிவத்திலும் 
முன்னுடலைவிடப் பெரியதாகவும் உள்ளது . இப் பகுதியிலும் 


அரானே 


எல்லையாக 

107 
கண்ட அமைப்பைக் காணமுடியாது . மேற்பக்கத்தில் எவ் 
வகையான சுவடும் காணப்படவில்லை . ஆனால் , இதயத்திற்கு 
நேர் மேலேயுள்ள பகுதியில் ஒரு நீளவாட்டச் சுவடு காணப் 
படுகிறது . மேலும் உட்பக்கத்தில் தசைகள் ஒட்டிக்கொண் 
டுள்ள இடங்களிலும் சிறு குழிவுகள் உள்ளன . லிஃபிஸ்ட்டியோ 
மார்ஃபே ( Liphistiomorphae) என்னும் சிறு உள் வரிசையில் 
மட்டும் இப் பகுதியில் கண்ட அமைப்பைக் காணமுடிகிறது . 
இவ் வுள் வரிசையில் பல கைட்டினப்பட்ட டர்கத் தகடுகளையும் , 
ஸ்டர்னத் தகடுகளையும் இப் பகுதியில் காணமுடிகிறது . சில 
சிலந்திக் குடும்பங்களில் மேற்பக்கத்தில் மட்டும் கண்படாத 
தகடு காணப்படுகிறது ( படம் 36. ) . 

பின்னுடலின் கீழ்ப்பக்கத்தில் பலவகை அமைப்புகள் 
உள்ளன . இடுப்பை அடுத் 
துள்ள மிக எடுப்பாகத் தோற்ற 
மளிக்கும் அதிகமாகக் குவிந்த 
பகுதிக்கு இரைப்பை மேல் தகடு 
எப்பிகாஸ்ட்ரம் (( epigastrum ) 
என்று பெயர் . இரண்டு ( ஒரு 
ஜோடி ) நுரையீரல் புத்தகங்கள் 
அல்லது நான்கு நுரையீரல் 
புத்தகங்களுள்ள சிலந்திகளின் 
முதலிரண்டு நுரையீரல் புத்த 

படம் 36 . 
கங்கள் இப் பகுதியில் அமைந் 

அமரோபியஸ் சிலந்தியின் நூற்புத் 
துள்ளன . இவை வெளிர் நிறத் 

தகடும் , நூற்கும் மைப்புகளும் . 
திட்டுகள் போலத் தோன்று 

1. நூற்புத் தகடு ; 2. நூற்குமமைப் 
கின்றன . 

இப் பகுதியின் பின் புகள் . 

ஒரு குறுக்கு வரிப்பள்ளம் காணப்படுகிறது . இவ் 
வரிப்பள்ளத்தின் மையத்தில் இனப்புழை அமைந்திருக்கிறது . 
ஆண் சிலந்திகளில் இப் புழைக் 

கண்ணிற்குப் புலப்படாத 
அளவுக்கு மிகச் சிறியதாக உள்ளது . ஆண் புழைக்குப் புழை 
மூடி எதுவுமில்லை . பெண்புழைப் பெரியதாகவுள்ளது . ஒன்று 
அல்லது ஒரு ஜோடி 

விந்து கொள்பைகளின் ( spermatheca ) 
புழைகள் புணர்புழையுடன் இணைந்துள்ள தால் 
பெரியதாகவுள்ளது . இப் புழை ஒரு பெண் புழை மூடியினால் 
பாதுகாக்கப்படுகிறது , புணர்புழையை மட்டும் மூடிக்கொண்ட 
பகுதிக்குப் புழைத்தகடு ( scape) என்று பெயர் . இத் தகட்டின் 
முன் விளிம்பு ஒரு நீட்சமாக அமைந்திருக்கிறது . சில சிலந்தி 
களில் இத் தகட்டுடன் ஒரு பின் பக்க நீட்சமும் காணப்படுகிறது . 


தொ 


பெண்புழை 


108 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


அவை 


ளன . 


இவ் விரு தகடுகளும் முட்டையிடு நீட்சமாகச் ( ovipositor ) செயல் 
படுகின்றன . 

மைகலோமார்ஃபே குடும்பம் , கிரிபெல்லம் ( cribellum ) 
உள்ள சிலந்திகள் நீங்கலாகவுள்ள மற்றப் பல சிலந்திகளில் 
நூற்குமமைப்புக்கு முன்னால் கொலுலஸ் ( colulus ) எனப்படும் 
ஒரு சிறு இணைப்புறுப்பு உள்ளது . இதற்கு எவ்வகையான 
செயலுமிருப்பதாகத் தெரியவில்லை ; சிறப்பிழந்து அழிந்த 
நூற்குமமைப்பிலிருந்து தோன்றியிருக்கலாம்என நம்பப்படுகிறது . 
நூற்குமமைப்பை அடுத்து ஒரு சிறு மேட்டின் நுனியில் 
மலப்புழை உள்ளது . இம் மேட்டை மலப்புழை மேடு ( anal 
tuburcle ) அல்லது பின் வயிறு எனக் கூறுகிறோம் . பன்னிரண்டு 
பின்னுடல் கண்டங்களில் கடைசி ஏழு கண்டங்கள் சிறப்பிழந்து 
குறைந்தன என்றும் அவை இணைந்து உண்டாகிய அமைப்பே 
இம் மேடாக உள்ளது என்றும் அறிஞர் கருதுகின்றனர் . பின் 
உடலுடன் 

இணைந்துள்ள இணையுறுப்புகள் நான்காவது , 
ஐந்தாவது கண்டங்களைச் சேர்ந்தவையாகும் . 
கிரிபெல்லம் என்னும் நூற்புத் தகடாகவும் , ஆறு நூற்குமமைப்பு 
களாகவும் உள் நான்காவது கண்டத்தில் இணையுறுப்பு 
களின் 

உட்கிளைகளே ( endopodite ) நூற்புத் தகடாக அமைந் 
திருக்கின்றன . 

இதே இணையுறுப்புகளின் புறக்கிளைகள் 
( exopodite ) முதல் ஜோடி நூற்குமமைப்புகளாக மாறியுள்ளன . 
சிறிய நடு நூற்குமமைப்புகள் ஐந்தாம் கண்டத்து இணையுறுப்பு 
களின் உட்கிளைப் பகுதிகளாகும் ; பின் ஜோடி நூற்குமமைப்புகள் 
இவற்றின் புறக்கிளைகளின் பகுதிகளாகும் . சிலந்திகளின் 
நூற்குமமைப்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது . லிஃபிஸ்ட் 

மார்ஃபே என்னும் முதிரா நிலைக் குடும்பத் 
தைச் சேர்ந்த சிலந்திகளில் முதிரா நிலை எண்ணிக்கையாகிய 
எட்டு நூற்குமமைப்புகள் உள்ளன ; இவை கீழ்ப்பக்கத்தின் 
மையப் பகுதியில் 

உள்ளன . 

ஆனால் இவற்றுள் நான்கு 
மட்டுமே செயல்படுகின்றன . 

இவை நான்கும் புறக்கிளை 
அமைப்புகளாகக் கருதப்படுகின்றன . மைகலோ மார் ஃபேக் 
குடும்பத்தில் இரண்டு ஜோடி நூற்குமமைப்புகளே உள்ளன ; 
சில சிலந்திகளில் ஒரு ஜோடி மட்டுமே உண்டு , நூற்குமமைப்பு 
களின் நீளமும் குடும்பங்களுக்கிடையே வேறுபடுகிறது . 
நூற்பமைப்புகளின் நீளத்திற்கும் இழைகளைப் பரப்பிவிடும் 
ஒழுங்கிற்குமிடையே 

தொடர்பு காணப்படுகிறது . 
பின்னுடலை மருங்கு வாட்டத்தில் அசைக்கக் கூடிய , தட்டை 
யான ஒட்டடை இழை உண்டாக்கக் கூடிய சிலந்திகளில் முன் 
நூற்குமமைப்புகள் நீளமாக 

இவ் வமைப்புகள் 


டியோ 


உள்ளன . 


அரானே 


109 


உண்மையான பட்டுச் சுரப்பிக் குழாய்களல்ல . இவற்றின் அடிப் 
பகுதி கெட்டியாகக் கைட்டினப்பட்டுள்ளது . இவற்றின் நுனிப் 
பகுதி பல நுண் குழாய்களால் மூடப்பட்டுள்ளது . 
இக 
குழாய்கள் வழியாகப் பட்டுத் திரவம் வெளிப்பட்டு இழைகள் 
உண்டாகின்றன . முதல் ஜோடி நூற்குமமைப்பின் குழல்களால் 
உண்டாக்கப்படும் இழைகள் குறுக்கிழைகள் எனப்படுகின்றன . 
இவ் விழைகள் குட்டையாக வுள்ளன ; இவையே தளத்துடன் 
ஒட்டிக்கொள்ளக் கூடியவை . பின் ஜோடியிலுள்ள குழல்கள் 
தட்டையிழைகளை உண்டாக்குகின்றன . இவ் விழைகள் இரை 
யைச் சுற்றிக் கட்டிச் சிக்கவைக்க உதவுகின்றன . நீளமான 
குழல் 

நூற்குமமைப்புகளின் குழாய்கள் சிலந்தி 
வலைகளை நிலைப்படுத்தும் ஆதாரமான நீள இழைகளை உண் 
டாக்குகின்றன . முட்டைக் கூட்டிலுள்ள மென்மையான பொரு 
ளும் இழைகளை ஒட்ட வைக்கும் திரவமும் இவ் வகையான நூற் 
குமமைப்புகளால் சுரக்கப்படுகின்றன . 

முதல் ஜோடி நூற்குமமைப்பிற்கு முன்னால் குறுக்குவாட் 
டத்திலமைந்துள்ள ஒரு நீளவட்டத் தகட்டிற்குக் கிரிபெல்லம் 
அல்லது நூற்புத் தகடு என்று பெயர் . ( படம் 37. ) , ( படம் 38. ) . 
இத் தகடு பல நுண் தகடுகளால் துளைக்கப்பட்டுள்ளது . ஒவ்வொரு 

| 


போன்ற 


2 


. 


படம் 37 . 

படம் 38 . 
ஒரு நூற்குமமைப்பின் அமைப்பு . 

நூற்புக் குழாய்கள் - பெரிய 
1. தசை ; 2. கைட்டின வளையம் ; 

தாகக் காட்டப்பட்டுள்ளன 
3. நூற்புக் குழாய்கள் . 

1. நூற்புத் துன்கள் . 
துளையும் ஒரு சுரப்பியிலிருந்து வரும் குழாயின் துளையாகும் . பல் 
நூறு இழைகள் கொண்ட தட்டையான பட்டு நாடா போன்ற 
பொருள் நூற்புத் தகட்டிலிருந்து வெளிவருகிறது . கலாமிஸ்ட்ரம் 
(calamistrum ) என்னும் சீப்புப் போன்ற அமைப்பு இப் பொருளைத் 


110 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


தனித்தனியாக வாரி எடுத்து நூற்குமமைப்புகளிலிருந்து இதே 
நேரத்தில் வெளிவரும் இழைகளின் மேல் பொருத்துகின்றன . 
அதனால் இழைகள் அதிக பிசு பிசுப்புத் தன்மையும் நீல நிறமும் 
பெறுகின்றன . இழைச் சீப்பு ( கலாமிஸ்ட்ரம் ) என்னும் சீப்புப் 
போன்ற அமைப்பு நூற்றுப்புத் தகடு ( கிரிபெல்லம் ) பெற்றுள்ள 
எல்லாச் சிலந்திகளிலும் காணப்படுகின்றன . கால்களின் டார்சஸ் 

வரிசையாக அமைந்துள்ள முட்களே இழைச் 
சீப்பாகச் ( கலாமிஸ்ட்ரமாக ) செயல்படுகின்றன . ( படம் 39. ) . 


கரணையில் 


3 


ནང་ 
zheletalidade 


7 


உணர் 


படம் 39 . 

சில சிலந்திகளின் கால்கள் , 
1. சோரா ஸ்பைனிமேனா சிலந்தியின் காலுள்ள கூர் முட்கள் 

உறுப்புகள் ) . 
2. ஈரோ ஃபர்கேட்டா சிலந்தியின் காலிலுள்ள கூர்முட்கள் . 
3. தெரிடியான் சிலந்தியின் நுனிடார்சஸ் கரணையில் முட்கள் சீப்புப் பற்கள் 

போல் அமைந்துள்ளன . 
4. அமரோபியஸ் சிலந்தியின் டார்சஸ் கரணையிலுள்ள இழைச் சப்பு 

( கலாமிஸ்ட்ரம் ) 


நுண் 


உணர் உறுப்புகள் 

சிலந்தியின் உடற்பரப்பு முழுவதும் கூர் முட்கள் , 
முட்கள் , லைரிஃபாம் உறுப்புகள் போன்ற அமைப்புகள் பரவிக் 
கிடக்கின்றன . இவை யாவும் உணர் உறுப்புகளாகும் . கால் 
களில் காணப்படும் சில முட்கள் நூற்குமமைப்பிற்குத் துணை 
யாகச் செயல்படுகின்றன . இவை தவிர மற்றவை அனைத்தும் 
உணர் உறுப்புகளாகச் செயலாற்றுகின்றன . 

இம் முட்களை 
மூன்று 

வகைகளாகப் பிரிக்கலாம் . 1 . பெடிப்பால்புகளில் 
காணப்படும் தடிமனான , கூரான முட்கள் . இவை தொடு உணர் 
அமைப்புகளாகும் . 2. நீளமான மிக , மெல்லிய இழைகள் . 
இவை ஒலி உனர் அமைப்புகளாகும் . 3 . கொண்டை நுனி 


அரானே 


111 


யுடைய , தட்டை நுனியுடைய , கிளைத்த நுனியுடைய பல சிறு 
முட்கள் . உடல் முழுவதும் காணப்படும் ; இவை பாதுகாப்பு 
அமைப்புகளாகும் . 


லைரிஃபாம் உடல் மேற்பரப்பின் பல பகுதிகளிலும் குறிப் 
பாகக் கால்கள் , பெடிப்பால்புகள் , கெலிசெராக்கள் போன்ற 
இடங்களில் காணப்படுகின்றன . அகாரிகள் , தேள்கள் , சாலிஃப் 
யூகேக்கள் நீங்கலாக மற்ற எல்லா அராக்னிடுகளிலும் இவ் 
வமைப்புகள் காணப்படுகின்றன . இது ஒவ்வொன்றும் 
கைட்டினக் குச்சிகள் சேர்ந்து அமைந்த ஒரு தொகுதியாகும் . 
ஒவ்வொரு குச்சியும் கீழ்ப் பக்கத்தில் ஒரு நரம்பு நாருடன் 
இணைந்துள்ளது . இவை நுகரும் உறுப்புகளாகச் செயல்படு 
கின்றன . 


பல 


மீட்டி ஒலிப்படுத்தும் உறுப்புகள் 


பல 


. 


சிலந்திகளில் மீட்டி ஒலிப்படுத்தும் அமைப்புகள் 
உள்ளன . இவ் வமைப்புகள் உடலின் பல பகுதிகளில் காணப் 
படுகின்றன . இவ் வமைப்புகளில் ஒன்று அல்லது பல பற்கள் 
உள்ளன . வரிசையாக அமைந்த கடினமான உறுதியான சிறு 
மேடு பள்ளங்களின் மேல் பற்கள் மீட்டப்படுவதால் ஒலி எழுப்பு 
கிறது . பல சிறப்பினங்களில் இவ் வமைப்புகள் ஆண்களில் 
மட்டுமே காணப்படுகின்றன . பெண்களில் காணப்படுவதில்லை . 
அல்லது குறைந்து செயலிழந்த நிலையில் உள்ளன . இவற்றால் 
எழுப்பப்படும் ஒலி பொதுவாக மனிதருக்குக் கேட்பதில்லை . 
ஆனால் , சில சிலந்திகள் எழுப்பும் ஒலிகள் தேனீக்களின் இம் 
மென்னும் ஒலியை அல்லது சில விலங்குகளின் உருமும் ஒலி 
யைப் போல உள்ளன ( படம் 40. ) . 


வாழ்க்கை முறைகள் 


சிலந்திகளின் வாழ்க்கை முறைகளும் வாழுமிடங்களும் பல 
வகைப்பட்டவை . சில 

சிலந்தி 

வகையில் தம் வாழ்நாள் 
முழுதும் அலைந்து திரிந்து வாழ்கின்றன . வேறு சில சிலந்திகள் 
குறிப்பிட்ட இடங்களிலேயே தங்கி வாழ்கின்றன . சில 
சிலந்திகள் அதிக வெளிச்சமும் காற்றோட்டமும் உள்ள இடங் 
களில் வாழ்கின்றன . ஆனால் , சில ஒளி புகாத இருண்ட குகை 
களில் , வளைகளில் வாழ்கின்றன . வரண்ட பாலை நிலங்களில் 
சிலவும் , நீர் நிலைகள் சிலவும் , கடல் நீருக்கு அருகில் சிலவுமாகச் 
சிலந்திகள் பல சூழ் நிலைகளில் காணப்படுகின்றன . உலகில் 
சிலந்திகள் காணப்படாத இடமே இல்லை என்று சொல்லுமள 


112 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


வுக்கு அவை அநேகமாக எல்லாவகை வாழுமிடங்களிலும் பரவி 
யுள்ளன . 

சிலந்திகள் சில செடிகளில் மற்றச் செடி வகைகளில் உள்ளதை 
விட அதிக எண்ணிக்கையில் உள்ளன . செடிகளின் நாற்றமும் , 


2 


5 


படம் 40 . 

ஒரு சிலந்தியின் கீழ்ப்பக்கத் தோற்றம் . 
1 பெடிப்பால் பின் தாடை மடல் ; 2. கீழுதடு ; 3. ஸ்டர்னம் ; 4. சுவாசத் 
துளை ; 5. நூற்புத்தகடு ; 6. மலப்புழை ; 7. நூற்கும மைப்புகள் ; 8. கால் 

களின் காக்சாக்கள் . 
அவற்றின் இலை அடர்த்தியும் செடிகளில் காணப்படும் சிலந்தி 
களின் எண்ணிக்கையைக் கட்டுப்படுத்துகின் றன . இலை 
அடர்த்தியினால் சூழ் நிலையின் ஈரத்தன்மை கட்டுப்படுத்தப்படு 
கிறது . செடிகளில் வாழும் அல்லது செடிகளை நாடிவரும் மற்றப் 
பூச்சிகளின் எண்ணிக்கையும் அச் செடிகளில் 

அச் செடிகளில் காணப்படும் 
சிலந்தித் தொகையைக் கட்டுப்படுத்துகிறது . 

நீரிழப்பும் சுவாசப் பரப்பும் நெருங்கிய தொடர்புடையவை . 
சுவாசப் பரப்பு வழியாக உடல் நீர் வெளியேற வாய்ப்பு உள்ளது . 
சுவாசத்திறன் நிறைவுக்காகச் சுவாசப்பரப்புப் பெரியதாக இருந் 
தால் அதன் வழியாக அதிக நீர் உடலை விட்டு வெளியேறுகிறது . 
அதனால் சிலந்திகள் ஈரத்தன்மை மிகுதியாக உள்ள இடங்களில் 
வாழ்ந்து நீரிழப்பைக் குறைத்துக் கொள்கின்றன . அமரரோ 
பியஸ் ஃபெரக்ஸ் ( Amaurobius ferox ) , 

அமரரோபியஸ் 
சிமிலிஸ் (A. similis ) ஆகிய இரண்டு சிறப்பினங்களில் இது 


அரானே 


113 


பற்றிய சில உண்மைகளைக் கிளாஸ்ட்லி - தாம்சன் ( 1957 ) 
ஆராய்ந்து அறிந்து கூறியுள்ளனர் . இரண்டு சிறப்பினங்களிலும் 
கியுட்டிகிள் உறைக்கு மெழுகுப்படலம் உண்டு . இரண்டு சிறப் 
பினங்களும் 30 ° C- க்கு மேல் நீரிழக்கத் தொடங்குகின்றன . 
ஆனால் , குறைவான வெப்ப நிலையில் அ . ஃபெரக்ஸ் அதிக 
நீரையும் அ . சிமிலிஸ் குறைவான நீரையும் இழக்கின்றன , 
ஃபெரக்சின் நீரிழப்பு அ . 

சிமிலிசின் நீரிழப்பைப் 
போல இரண்டு மடங்கு உள்ளது . நீரிழப்புக் குறைவாக உள்ள 
அ . சிமிலிஸ் வேகமாக ஓடினால் விரைவில் களைத்துப் போகிறது . 
ஒரே அளவு உடற் பருமனுள்ள இரண்டு சிறப்பினச் சிலந்திகளைச் 
சண்டையிடவிட்டால் 

அ . சிமிலிஸ் 

விரைவில் செயலிழந்து 
போகிறது . அ . ஃபெரக்சின் மிகுதியான ஆற்றலுக்குக் 
காரணம் 

மற்றதைவிடப் பெரிய சுவாசப் பரப்புப் 
பெற்றுள்ள தேயாகும் . ஆனால் , இச் சிறப்பினம் அதிகமாக 
நீரிழக்க நேரிடுகிறது . இவை அதிக ஈரத்தன்மையைச் சார்ந்து 
வாழ்வதற்கு இது தான் காரணம் . 

ஆர்கைரோநேட்டா அக்வாட்டிக்கா ( Argyroneta 
auuatica ) என்னும் சிறப்பினம் உலகின் வடகோளப் பகுதியில் 
வாழும் ஒரே சிலந்தி வகையாகும் . இது 

ஒரு பெரிய 
சிலந்தி வகையாகும் . 

பெண்ணைவிடப் பெரிய 
தாக உள்ளது . 

சிலந்திகள் நீருக்குள் நீந்திச் 
செல்லும் போது உடலின் மேற்பரப்பில் பளிச்சிடும் காற்றுத் 
திவளை கள் ஒட்டிக்கொண்டுள்ளன . இச் சிலந்திகள் ஒரு பட்டுக் 
கூட்டைக்கட்டி அதன் உதவியால் காற்றுத் திவளை களை நீருக்குள் 
எடுத்துச் செல்கின்றன . பல சிலந்தி வகைகள் நீர் நிலைக்கு 
அருகிலும் , நீர் மட்டத்திலும் வாழ்கின்றன . பிராட்டா (pirata) 
இனத்தைச் சேர்ந்த சில சிலந்திகள் ஆறு , குளங்களின் கரை 
களில் வாழ்கின்றன . இவை நீர்ப்பரப்பின் மேல் ஓடிச்செல்லக் 
கூடிய ஆற்றல் பெற்றுள்ளன . பிராட்டா பிஸ்கேட்டோரியஸ் 
( P. piscatorius ) குழாய் போன்ற பட்டுக் கூடு ஒன்றைக் கட்டிக் 
கொண்டு கரை ஓரங்களில் நீருக்கு அருகில் வாழ்கிறது . ஆனால் , 
அச்சுறுத்தப்படும்போது நீருக்குள் சென்று விடுகிறது . 
ஜலக்கோசா புர்பெக்கென்சிஸ் ( Lycosa purbeckensis ) சிறப்பினம் 
கடற்கரையில் வாழ்கிறது . அலையொன்று அது வாழுமிடத்தைக் 
கடந்து வரும்போது , கடலில் மூழ்கும் ஒரு மனிதனைப் போலத் 
தண்டின் மேல் அலையை நோக்கி ஓடித் தண்டைக் கெட்டி 
யாகப் பற்றிக்கொள்கிறது . உடற்பரப்பின் மேலுள்ள பயிர்களில் 
காற்றுத் திவளைகள் 

ஒட்டிக்கொண்டுள்ளன . ஓடோதோ 
பாக்ஸ் ஃபஸ்கஸ் 

( Oedothorax fuscus ) இந்துமாக் கடலின் 
8 


ஆண் 


114 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


கரைகளில் வாழ்கின்றன . டோலோமெடஸ் 

டோலோமெடஸ் ஃபிம்ரியேட்டஸ் 
( Dolomedes fimbriatus ) சிறப்பினச் சிலந்திகள் விரோதிகளிட 
மிருந்து தப்பிச் செல்வதற்காக நீர் மட்டத்திற்குக் கீழே சென்று 
விடுகின்றன . குளம் 

குட்டைகளில் நீர்வாழ்ச் செடிகளில் 
வாழும் இச் சிலந்திகளை மிதவைச் சிலந்திகள் எனக் குறிப்பிடுவ 
துண்டு . இவை சில வேளைகளில் மிதந்து செல்லும் இலைகளின் 
மேல் அமர்ந்து கொண்டு நீரில் மிதந்து செல்கின்றன . அதனால் 
தான் இவற்றிற்கு இப் பெயர் வந்தது . நீரில் வாழும் தலைப்பரட் 
டைகளையும் , சிறு மீன்களையும் இவை தின்பதாகத் தெரிகிறது . 
நீர் மட்டத்தில் தவழ்ந்து ஓடும் 

ஓடும் இன் செக்டுகளைப் போலவே 
இவையும் நீர் மட்டத்தில் நடந்து செல்கின்றன . 

தேவையான 
போது இச் சிலந்திகள் நீண்ட நேரம் நீருக்குள்ளேயே மூழ்கி 
யுள்ளன . பல குடும்பங்களைச் சேர்ந்த சிலந்திகள் நீர்ச் சிலந்தி 
வாழ்கின்றன . 

அவை நீருக்குள் தங்கும் நேரமும் 
சுவாசத்திற்குக் காற்றை எடுத்துக்கொள்ளும் முறைகளும் வேறு 
படுகின்றன . 


களாக 


பெரும்பான்மையான சிலந்திகள் தரையில் வாழ்கின்றன . 
சில சிலந்திகள் வளைகளிலும் வேறு சில கற்கள் , மக்கும் மரங்கள் , 
இலைகளுக்குக் கீழேயும் வாழ்கின்றன . சில சிலந்திகள் சிறு 
குழிகளின் உட்பக்கத்தைப் பட்டினால் போர்த்தி மூடி அக் குழி 
களுக்குள் வாழ்கின்றன . டினிசிடே ( ctenizidae ) குடும்பத்தைச் 
சேர்ந்த சிலந்திகளே சிறப்பாக வளை கள் தோண்டுகின்றன . 
இவற்றின் கெலிசெராக்களின் விளிம்புகளில் பெரும் பற்கள் 
சீப்புப் போல வரிசையாக அமைந்துள்ளன . இப் பற்கள் வளை 
தோண்டப் பயன்படுகின்றன . 

வளையின் சுவர்கள் மண் , 
உமிழ் நீர் , சிலந்திப்பட்டு ஆகியவை சேர்ந்து உண்டாகிய ஒரு 
நீர் நனையாப் பொருளால் பூசிப் பாதுகாக்கப்பட்டுள்ளன . 
சிலந்திகள் வளர வளர கூட்டின் அளவையும் பெரியதாக்கிக் 
கொள்கின்றன . வளைவாய் 

பொறிக்கதவால் 
படுகிறது . 


மூடப் 


நான்கு வகையான பொறிக்கதவு சிலந்திகள் உள்ளன 
என்று தெரிகிறது . முதல் வகையில் எளிய வட்டமான வளையும் , 
தடிமனான கார்க் போன்ற கதவும் காணப்படுகின்றன . இரண் 
டாவது வகையின் கதவு மெல்லியதாகவும் செத்தையாலாகியது 
போலவும் உள்ளது . மூன்றாவது வகையில் ஒரு மெல்லிய 
வெளிக்கதவும் , இரண்டாவது உட்கதவும் உள்ளன . 
காவது வகையில் வளை அமைப்புச் சிக்கலானது . 
குழாயின் மேற்பக்கத்தில் 
மேற்பக்கத்தில் மெல்லிய கதவு 

மெல்லிய கதவு காணப்படுகிறது . 


நான் 


வளைக் 


அரானே 


115 


இரவில் 


ஆனால் , வளையின் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கக் குகைக் குழாய் 
உள்ளது . அதற்கு ஒரு பொறிக் கதவும் உள்ளது . இவற்றிற்கு 
மேம்பட்ட வளையமைப்புகளைப் பற்றிப் பலர் உலகின் பல பகுதி 
களிலும் கண்டறிந்து கூறியுள்ளனர் . 

இரைகளைத் துரத்திச் சென்று வேட்டையாடித் தின்று 
வாழும் பெரும்பாலான சிலந்திகள் கற்கள் , மரப்பட்டைகளுக்குக் 
கீழே பட்டுக்கூடுகள் கட்டிக்கொண்டு அவற்றில் வாழ்கின் 
றன . ஆனால் பல சிறு சிலந்திகள் நிலையாகக் கூடு கட்டிக் 
கொண்டு வாழ்வதில்லை . 

அலைந்து திரிந்து வாழும் 
சிலந்திகள் அவ்வப்போது 

எங்கேயாவது 
இடுக்குகளிலும் 

மற்ற மறைவிடங்களிலும் 

தங்குகின்றன . 
ஆனால் , பெரிய சிலந்திகள் தம் இருப்பிடங்களை விட்டு வெகு 
தூரம் செல்வதேயில்லை . ஆர்க்ட்டோசா பெரிட்டா ( Arctosa 
perita ) என்னும் சிறப்பின ஓநாய்ச் சிலந்தி மண்மேடுகளில் 
வளை தோண்டி அதன் உட்பரப்பைத் தன் பட்டிழைகளால் மூடி 
அதனுள் வாழ்கிறது . எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டால் 
வளையின் வாயைப் பட்டிழைப் போர்வையால் மூடுகிறது . 

கூடு கட்டும் சிலந்திகள் பொதுவாக அவை வாழும் செடி 
களில் தங்குரிடங்களை அமைத்துக்கொண்டு அருகில் 
வலையைப் பின்னி அதனையே 

கண்ணியாகக் கொண்டு 
இரைகளைப் பிடித்துத் தின்று வாழ்க்கை நடத்துகின்றன . 
சிலந்தியின் வாழுமிடமும் வலையும் அதிர்வு அலைகளால் அறிகுறி 
காட்டும் இழையால் இணைக்கப்பட்டுள்ளன . வலையில் பூச்சிகள் 
சிக்கிக்கொண்டு தவிப்பதை இணைப்பு இழையின் அதிர்ச்சிகள் 
மூலம் உணர்ந்து வலையில் சிக்கிய இரையைப் பிடித்துத் தின்னு 

சிலந்திகளின் சில சிறப்பினங்களில் வழக்கத்திற்கு 
மாறாகச் சமுதாய வாழ்க்கை காணப்படுகிறது . கிரிபெல்லேட் 
குடும்பத்தைச் சேர்ந்த சில சிலந்தி இனங்கள் பன்னிரண்டு அடி 
நீளமும் நான்கு அடி அகலமுமுள்ள பெரும் வலையைக் கட்டி 
அவ் ஒரே வலையில் பல தனித்தனி உயிரிகள் வாழ்கின்றன . 
தெரிடியான் சோஷியாலிஸ் ( Theridion socialis ) , உலோ . 
போரஸ் ரிபப்ளிகன்ஸ் ( Uloborus republicans ) ஆகிய இரண்டு 
சிறப்பினங்களைச் சேர்ந்த சிலந்திகள் இது போன்ற பொது 
வலைகள் பின்னிக்கொண்டு சமுதாய வாழ்வு வாழ்கின்றன . 

தன்னுடலில் உண்டாகும் ஒரு பொருளைக்கொண்டு கண்ணி 
அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி இரையைப் பிடித்தல் சிலந்தி 
களின் சிறப்பான பண்பாகும் . சிலந்திகளைப் போலவே ஊசித் 
தட்டாம் பூச்சிகளின் லார்வாக்களும் கூடுகள் கட்டி இரையைப் 
பிடித்து உண்ணுகின்றன . வலைகளைக்கொண்டு இரையைப் 


கின்றன . 


. 


116 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
பிடிப்பதில் சிலந்திகள் முழுமையான செயல்திறம் பெற்றுள்ளன . 
அதனால் வலை பின்னி வாழும் சிலந்திகளில் தொடு உணர்ச்சி , 
அதிர்வு அறியும் ஆற்றல் , தசை 

நிலை உணரும் ஆற்றல் 
ஆகியவை 

செம்மையாக வளர்ச்சி பெற்றுள்ளன . ஆனால் , 
இவை தவிர மற்ற வகை உணர் உறுப்புகள் நன்கு வளர்ச்சி 
பெற்றிருக்கவில்லை . 
சிலந்தி வலைகளைப் பொதுவாக 

ஒட்டடை எனக் கூறு 
கிறோம் . காயங்களிலிருந்து வரும் இரத்த ஓட்டத்தைத் தடுக்க 
ஒட்டடையை வைத்துக் கட்டுவது ஒரு பழம் வழக்கமாகும் . 
இரத்தப் பெருக்கைத் தடுக்க இது 

சிறந்த முறையாகக் 
கருதப்பட்டது . ஒட்டடையுடன் பெனிசிலியக் 

காளானையும் 
சேர்த்துவைத்துக் கட்டுவார்கள் . இதிலிருந்து பெனிசிலி 
யத்தின் கிருமிக்கொல்லும் தன்மை நெடுங்காலமாகத் தெரிந்த 
உண்மை என்று அறிகிறோம் . சிலந்தி வலைகளை ஒன்றின் 
மேலொன்றாக அடுக்கினால் ஒளிபுகக்கூடிய , 

மெல்லிய துணி 
போன்ற ஒரு பொருள் கிடைக்கும் . அதில் படங்கள் வரை 
வதை ஒரு சிறந்த கலையாகப் பத்தொன்பதாம் நூற்றாண்டு மக்கள் 
கருதி வந்தனர் . நுண்பெருக்கிகளின் உதவியால் ஆராயும் 
போது பொருள்களின் நீட்டலளவு அறிய இதன் இழைகளைப் 
பயன் படுத்தி வரைகட்டம் அமைப்பது உண்டு . 


கொள் 


உணவும் , உண்ணும் முறையும் 

பலவகை அறுகாலப் பூச்சிகள் , மரப்பேன்கள் ( wood louse ) , 
மிரியாபோடுகள் , போலித்தேள்கள் , மற்றச் சிறு அராக்னிடுகள் 
போன்ற பல உயிரிகளைச் சிலந்திகள் 

உணவாகக் 
கின்றன . பல சிறப்பினங்களைச் சேர்ந்த சிலந்திகள் பல வகை 
உயிரிகளைப் பிடித்து உண்ணுகின்றன . பசியுள்ள ஒரு சிலந்தி 
ஒரு பூச்சியைத் தின்றால் , அதே சிலந்தி அந்த வகைப் 
பூச்சிகளை மற்ற நேரங்களில் விரும்பி 

உண்ணும் என்று 
கூறமுடியாது . 

ஆதலால் சிலந்திகளின் 

விருப்பு 
வெறுப்புப்பற்றி நிச்சயமாகக் கூறமுடியாது . 

இரைகளைப் பிடிப்பதற்காகச் சிலந்திகள் பல வகைகளில் 
வலைகளையும் மற்றப் பொறிகளையும் பயன்படுத்தி அவற்றிற்கு 
உகந்த பூச்சிகளைப் பிடித்து உண்ணுகின்றன . தமக்குப் பழக்க 
மில்லாத இரைகளைச் சிலந்திகள் பொதுவாகப் பிடிப்பது இல்லை . 
அமரோபியஸ் ( Amaurobius ) இனத்தைச் சேர்ந்த சில சிலந்தி 
களின் வலையின் மீது ஒரு மரப்பேனை எறிந்தால் அது வலையில் 
சிக்கிக்கொள்கிறது . 

ஆனால் , சிலந்தி அதனை உண்பதில்லை . 


உணவு , 


அரானே 


117 


அப் பேனுக்குத் தீங்கு செய்யாமல் திரும்பிப் போய்விடுகிறது . 
ஆனால் செஜஸ்ட்ரியா செனோகுலேட்டா ( Segestria senoculata ) 


என்னும் சிறப்பினச் சிலந்திகள் தம் வலைகளில் விழும் சிறு புல் 
துண்டுகளைக் கூடத் தாக்குகின்றன . அமெரோபியஸ்ஃபெராக்ஸ் 


( A. ferox ) அமெரோபியஸ் சிமிலிஸ் 


( A. similis ) ஆகிய 


118 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
இரண்டு சிறப்பினச் சிலந்திகளின் வலைகளை அதிரும் இசைக் 
கவை ( tuning fork ) ஒன்றால் தொட்டால் அதற்கு அருகிலுள்ள 
பொருள்களை அச் சிலந்திகள் தாக்க முற்படுகின்றன . அட்டிபஸ் 
அஃப்பினிஸ் ( Atypus affinis) என்னும் இங்கிலாந்து நாட்டுச் 


கின்றன . 


பறந்து 


சிலந்திகள் பூமியில் வளை தோண்டிக்கொண்டு வசிக்கின்றன . 
இவை வளையின் வாயைப் பொறிக்கதவால் மூடுவதில்லை . 
ஆனால் , வளையின் வாயானது பட்டிழைகளால் மூடப்படுகிறது . 
இப் பட்டின் மேல் ஊர்ந்து செல்லும் பூச்சிகளை வளைக்குள்ளி 
ருக்கும் சிலந்தி கீழேயிருந்து பிடித்திழுத்து உண்ணுகின்றன . 
ஆதலால் இச் சிலந்திகள் ஊர்ந்து செல்லும் பூச்சிகளையும் , 
மற்ற ஊர்ந்து செல்லும் சிறு உயிரிகளையும் மட்டுமே உண்ணு 
வட்டமான வலைகளைப் பின்னும் 

சிலந்திகள் 
பறக்கும் அறுகால் பூச்சிகளை உண்ணுகின்றன . 
செல்லும் பூச்சிகள் இவ் வலைகளின் மேல் பட்டதும் ஒட்டிக் 
கொள்கின்றன . டைஸ்டெரா எரித்ரினா போன்ற 
னங்களைச் 

சேர்ந்த சிலந்திகள் ஓடிப்பிடித்துக் கொன்று 
இரைகளை உண்ணுகின்றன . 

இவை இரவு 

நேரத்தில் 
கற்களுக்குக் கீழேயும் மரங்களுக்கருகிலும் 

காணப்படும் 
நுண்ணுயிரிகளைப் பிடித்து உண்ணுகின்றன . பூக்களில் வாழும் 
சிலந்திகள் அங்குத் தேனை நாடி வரும் அறுகால் பூச்சிகளை 
உண்ணுகின் 

றன . 
பல முதுகெலும்பற்ற உயிரிகளில் சிலந்திகளுக்குப் பிடிக்காத 
தற்காப்புச் சுவை மணங்கள் ( protective flavours ) காணப்படு 


சிறப்பி 


அரானே 


119 


கின்றன . 


ஆதலால் சிலந்திகள் அத்தகைய விலங்குகளைப் 
பிடித்து உண்ண முற்படுவதில்லை . தொங்கட்டான் பூச்சிகள் 
(ear wigs ) , கல் ஈக்கள் ( stone flies ) , ஊசித் தட்டாம் பூச்சிகள் , 
அந்துகள் , 

சில வண்டுகள் , மூட்டைப் பூச்சிகள் , சில 
ஹைமனாப்டிரப் பூச்சிகள் ( Hymnopterous insects ) , உண்ணிகள் , 
மரப்பேன்கள் , மரவட்டைகள் போன்ற பல உயிரிகளைப் பல 
சிலந்திகள் உண்ணுவதில்லை ; வெறுத்து ஒதுக்குகின்றன . இவ் 
விலங்குகளிடம் காணப்படும் சில அச்சுறுத்தல் அசைவுகளே 
இதற்குக் காரணமாகும் . சிலந்திகளிடம் சுவை உணர்த் 
தன்மை , ஒளி உணர்த் தன்மைகளை விடத் தொடுஉணர்த் 
தன்மை அதிகச் சிறப்பாகக் காணப்படுகிறது . 

சிலந்திகள் பொதுவாக முதுகெலும்பற்றவைகளை , அதிலும் 
குறிப்பாகக் கணுக்காலிகளையே உணவாகக் 

கொள்கின்றன . 
ஆனால் , நீருக்குள் செல்லும் ஆற்றலுள்ள சிலந்திகள் சிறு மீன் 
களையும் தின்னுகின்றன . தெராஃப்சிடே ( Therophsidae ) குடும் 
பத்தைச் சேர்ந்த பெரிய உருக்கொண்ட சிலந்திகள் நீர் நிலம் 
வாழ்வன ( amphibians ) , பல்லி இனங்கள் ( lizards ) , சிறு 
பாம்புகள் , சிறு பறவைகள் , சிறு பாலூட்டிகளைப் 

பாலூட்டிகளைப் பிடித்துத் 
தின்னுகின்றன . 


செங்குத்தான பரப்புகளிலும் , கூரையின் கீழ்ப்பக்கத்திலும் 
சிலந்திகள் ஊர்ந்து சென்று இரைகளைப் பிடிப்பதைக் காண் 
கிறோம் . அச் சிலந்திகளின் கால்களின் நுனியிலுள்ள பசைப் 
பற்றுள்ள மயிர்களின் உதவியால் அவ்வாறு செய்ய முடிகிறது . 
வரிச் சிலந்திகள் ( Zebra spider ) ஊர்ந்து 

( Zebra spider ) ஊர்ந்து செல்லும்போது 
தங்களுக்குப் பின்னால் மெல்லிய பட்டிழையை உண்டாக்கிக் 
கொண்டே செல்கின்றன . அவ் விழை ஆங்காங்கே சுவர்ப் பரப் 
புடன் ஒட்டிக் கொள்கிறது . சிலந்தித் தன் பிடிப்பை இழந்து 
கீழேவிழ நேரிட்டால் இவ் விழையைப் பிடித்துக் கொண்டு 
கீழே விழாமல் தன்னை நிலைப்படுத்திக் கொள்கிறது . குதித்து 
ஓடிச் சென்று இரைகளைப் பிடிக்கும் சிலந்திகள் ( சால்ட்டிசிடேக் 
குடும்பச் சிலந்திகள் ) சற்று நேரம் நின்று நிதானித்துப் பார்த்துப் 
பின்னர் ஓடுகின்றன . நிற்கும் காலங்களில் தன்னைச் சுற்றி 
ஏதாவது இரைகள் 

உள்ளனவா 

எனத் திட்டமாகக் 
முயற்சி செய்கிறது . தன் தலையைத் திருப்பிப் பெரிய முன் கண் 
களால் இரைகளைக் காண்கிறது . பின் கண்கள் சிறியவை ; 
செயல் முக்கியத்துவமற்றவை . இரையைக் 

கண்டு 
கொண்டால் சிலந்தி அதனை நோக்கி மெல்ல நகர்ந்து சென்று 
திடீரெனக் குதித்து இரையின் மேல் பாய்ந்து அதனைப் பிடிக் 


காண 


அதிக 


120 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


கிறது . முதல் ஜோடிக்கால்கள் முன்பக்கம் நீட்டப்பட்டு இரை 
யைப் 

பிடிப்பதற்கு ஏற்றதாக வைக்கப்படுகின்றன . மற்ற 
மூன்று ஜோடிக் கால்களும் குதிப்பதற்கு உதவுகின்றன . சிலந்தி 
தன்னைப் பிடிக்க வருவதை உணர்ந்த இரை , கடைசி நேரத்தில் 
தப்பிப் போவதும் உண்டு . லைக்கோசிடே ( Lycosidae ) குடும்பத் 
தைச் சேர்ந்த ஓநாய்ச் சிலந்திகள் ( wo f spiders ) தம்முடைய 
வேகத்தினாலும் பலத்தினாலும் மட்டுமே இரைகளைப் பிடித்து 
விடுகின்றன . தாமிசிடேக் ( Thomisidae ) குடும்பத்தைச் சேர்ந்த 
நண்டு சிலந்திகள் ( crab spiders ) உருவில் சிறியவை ; பொது 
வாக மறைந்திருந்து வாழ்கின்றன . இச் சிலந்திகள் பூச்சிகள் 
அவற்றிற்கு அருகில் வரும் வரை அசையாமலிருந்து திடீரென்று 
முன்னங் கால்களை நீட்டி இரைகளைப் பிடிக்கின் 

பிடிக்கின்றன . இச் 
சிலந்திகள் தம்முடைய தாடைகளை இரையின் தலை அல்லது 
மார்புப் பகுதியில் நுழைத்து அவற்றை உண்ணத் தொடங்கு 
கின்றன . உண்ணும்போது இச் சிலந்திகள் தம் பின்னங்கால் 
களைப் பின்பக்கம் நீட்டி வைக்கின்றன . இச் சிலந்திகளின் 
நிறம் அவற்றின் சுற்றுப் புறத்தைப் போலவே உள்ளது . ஆக்சி 
யோப்பிடே ( Oxyopidae ) குடும்பத்தைச் சேர்ந்த சிலந்திகளைப் 
பூனைச் சிலந்திகள் (lynx spiders) எனக் கூறுவதுண்டு . இவைச் 
செடிகளில் வாழ்கின்றன . தத்திக் குதிக்கும் விலங்குகளைப் 
போன்று 

கிளை களுக்குக் கிளைத் தாவிச் செல்கின்றன . செடி 
களில் காணப்படும் பூச்சிகளை வேட்டையாடிப் பிடித்து உண்ணு 
கின்றன . 

பல சிலந்திகள் பொதுவாக இரவில் இரை தேடு 
கின்றன . இவ் வகைச் சிலந்திகளில் ஒளிஉணர் ஆற்றல் குறை 
வாக இருப்பதால் தொடுஉணர்வைக் கொண்டே இரைகளைப் 
பிடிக்கின்றன . சில சிறு சிலந்திகள் தம் கால்களின் நுனி டார் 
சஸ்களின் கூர் நகங்களால் சிறிய இரைகளைப் பிடிக்கின்றன . 
பெரிய சிலந்திகள் தம் தலைமார்புப் பகுதியைத் திருப்பி வலு 
வான கெலிசெராக்களை இரைக்கு மேலும் கீழுமாகக் கிடுக்கி 
போல வைத்துப் பற்றிப் பிடிக்கின்றன . பல சிலந்திகள் வேக 
மாக ஓடும் ஆற்றல் பெற்றிருப்பதினாலேயே தம் இரைகளைப் 
பிடிக்கின்றன . 

ஸ்கைட்டோடெஸ் தோராசிக்கா ( Scytodes thoracica ) 
என்னும் சிறப்பினத்தைச் சேர்ந்த சிலந்திகள் மெதுவாகச் 
செல்லும் பழக்கமுடையவை . இவைத் தம் தாடைகளிலிருந்து 
நச்சுத் தன்மையுடைய பிசின் போன்ற ஒரு பொருளைப் பீச்சு 
கின்றன . இரை இப் பிசினால் தரையுடன் பிணைக்கப்படுகிறது . 
பின்னர் சிலந்தி இரையை உண்ணுகிறது . டினிசிடே ( ctenicidae ) 
குடும்பத்தைச் சேர்ந்த சிலந்திகள் பொறிக் கதவுக்கு அருகில் 


அரானே 


121 


வரும் பூச்சிகளை வளைக்குள்ளிருந்தபடியே திடீரென்று தாவிப் 
பிடிக்கின்றன . வளையின் திறந்த வாய்ப் பகுதிக்கு வரும் பூச்சி 
களை மூடிய வாய்ப்பகுதியிலிருந்தபடியே சில சிலந்திகளால் 
பிடிக்க முடிகிறது . சில சிலந்திகள் சிறு இடைவெளியுள்ள 
இடுக்குகளில் இழைகளை அமைத்து வலைகட்டுகின்றன . பூச்சிகள் 
ஏதாவதொரு இழையைத் தொட்டாலும் அவ் அதிர்ச்சியை 
உணர்ந்து சிலந்தி அவ் விடத்திற்குச் சென்று 

இரையைப் 
பிடித்துக்கொண்டு இடுக்கிற்குள் சென்று விடுகிறது . தென் 
ஆப்ரிக்காவில் காணப்படும் ஒருவகைச் சிலந்தி சிறிய நீண்ட 
சதுர வலை ஒன்றைப் பின்னி அதன் ஓரங்களைத் தன் கால்களால் 
பற்றிக் கொள்கிறது . பூச்சிகள் வலையை நெருங்கும்போது 
வலையை நான்கு அல்லது ஐந்து மடங்குப் பெரிய தாக விரித்துப் 
பூச்சிகளை மூடிப்பிடிக்கிறது . டைக்ரோஸ்டிக்கஸ் மாக்னி 
ஃபிக்கஸ் ( Dicrostichus magnificus ) என்னும் ஆஸ்திரேலியச் 
சிலந்தியும் , கிளேடோமீபா அகெர்மானி ( cladomeba akermani ) 
என்னும் 

தென் ஆப்பிரிக்கச் சிலந்தியும் பொழுது சாய்ந்த 
பின்னர் நீளமாக சிலந்தி இழைகளை நூற்றுக் கொள்கின்றன . 
இழைகளின் நுனியில் ஒரு நுண்கோளம் காணப்படுகிறது . இவ் 
விழைகளின் மேற்படும் பூச்சிகள் அவற்றில் ஒட்டிக் கொள் 
கின்றன . பின்னர் அவ் விழையைச் சிலந்தித் தன் பக்கம் 
இழுத்து இரையை உண்ணுகிறது . 


சிலந்திகளின் விரோதிகள் 

ஒவ்வாத சூழ் நிலை மாற்றங்களால் பல சிலந்திகள் இறக் 
கின்றன . 

இளரி இறப்பும் மிகுதியாகக் காணப்படுகிறது . 
முட்டையிலிருந்த யோக் பொருள் முழுவதும் செரிக்கப்படும் 
வரை இளரிகள் உண்ணுவதில்லை . ஆனால் , முதல் தோலுரிப்பு 
முடிந்தவுடன் இளரிகள் ஒன்றை ஒன்று தின்பதால் பெரும் 
அழிவுக்குள்ளாகின்றன . நிறைவுயிரி சிலந்திகளும் , அவற்றின் 
முட்டைகளும் பல விலங்குகளால் தின்று அழிக்கப்படுகின்றன . 
தேரைகள் , தவளைகள் , பூச்சியுண்ணிப் பறவைகள் , மூஞ்சூறு 
கள் , பூரான்கள் முதலிய விலங்குகள் சிலந்திகளை உண்ணும் 
பழக்கமுடையவை . குளவிகள் சிலந்திகளைப் பிடித்துத் தம் 
லார்வாக்களுக்கு உணவாகும்படிச் செய்கின்றன . குளவி தன் 
கொடுக்கினால் சிலந்தியைக் கொட்டி , உணர்விழக்கச் செய்து , 
கூட்டிற்கு எடுத்துச் சென்று அதன் மேல் ஒரு முட்டையை இடு 
கிறது . குளவிகள் இது போலப் பல சிலந்திகளைக் கூட்டிற்கு 
எடுத்துச்சென்று அவற்றின் மேல் முட்டைகளிட்ட பிறகு 
கூட்டை மூடிவிடுகின்றன . முட்டைகள் பொரிந்து வெளிவரும் 


122 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


குளவி லார்வாக்கள் கூட்டிலுள்ள சிலந்திகளை உண்டு வளர் 
கின்றன . ஒரு குளவியைக் கண்டவுடன் சிலந்தி பயம்கொண்டு 
நடுங்குவதாகவும் , திருப்பித் தாக்க வேண்டும் என்னும் எண் 
ணத்தைக் கைவிட்டுத் தப்பி ஓட முயற்சி செய்வது போலவும் 
தோன்றுவதாகப் பார்த்தறிந்த பலர் கூறியுள்ளனர் . 


பலவகையான 


இக்நோமன் ஈக்கள் சிலந்திகளைத் தம் கொடுக்கினால் 
கொட்டி செயலிழக்கச் செய்து அவற்றின் முதுகில் முட்டையிடு 
கின்றன . பலவகை சிலந்திகளின் முதுகில் ஈ முட்டைகளையும் , 
ஈ லார்வாக்களையும் காணமுடியும் . சிலந்தியின் வயிற்றிலுள்ள 
பொருளை லார்வாக்கள் உண்டு வளர்வதால் சிலந்தி இறந்து 
போகிறது . ஆனால் , சிலந்தியின் உயிரியக்கத்திற்குத் தேவை 
யான முக்கியமான உறுப்புகள் கடைசியில் தான் தின்று அழிக் 
கப்படுகின்றன . அதனால் லார் வாக்களின் வளர்ச்சி முடிவடைந்து 
நிறைவுயிரிகள் வெளிவரும்வரை சிலந்திகள் இறக்காமலிருக் 
கின்றன . சில ஹைமனாப்டிர இன் செக்டுகள் சிலந்தி முட்டை 
களில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . இத்தகைய இன் செக்டு 
களால் சிலந்தித் தொகை அதிகமாகப் பாதிக்கப்படுவதில்லை . 
ஆனால் , சிலந்திகள் இன்செக்டுத் தொகையைக் கட்டுப்படுத்து 
கின்றன . 
இவை போன்ற 

விரோதிகளும் ஆபத்து 
களும் இருப்பதால் அவற்றைத் தவிர்ப்பதற்காகச் சிலந்திகள் 
பல தற்காப்பு வழிகளைக் கடைப்பிடிக்கின்றன . உடல் மேற் 
பரப்பில் முட்கள் காணப்படுதல் , கெட்ட சுவையும் நாற்றமும் 
உடைய வெறுப்பூட்டும் திரவங்களைப் பீச்சுதல் போன்ற பல 
வழிகள் தற்காப்புக்குப் பயன் படுகின்றன . முட்டைக் கூடுகள் 
பொதுவாகக் குச்சிகள் , இலைகளுக்கிடையில் அல்லது அவற் 
றிற்குக் கீழே பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்படுகின்றன . 
ஸ்கைட்டோடெஸ் தோராசிக்கா சிறப்பினத்தைச் சேர்ந்த 
சிலந்திகளால் பீச்சப்படும் பிசின் போன்ற திரவம் உணவைப் 
பிடிக்கவும் தற்காப்புக்கும் பயன்படுகிறது . 

ஸ்கோட்டோ 
ஃபேயஸ் பிளாக்வாலி ( Scotophaes blackwalli ) என்னும் 
சிலந்தித் தன் வயிற்றுப் பகுதியைச் செங்குத்தாகத் தூக்கிக் 
கொண்டு , சிலந்தி இழைகளை ஒரு நாடாவைப் போலத் தோற்று 
விக்கிறது . பிசுபிசுப்புள்ள இந்த நாடா விலங்கின் பின்புறத்தி 
லிருந்து விரோதிகளின் தாக்குதல்களைத் தவிர்க்கிறது , 

பல சிலந்திகள் தற்காப்பு நிறம் பெற்றுள்ளன . அவை 
தாம் வாழுமிடங்களாகிய பூக்கள் , இலைகள் , மரப்பட்டைகள் , 
மணல் போன்ற நிறங்களைப் பெற்றுள்ளன . சில சிலந்திகள் 


அரானே 


123 


ஆழ்ந்த வண்ணக் கோப்புகள் ( Pattern of deep colours ) 
பெற்றுள்ளன . இதனைக் காணும் மற்ற உயிரிகள் , வண்ண 
அமைப்பில் ஈடுபடுகின்றனவே தவிர , சிலந்தியின் உருவத்தைக் 
காணவும் , அமைப்பைக் காணவும் முயற்சி செய்வதில்லை . சில 
சிலந்திகள் நஞ்சுள்ள அல்லது சுவையற்ற உயிரிகளாகிய 
எறும்புகள் , குளவிகள் , மூட்டைப் பூச்சிகள் , வண்டுகள் , சில 
தேள் களைப் போலப் போலித் தோற்றம் பெற்றுப் பொய் பாவனை 
( mimicry ) செய்கின்றன . 


போது 


இணைகூடுதல் 

சிலந்திகள் பொதுவாக எப்பொழுதுமே எதிரிகளைத் தாக்கத் 
தயாராகவுள்ள நிலையில் காணப்படுகின்றன . அவற்றால் 
உண்ணத் தகுந்த அளவுள்ள உயிரிகள் அவற்றை அணுகினால் 
உடனே அவ் வுயிரிகளைப் பிடித்து உண்ணுகின்றன . சிலந்தி 
களிடம் தன்னின முண்ணிப் பழக்கம் உள்ளதால் கலவியின் 

ஆணும் பெண்ணும் ஒன்றையொன்று நெருங்கி 
இருப்பது மிகுந்த துணிவுள்ள 

செயலாகும் . ஆண் 
சிலந்திகள் பெண்களைவிடச் சிறியனவாகவும் குறைந்த வலு 
வுடனும் காணப்படுவதால் அவை கலவியின் போது மிகுந்த 
எச்சரிக்கையுடன் நடந்து கொள்கிறது . பெண்ணின் தன்னினம் 
உண்ணும் உணர்ச்சியைத் தற்காலிகமாக மறைத்த பின்னர் 
தான் ஆண் சிலந்தி பெண்ணை நெருங்குகிறது . அப்படிச் 
செய்யாவிட்டால் ஆண் பெண்ணின் பெரிய கெலிசெராக்களால் 
பற்றியிழுத்துக் கொல்லப்படும் . ஆண் சிலந்திகள் காதலூடாட் 
டத்தில் ஈடுபட்டுப் பெண் சிலந்தியின் பாலுணர்ச்சியை மெல்லத் 
தூண்டிவிடுகின்றன . பாலுணர்ச்சியால் தூண்டப்பட்ட நிலையி 
லுள்ள பெண் சிலந்தியை ஆண் துணிவுடன் நெருங்கிக் 
கலவியில் ஈடுபடுகிறது . சிலந்திகள் எந்தவகை உணர்ச்சிகளைப் 
பயன்படுத்தி இரைகளைப் பிடிக்கின்றனவோ அதே உணர்ச்சி 
களின் உதவியால் 

சிலந்திகள் பெண் சிலந்திகளின் 
பாலுணர்ச்சியைத் தூண்டிவிடுகின்றன . ஓநாய்ச் சிலந்திகள் 
பார்த்தறியக் கூடிய சைகைகளையும் , இருளில் வாழும் சிலந்திகள் 
தொடு உணர்ச்சியையும் , வலைகட்டி வாழும் சிலந்திகள் இழை 
களில் அதிர்வுகளை ஏற்படுத்தியும் பெண் 

சிலந்திகளின் 
பாலுணர்ச்சிகளைத் தூண்டிவிடுகின்றன . 
சிலந்திகளின் கலவி ஒரு 

ஒரு தனிச்சிறப்புப் பெற்றுள்ளது . 
ஆண் சிலந்தி முதிர் உயிரி நிலையை அடைந்ததும் பட்டிழை 
யால் ஒரு சிறு தகடுபோன்ற அமைப்பை உண்டாக்கி , அதில் 
தன் விந்தினைக் கொட்டி , அதனை விந்து மாற்று உறுப்பாக 


ஆண் 


124 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


அமைந்துள்ள பெடிப்பால்பக் கரணைக்குள் திணிக்கிறது . 
பெடிப்பால்பின் இப் பகுதி கலவியின்போது பெண்புழைக்குள் 
நுழைக்கப்பட்டு விந்து மாற்றம் நடைபெறுகிறது . 

தெராபோசிடே ( Theraphosidae ) குடும்பத்தைச் சேர்ந்த 
சிலந்திகளில் ஆண் அமைதியற்று அங்குமிங்கும் அலையும்போது 
ஒரு பெண் சிலந்தியின் உடல் அல்லது காலின் மேல் அதன் 
உடல் பட்டுவிட்டால் உடனே ஆண் சிலந்தி தன் முன்னங் 
கால்கள் அல்லது அனைத்துக் கால்களாலும் பெண்ணைத் தட்டிக் 
கொடுக்கிறது . முதலில் பெண் சிலந்தி ஆணைத் தாக்குவதற்கு 
முற்படுகிறது . ஆனால் , சிறிது நேரத்திற்கெல்லாம் தன் பின்னங் 
கால்களின் உதவியால் உடலைத் தூக்குகிறது . இப்பொழுது 
கூடப் பெண்ணின் முன் கால்கள் 

முன்கால்கள் முன்பக்கம் நீட்டப்பட்டு 
எதிரியொன்றைத் தாக்குவதற்குத் தயாராகவுள்ளது போலத் 
தோன்றுகிறது . இதனை அடுத்துப் பெண் சிலந்தி அதன் 
கெலிசெராக்களைத் திறக்கிறது . ஆண் அதன் முன்கால்களால் 
பெண்ணின் கெலிசெராக்களைப் பற்றுகின்றன . மேலும் அதே 
நேரத்தில் ஆண் தனது பெடிப்பால்புகளால் பெண்ணின் 
ஸ்டர்னத்தைத் தட்டிக்கொடுக்கிறது . கலவி ஒன்று அல்லது 
இரண்டு நிமிடங்களில் முடிவடைகிறது . ஆணும் பெண்ணும் 
தன் வழியே பிரிந்து செல்கின்றன . பெண் ஆணைக் கொல்வ 
தற்கு முயற்சி செய்வதில்லை . 


அட்டிபஸ் அஃப்பினிஸ் ( Atypus affinis ) சிறப்பினத்தைச் 
சேர்ந்த ஆண் சிலந்திகள் பெண் சிலந்தி வாழும் வலையைக் 
கண்டால் , வளையின் மேற்பக்கத்தைத் 

தட்டிப்பார்த்துப் 
பெண்ணின் எதிர்ச்செயலை அறிகின்றன . 

சற்றைக்கெல்லாம் 
ஆண் சிலந்தி வளையை உடைத்துக் கொண்டு வளைக்குள் செல் 
கிறது . பெண் சிலந்தி பின்னர் வளையைச் சீர்படுத்திப் பழுது 
பார்த்துக்கொள்ளும் . வளையின் அடிப்பகுதியில் கலவி நடை 
பெறுகிறது . பல மாதங்கள் வரையிலும் ஆண் சிலந்தி அந்த 
வளையில் வாழ்வதாகவும் கடைசியில் அது அதனால் கொல்லப் 
பட்டு உண்ணப்படுவதாகவும் தெரிகிறது . 

சிலந்திகளிடம் 
பலதாரப் பழக்கம் காணப்படுகிறது . பொதுவாகக் 
முடிந்தவுடன் ஆண்சிலந்தி பெண்ணை விட்டு விரைவாக 
விலகிச் செல்கிறது . அட்டிபஸ் அஃப்பினிஸ் சிறப்பின ஆண் 
களால் பெண்ணின் குகையை விட்டு வெளியேற முடியாமை 
யால் அவை இறக்க நேரிடுகிறது . அட்டிபஸ் அஃப்பினிஸ் 
சிறப்பினப் பெண் சிலந்திகள் பல முறைகள் புணர்ச்சியில் ஈடுபடு 
வதாகத் தெரிகிறது . அமெரோபியஸ் ஃபெராக்ஸ் சிறப்பி 


கல்வி 


அரானே 


125 


னத்தில் பெண் சிலந்தி ஒரு முறை மட்டுமே புணர்ச்சியில் 
ஈடுபடுகிறது . 


வாழ்க்கை வரலாறு 

சிலந்திகள் மறைவிடங்கள் அல்லது முட்டைக்கூடுகளில் 
( Cocoon ) முட்டையிடுகின்றன . 

முட்டைக் கூட்டிலுள்ள 
முட்டைகள் பொரிந்து இளரிகள் வெளிவரும்வரை பெண் 
சிலந்தி கூட்டைப் பாதுகாக்கிறது . தெரெபோசி.ே. குடும் 
பத்துச் சிலந்திகள் அதிக தடிமனில்லாத பெரிய முட்டைக் 
கூடுகள் செய்து அவற்றில் முட்டைகளிட்டு அவற்றைக் கவனத் 
துடன் பாதுகாக்கின்றன . 

பொறிக்கதவு 

சிலந்திகளின் 
முட்டைக்கூடு மென்மையானது . 

வளையின் சுவற்றிலிருந்து 
தொங்கவிடப்படுகிறது . ஓநாய்ச் சிலந்திகளின் முட்டைக்கூடு 
கோள வடிவிலுள்ளது . நூற்குமமைப்புகளுடன் ஒட்டிக்கொண் 
டுள்ளது . முட்டைகள் பொரிந்து வெளிவரும் இளரிகள் தாயின் 
முதுகின் மேல் ஏறிக்கொண்டு பல நாட்கள் அங்கேயே தங்கு 
கின்றன . பிசாயுரிடே குடும்பத்துச் சிலந்திகளில் முட்டைக்கூடு 
ஸ்டர்னத்தின் கீழ்ப்பக்கத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கிறது . 
முட்டைகள் பொரியும் காலத்தில் இக் கூடுகள் சிறு கிளைகளின் 
மேல் ஒட்டவைக்கப்படுகின்றன . 

ஃபோல்கஸ் பெலாஞ்சியாய் டெஸ் ( Pholcus phalangioides ) 
சிறப்பினச் சிலந்திகள் சில முட்டைகளை ஒன்றாக ஒட்டவைத்துக் 
கெலிசெராக்களால் தூக்கிச் செல்கின்றன . 

. 

வலை பின்னிக் 
கொண்டு வாழும் சிலந்திகளின் முட்டைக்கூடுகள் வலையி 
லிருந்து தொங்கவிடப்படுகின்றன . அல்லது வலையுடன் ஒட்டி 
வைக்கப்படுகின்றன . பல சிலந்திகளில் முட்டைக் கூட்டின் 
மேற்பரப்பில் பல வேற்றுப் பொருள்கள் ஒட்டிக்கொண்டுள்ளன . 
இப் பொருள்கள் கூட்டிற்கு வலுவூட்டிப் பாதுகாப்பு அளிக் 
கின்றன . 

சிலந்திகளால் இடப்படும் முட்டைகளின் எண்ணிக்கைச் 
சிலந்தி சிறப்பினங்களுக்கிடையே வேறுபடுகிறது . தெரா 
ஃபோசா பிளாண்டி ( Theraphosa blondi ) என்னும் மிகப்பெரிய 
சிலந்திகள் சுமார் 3000 

முட்டைகளிடுகின்றன . 

பெரிய 
வலைகள் பின்னிக்கொண்டு வாழும் பெரும் சிலந்திகள் சுமார் 
2000 முட்டைகள் இடுவதாகக் கூறப்படுகிறது . ஓனாப்ஸ் 
பல்ச்சர் ( Oonops pulcher ) என்னும் மிகச் சிறிய சிலந்திகள் 

கள் 
சுமார் 100 முட்டைகள் இடுகின்றன . அதிக எண்ணிக்கையில் 
முட்டைக்கூடுகளை உண்டாக்கும் சிலந்திகள் குறைவான 


126 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


அடைய 


எண்ணிக்கையில் முட்டையிடுகின்றன . 

பொதுவாகப் பெரிய 
சிலந்திகள் சிறிய சிலந்திகளைவிட அதிக முட்டைகளிடுகின்றன . 
பெரிய சிலந்திகள் முதிர் 

உயிரி நிலையை 
தேவைப்படும் காலம் சிறிய சிலந்திகளில் அதற்குத் தேவை 
யான காலத்தைவிட அதிகமாக உள்ளது . ஆதலால் பெரிய 
சிலந்திகள் அதிக எண்ணிக்கையில் முட்டையிடுதல் அவற்றின் 
உயிர் வாழ்த் தன்மையையும் , சூழ் நிலை இயல் காரணத்தையும் 
பொருத்ததாகும் . 


டங் 


அமரோபியஸ் ஃபேரக்ஸ் சிறப்பினச் சிலந்திகள் கோடை 
காலத்தில் முட்டையிடுகின்றன . சுயார் மூன்று வாரங்களில் 
முட்டை பொரிந்து இளரிகள் வெளிவருகின்றன . பல இட 
களுக்குப் பரவிச் செல்லும் வரை இளரிகளைத் தாய் சிலந்தி பாது 
காக்கிறது . 

சில வேளைகளில் தாய்ச் சிலந்திகள் இறந்து 
விடுவதும் உண்டு . அப்போது இளரிகள் இறந்த தாயின் உடலை 
உண்டபின்னர் பல இடங்களுக்குப் பரவிச் செல்கின்றன . இச் 
சிலந்திகள் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் வாழ்கின்றன . 
கோடையில் வெளிப்படும் இளஞ்சிலந்திகள் அடுத்த ஆண்டு 
இலையுதிர் காலத்தில் முதிர் ( mature ) உயிரிகளாகின்றன . அதனை 
அடுத்த ஆண்டில் இனப்பெருக்கம் செய்கின்றன . 


T 


முட்டையைவிட்டு வெளிவரும் இளரிகள் 

சில நாட்கள் 
வரை தாயைவிட்டுப் பிரிந்து செல்வதில்லை . இக் காலத்தில் 
இளரிகள் உண்ணுவதுமில்லை . தெரிடியான் சிசிபியம் ( Theri 
dion sisyphium ) என்னும் சிறப்பினத்தில் 

தாய்ச்சிலந்தி 
தானுண்ட உணவைத் திரும்ப வெளியே கொண்டுவந்து முதல் 
தோலுரித்தல் முடிவடைந்த இளரிகளுக்குத் தருகிறது . சிறிது 
காலத்திற்குப் பிறகு தாயால் கொல்லப்படும் இரையைத் தாயும் 
சேய்ச் சிலந்திகளும் சேர்ந்து உண்ணுகின்றன , 

இளரிகள் எத்தனைத் தோலுரித்தல்களுக்குப் பிறகு நிறை 
வுயிரி நிலையை அடைகின்றன என்று நிச்சயமாகக் கூறமுடிய 
வில்லை . பெரும்பான்மையான சிலந்திகளில் 

இது உடற் 
பருமனைப் பொருத்து நடைபெறுகிறது . சிறு சிலந்திகள் மூன்று 
அல்லது நான்கு தோலுரித்தல்களில் நிறைவுயிரிகளாகின்றன . 
நடுத்தரப் பருமனுள்ளவை ஏழு அல்லது எட்டுத் தோலுரித்தல் 
களில் நிறைவுயிரிகளாகின்றன . பெரிய சிலந்திகள் இருபதுக்கு 
மேற்பட்ட தோலுரித்தல்களுக்குப் பின்னர் நிறைவுயிரிகளா 
மித வெப்பப் பகுதிகளில் 

வாழும் 

சிலந்திகள் 
ஓராண்டு காலமே 

வாழ்கின்றன . பெரும்பான்மையான 


கின் றன . 


127 


அரானே 


சிலந்திகளின் வாழ் நாட்கள் எட்டு மாதங்கள் முதல் நான்கு 
ஆண்டுகள் 

வரை 

மாறுபட்டுக் காணப்படுகின்றன . 
யூரிப்பெல்மா ( Eurypelma ) இனத்தைச் 

சேர்ந்த சிலந்திகள் 
இருபது ஆண்டுகள் வாழ்ந்தன எனத் தெரிகிறது . இவற்றின் 
ஆண்கள் எட்டு அல்லது ஒன்பது ஆண்டுகளில் முதிர்ச்சி 
அடைந்து பின்னர் சில மாதங்களில் இறந்து போகின்றன . 


புவிப் பரவல் 
லிஃபிஸ்ட்டியோ மார்ஃபே ( Liphistiomorphac) 

உள் 
வரிசையில் இரண்டு அழிந்து மறைந்த குடும்பங்களும் ஒரு 
வாழும் குடும்பமும் உள்ளன . இன்று காணப்படும் குடும்பத்தில் 
ஒன்பது சிறப்பினங்கள் மட்டுமே உள்ளன . இன்று உலகில் 
வாழும் சிலந்திகளிடையே இவற்றில் மட்டுமே முதிராச் சிலந்தி 
பண்புகளைக் காணமுடியும் . இந்த உள்வரிசையைச் சேர்ந்த 


* 


00000 


மட்டும் 


படம் 41 . 

சிலந்தி-லிஃபிஸ்ட்டியிடே குடும்பம் . 
சிலந்திகள் தொல்லுயிர் யுகத்தில் (பேலியோசோயிக் யுகத்தில் ) 
பெருகி வாழ்ந்தன . ஆனால் , அவற்றின் இன்றைய சந்ததிகள் 
குறைவான எண்ணிக்கையில் கிழக்கு ஆசியாவின் ஒரு சிறு 
பகுதியில் 

காணப்படுகின்றன . இவை குகைகள் , 
மலைகள் , காடுகள் போன்ற சில குறிப்பிட்ட இட 

இடங்களில் 
மட்டுமே வாழ்கின்றன . உட்பக்கம் பட்டினால் போர்த்தப்பட்ட 
சிறு குழிகளும் அவற்றை மூட பொறிக்கதவும் செய்து கொண்டு 
அவற்றில் வாழ்கின்றன ( படம் 41. ) . 

மைகளோமார்ஃபே ( mygalomorphae ) உள் வரிசையில் 
அமெரிக்க நாட்டுப் 

பொறிக்கதவுச் சிலந்திகள் அடங்கி 


128 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


யுள்ளன . இப் பெரிய சிலந்திகளின் முன் னுடல் சதுரமாக 
உள்ளது . தனித்துக் காணப்படும் கண் புடைப்புகளின் மேல் 
கண்கள் அமைந்திருக்கின்றன . 

முதல் 

உள் வரிசையைச் 
சேர்ந்த லிஃபிஸ்ட்டியிடே குடும்பத்தில் காணப்படுவது போல 
இவற்றின் கெலி செராக்கள் நேர் கீழ்நோக்கி அசைக்கப்படு 

அதனால் இரையின் உடலின் மேற்பக்கம் இரண்டு 
இடங்களில் கிழிக்கப்படுகிறது . கெலிசெராக்களின் 

அடிக் 
கரணையில் குழிதோண்டப் பயன்படும் பற்கள் வரிசையாக 
அமைந்துள்ளன . பெடிப்பால்புகள் கால்களைப்போல நீளமாக 
உள்ளன . இவற்றில் இரண்டு ஜோடி நுரையீரல்களும் , பெரும் 
பாலும் நான்கு நூற்குமமைப்புகளும் உள்ளன . 


கின்றன . 


அலைந்து திரிந்து இரையை வேட்டையாடி உண்ணும் 
சிலந்திகள் , பூமியில் வளைகள் தோண்டிப் பொறிக்கதவுகளால் 
மூடிக்கொண்டு வாழும் சிலந்திகள் , பூமியின் மேற்பரப்பில் 
பட்டிழைகளால் குழாய்கள் அமைத்துக்கொண்டு 

வாழும் 
சிலந்திகள் , வலைகள் பின்னிக்கொண்டு வாழும் சிலந்திகள் 
போன்ற பலவகைப்பட்ட சிலந்திகள் இந்த உள் வரிசையில் 
அடங்கியுள்ளன . 


பல 


அட்டிபிடே குடும்பம் மட்டுமே மிதக்குளிர்ப் பிரதேசங்களில் 
காணப்படுகிறது . பேராட்ரோப்பிடிடே (paratropididae ) குடும் 
பத்துச் சிலந்திகள் அமேசான் பிரதேசங்களிலும் , பிக்னோ 
தீலிடே ( Pycnothelidae ) குடும்பச் சிலந்திகள் 

பிரேசில் 
நாட்டிலும் காணப்படுகின்றன . மேலே கூறப்பட்ட இரண்டும் 
குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படும் சிறு குடும்பங்கள் . 
இவ் உள் வரிசையைச் சேர்ந்த மற்றக் குடும்பங்களனைத்தும் 
உலகின் பகுதிகளில் பரவிக்கிடக்கும் பெருங்குடும்பங் 
களாகும் . மிஜிடே ( migidae ) குடும்பத்துச் சிலந்திகள் தென் 
ஆப்ரிக்கா , மடகாஸ்க்கர் , நியுஜிலாந்து ஆகிய நாடுகளில் 
காணப்படுகின்றன . இச் சிலந்திகள் குழிகள் தோண்டுவ 
தில்லை . ஆனால் , மரக்கிளைகளில் பட்டுக்குழாய்கள் அமைத்து 
அவற்றுள் வாழ்கின்றன . தெரஃபோசிடே (( Theraphosidae ) 
குடும்பத்தைச் சேர்ந்த பறவைப் பிடிக்கும் சிலந்திகள் இவ் உள் 
வரிசையின் மிகச்சிறந்த வேட்டையாடும் சிலந்திகளாகும் . 
இக் குடும்பத்தைச் சேர்ந்த தெரஃபோசா என்னும் இனம் 
நியுகினியாவிலும் , யுரிபெல்மா (( Eurypelma) 

இனமும் 
விகுலேரியா ( Avicularia ) இனமும் அமெரிக்காவிலும் உள்ளன . 
இம் மூன்று இனங்களைச் சேர்ந்த சிலந்திகள் , சிலந்திகளுக் 
கிடையே மிகப் பெரியனவாகும் ( படம் 42. ) . 


129 


அரானே 


ஹைப்போகைலோமார்ஃபே (Hyphochilomorphae ) e_sir 
வரிசையில் ஹைப்போகைட்டிடே என்னும் ஒரு குடும்பம் 
மட்டுமே உள்ளது . இந்தக் குடும்பத்தில் இரண்டு சிறப் 
பினங்கள் உள்ளன . ஹைப்போகைலஸ் தோரல்லி (Hypho 
chilus thorelli ) என்னும் சிறப்பினம் வடக்குக் கரோலினாவிலும் 
மற்றும் சில பகுதிகளிலும் எக்டாட்டோஸ்டிகேட்டா டேவிடி 
( Ectatosticata davidi ) என்னும் சிறப்பினம் சைனாவிலும் காணப் 
படுகின்றன . 

டை நிமோனோமார்ஃபே ( Dipneumonomorphae) உள் 
வரிசையில் உலகின் எல்லாப் பகுதிகளிலும் வாழும் பெரும் 
பாலான சிலந்திகள் அடங்கியுள்ளன . இந்த உள் வரிசையின் 
நாற்பத்தொன்பது குடும்பங்கள் மூன்று கிளைகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளன . குவாட்ரோஸ்ட்டியாட்டே கிளையைச் சேர்ந்த 
டிஸ்டெரிடே ( Dysderidac ) , செஜஸ்ட்டிரியிடே (Segestriidae ) , 
ஒனோப்பிடே ( Oonopidae ) ஆகிய மூன்று குடும்பங்களிலும் ஆறு 
கண்கள் உள்ளன . இம் மூன்றும் முதிரா நிலைக் குடும்பங்கள் ; 
இச் சிலந்திகள் பொதுவாக வலை பின்னுவதில்லை . இவை 
வலைகள் பின்னினாலும் அவ் வலைகள் கூம்புபோல உட்குடைவு 
உள்ளனவாகக் காணப்படுகின்றன . டிஸ்டெரிடே 

குடும் 
பத்தைச் சேர்ந்த சிலந்திகளின் 

ஸ்டர்னம் 

கால்களின் 
காக்சாக்களை 

மூடிக்கொண்டுள்ளன . ஒனோப்பிடே - குடும் 


3 


படம் 42 . 

படம் 43 . 
சிலந்தி - தெரபாசிடே குடும்பம் . சிலந்தி.இக்னோபோசிடே குடும்பம் . 
பத்தைச் சேர்ந்த சிலந்திகளின் பின்னுடலின் மேற்பக்கத்தில் 
ஒரு கடினமான தகடு உள்ளது . ஆர்ஜிரோநெட்டிடே குடும் 

9 


130 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


ஹாஹ் 


பத்தைச் சேர்ந்த நீர்ச் சிலந்தியாகிய ஆர்ஜிரோநேட்டா 
அக்வாட்டிகா என்னும் சிறப்பினம் - ஐரோப்பாவிலும் ஆசி 
யாவின் வடக்குப் பகுதியிலும் காணப்படுகிறது . 
னியிடே ( Hahniidae ) குடும்பத்தைச் சேர்ந்த சிலந்திகளில் 
நூற்குமமைப்புகள் பின்னுடலின் பின் முனையில் குறுக்கு 
வாட்டத்தில் அமைந்திருக்கின்றன . இது இக் குடும்பத்தின் 
சிறப்புப் பண்பாகும் . அனிஃபேனிடே ( Anyphaenidae ) குடும்பம் 

பெருங்குடும்பம் . மற்றக் குடும்பங்களின் சிலந்திகள் 
சிறியவை . உலகின் பல பகுதிகளில் தொடர்பற்ற இடங்களில் 
காணப்படுகின்றன . 

டையோனிகே ( Dionychae ) கிளையில் பதின்மூன்று குடும்பங் 
கள் உள்ளன . இக் குடும்பங்களைச் சேர்ந்தவைப் பொதுவாக 
ஓடியாடி இரை தேடும் பழக்கமுடையவை ;; சோராப்சிடே 
( Zorop idae ) , அகாந்தோடினிடே ( Acanthoctenidae ) ஆகிய 
இரண்டும் சிறு குடும்பங்கள் . இக் குடும்பங்களின் சிலந்திகள் 
ஆப்ரிக்காவிலும் அமெரிக்காவிலும் காணப்படுகின்றன . இச் 
சிலந்திகள் ஒரு - நூற்புத் தகடும் ( Cribellum ) , 
இழைச் சீப்பும் ( Calamistrum ) பெற்றுள்ளன . 

இக் கிளையின் 
ஐந்து குடும்பங்கள் பெரியவை . உலகின் பல பகுதிகளிலும் 
இக் குடும்பங்களைச் சேர்ந்த சிலந்திகள் காணப்படுகின்றன . 
டிராசிடே ( Drassidae ) , குளுபியோனிடே ( Clubionidae ) ஆகிய 
இரண்டும் அலைந்து திரிந்து வாழும் இராப்படு ( nocturnal ) சிலந்தி 


ஒரு சிறிய 


படம் 44 . 

சிலந்தி - ஸ்பராஸ்ஸிடே குடும்பம் . 
களைக் கொண்டவை . தோமிசிடே ( Thomisidae ) , ஸ்பாராஸ் 
ஸிடே ( Sparassidae ) ஆகிய இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த 
சிலந்திகளின் உடல் தட்டையாக உள்ளது ( படம் 43 , 44 , 45. ) . 
ஆதலால் இவற்றை நண்டு சிலந்திகள் ( Crab spiders ) எனக் கூறு 
வதுஉண்டு . இவை பொதுவாகச் சிறு இடுக்குகளிலும் பிளவுகளி 


அரானே 


131 


லும் தங்கி மறைந்து வாழ்கின்றன . -- சில சிலந்திகள் பாதுகாப்பு 
வண்ணம் பெற்றுள்ள தால் நிறமுள்ள பூக்களில் காத்திருந்து 
அங்கு வரும் அறுகால் பூச்சிகளை உண்ணுகின்றன . அட்டிடே 
( Attidae ) குடும்பத்தில் பெரிய கண்களையுடைய தாவிக் குதிக் 
கும் சிலந்திகள் அடங்கியுள்ளன . இவை பெரும்பாலும் மிக 


5 


படம் 45 . 

படம் 46 . 
சிலந்தி - தோமிசிடே குடும்பம் . சிலந்தி - சால்ட்டி சிடே குடும்பம் . 
வெப்பப் பிரதேசங்களில் காணப்படுகின்றன . உணவு 

பல 
அங்குல தூரத்திலுள்ள போதே இச் சிலந்திகள் தாவிக் குதித்து 
அவற்றைப் பிடித்து உண்ணுகின்றன . இக் கிளையின் மற்றக் 
குடும்பங்கள் மிகச் சிறியவை . 


கின்றன . 


டிரையோனிகே ( Tryonichac ) கிளையில் நூற்புத் தகடு 
களுள்ள ஒன்பது 

ஒன்பது குடும்பங்கள் உள்ளன . அமரோபியிடே 
( Amaurobiidae ) குடும்பம் , டிக்ட்டினிடே ( Dictynidae ) குடும்பம் 
ஆகிய இரண்டும் மித வெப்பப் பிரதேசங்களில் காணப்படு 

எரெசிடே ( Eresidac ) குடும்பச் சிலந்திகளில் 
முன்னுடல் அட்டிடேக்களில் உள்ளதைப் போலச் சதுரவடிவமாக 
உள்ளது . யுலோபோரிடே ( Uloboridae ) குடும்பத்தைச் சேர்ந்த 
சிலந்திகள் தோட்டச் சிலந்திகளைப் போல வட்டச் சிலந்தி 
வலைகள் பின்னுகின்றன . அராக்கியிடே ( Aracheidae ) குடும்பத் 
தின் சிலந்திகளில் முன் தலைப் பகுதி மேற்பக்கம் நோக்கித் 
தூக்கப்பட்டுள்ளது . கெலிசெராக்கள் பெடிப்பால் புகளின் 
மட்டத்திற்கும் மேலேயே அசையக் கூடியன . இக் குடும்பத் 
தைச் சேர்ந்த உயிர் வாழும் சிலந்திகளைக் காண்பது அரிது . 
ஆனால் , இக் குடும்பத்துச் சிலந்திகள் பால்ட்டிக் அம்பரில் ( Baltie 


132 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


umber ) சிக்கி மூழ்கிய பல புதை படிவங்கள் (fossils ) கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளன . 


மிமேட்டிடே ( Mimetidae ) குடும்பத்துச் சிலந்திகளின் கால் 
களிலுள்ள முட்கள் தற்காப்புக்கும் தாக்குவதற்கும் உதவும் வகை 
யில் நன்கு அமைந்துள்ளன . ஹெர்சிலியிடே ( Hersiliidae ) 
குடும்பச் சிலந்திகளின் நூற்குமமைப்புகள் நீளமாக வால்போல 
வுள்ளன . ஃபோல்சிடே ( Pholcidae ) குடும்பத்துச் சிலந்திகள் 
நீளமாகக் குறுகிய உடலையும் மிக நீளமான கால்களையும் பெற் 
றுள்ளன . ஆக்சியோப்பிடே ( Oxyopidae ) , பிசாயுரிடே ( Pisauri 
dae) , லைக்கோசிடே ( Lycosidae ) ஆகிய மூன்று குடும்பங்களைச் 
சேர்ந்த சிலந்திகள் வேட்டையாடும் சிலந்திகளாகும் . இவை 
வேகமாக ஓடிச் சென்று இரைகளைத் துரத்திப் பிடித்து உண்ணு 
கின்றன . மேலே கூறப்பட்ட மூன்று 

குடும்பங்களில் பின் 
இரண்டு குடும்பங்களும் உலகின் பல நாடுகளில் பரவியுள்ளன . 


7 


படம் 47 . 

சிலந்தி - லைக்கோசிடே குடும்பம் . 
எண்ணிக்கையில் 

அதிகமான சிலந்திகளைப் பெற்றுள்ளன . 
அஜெலிமிடே ( Agelemidae ) என்பது ஒரு பெருங் குடும்பம் . இக் 
குடும்பத்துச் சிலந்திகள் சாதாரணச் சிலந்தி வலைகளைப் பின்னு 
கின்றன . குழாய் போன்ற ஆழமான இடங்களின் கீழ்ப்பகுதி 
யில் வலைகளை அமைக்கின்றன . ( படம் 46 முதல் 51. ) . 


அரானே 


155 


எஞ்சியுள்ள மூன்று குடும்பங்களாகிய தெரிடியிடே ( Theri 
diidae ) , லினிஃபியிடே ( Liniphiidae ) , ஆர்ஜியோப்பிடே ( Argi 
opidae) ஆகிய மூன்றும் பெருங் குடும்பங்களாகும் . தெரிடியிடே 


படம் 48 

படம் 49 . 
சிலந்தி - அஜெலிமிடே குடும்பம் சிலந்தி - தெரிடியிடே குடும்பம் . 
குடும்பத்துச் சிலந்திகளின் கடைசி (நான்காம் ஜோடி ) கால் 
களின் நுனி டார்சஸ்களில் சீப்புப் பற்கள் போலமைந்த முட்கள் 
காணப்படுகின்றன . இச் சிலந்திகள் உருவில் சிறியவை . செடி 


10 


படம் 50 . 

சிலந்தி - ஆர்ஜியோஃபிடே குடும்பம் . 
கொடி மரங்களில் இலைகளுக்கும் கிளைகளுக்குமிடையில் 

ஓர் 
ஒழுங்கு அமைப்பிற்குட்படாத வலைகளைப் பின்னிக்கொண்டு 
வாழ்கின்றன . லினிஃபியிடே குடும்பத்தில்" எண்ணற்ற சிறு 
சிலந்திகள் அடங்கியுள்ளன் . இச் சிலந்திகள் ஒரு குறிப்பிட்ட 


134 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
வடிவமைப்பற்ற தட்டையான வலைகளைப் பின்னிக் கொண்டு 
வலையின் கீழ்ப்பக்கத்தில் மேற்பக்கம் கீழ்நோக்கியுள்ள வகை 
யில் தொங்குகின்றன . ஆர்ஜியோப்பிடே குடும்பச் சிலந்திகள் 
நல்ல வட்டமான வலைகள் பின்னுகின்றன . இம் 

மூன்று 
குடும்பச் சிலந்திகளும் உலகம் முழுவதிலும் பரவியுள்ளன . 

அநிமேனோமார்ஃபே ( Apnemonomorphae ) உள்வரிசையில் 
( ட் ) டீலிமிடே ( Telemidae ) , கேப்ஒனியிடே ( Caponiidae ) , சிம் 
பைட்டோனாத்திடே ( Symphytognathidae ) என்னும் மூன்று குடும் 
பங்கள் உள்ளன . ( ட் )டீலிமிடே குடும்பத்தில் 

குகைவாழ் 
சிலந்திகள் சேர்க்கப்பட்டுள்ளன . இது ஒரு சிறு குடும்பமே 
யாகும் . ஸ்பெயின் நாட்டுப் பைரினீஸ் மலைக் குகைகளில் 
வாழும் ( ட் ) டெல்மா டெனெல்லா ( Telma tenclla ) என்னும் சிறப் 
பினம் இந்தக் குடும்பத்தைச் சேர்ந்ததாகும் . இது கண்ணற்ற 

சிலந்தியினமாகிய ( ட் ) டெல்மா 
இனத்தைச் சேர்ந்தது . அ நி 
மோநெல்ல ( Apnemonella ) என் 
னும் இனமும் இக் குடும்பத் 
தைச் சேர்ந்ததேயாகும் . இந்த 
இனத்துச் சிலந்திகளுக்குக் 
கண்கள் 

இவை 
கிழக்கு ஆப்பிரிக்காவில் 

வாழ் 
கின்றன . கேப்ஓனியிடே குடும் 
பத்தில் பன்னிரண்டு 

சிறப் 
பினங்கள் உள்ளன . 

கேப் 
ஓனியா ( Caponia ) இனம் தென் 
ஆப்பிரிக்காவிலும் , கேப்ஓனினா 
( Caponina ) இனம் தென் அமெ 
ரிக்காவிலும் காணப்படுகின்றன . 
நோப்ஸ் ( Nops ) என்னும் இனம் 
தென் அமெரிக்காவிலும் அதனை 
அடுத்துள்ள சில சிறு தீவுகளி 
லும் உள்ளது . 

இந்த இனச் 
சிலந்திகளுக்கு 

இரண்டு கண் 
கள் மட்டுமேயுள்ளன . 
படம் 51 . 

இவற்றின் தனிப் பண்பாகும் . 
கோனேனியா மிராபிலிஸ் . சிம்பைட் டோனாத்தா குளோ 
ஒரு பால்பிகிரேடி . 

போசா ( Symphytognatha glo 
bosa ) என்னும் டாஸ்மேனியா நாட்டுச் சிறப்பினம் சிம்பைட் 


உள்ளன 


அரானே 


135 


டோனாத்திடே குடும்பத்தைச் சேர்ந்ததாகும் . இச் சிலந்தி 
களில் பெண் சிலந்திகளின் பெடிப்பால்புகளில் காக்சாவும் , 
தாடையடித்தகடும் மட்டுமே பெற்றுள்ளன . பெடிப்பால்புகள் 
இவ்வளவு குறைவுபட்ட நிலையில் வேறு எந்த அராக்னிடிலும் 
காணப்படவில்லை . 

மற்ற அராக்னிடுகளுடன் ஒப்பிட்டுப் பார்க்கும் போது 
சிலந்திகளின் சிறப்பினங்கள் பெரும் எண்ணிக்கையில் உள்ளன 
என்று தெரிகிறது . 5000 - க்கு மேற்பட்ட சிலந்திச் சிறப்பினங் 
கள் இருப்பதாகக் கூறப்பட்டுள்ளன . 


வகைபாடு 


புற அமைப்பு , உள்ளுறுப்பு அமைப்பு ஆகியவற்றின் அடிப் 
படையில் அரானே 

ஐந்து உள்வரிசைகளாகவும் 
அறுபத்தி இரண்டு குடும்பங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது . 


வரிசை , 


வரிசை : அரானே 
உள்வரிசை : லிஃபிஸ்ட்டியோமார்ஃபே 1 குடும்பம் 
உள் வரிசை : மைகளோமார் ஃபே 

கிளை : ஆக்ட்டாஸ்ட்டியாட்டே 4 குடும்பங்கள் 

கிளை : செக்ஸ்சாஸ்ட்டியாட்டே 4 குடும்பங்கள் 
உள் வரிசை : ஹைப்போகைலோமார்ஃபே 1 குடும்பம் 
உள் வரிசை : டை நிமோனோமார்ஃபே 
கிளை : டிரையோனிகே 

26 குடும்பங்கள் 
கிளை : டையோனிகே 

13 குடும்பங்கள் 
கிளை : குவாட்ரோஸ்ட்டியாட்டே 10 குடும்பங்கள் 
உள் வரிசை : அ நிமோனோமார்ஃபா 

கிளை : புரோடிரோடிரக்கியேட்டா 2 குடும்பங்கள் 
கிளை : டியோடிரோடிரக்கியேட்டா 1 குடும்பம் 


9. வரிசை : பால்பிகிரேடி 


பொதுப் பண்புகள் 


இவ் வரிசையைச் சேர்ந்த அராக்னிடுகளுக்குப் பொதுவாக 
நுண் சாட்டைத் தேள்கள் என்று பெயர் . இவை உருவில் 
சிறியவை . இவற்றின் முன்னுடலின் கடைசி இரண்டு கண்டங் 
களும் தெளிவாகத் தெரிகின்றன . பின்னுடல் கண்டங்களனைத் 
தும் தெளிவாகக் காணப்படுகின்றன . இவற்றிற்குக் கண்களில்லை . 
டெல்சன் நீண்ட சாட்டைப் போல வுள்ளது . கெலிசெராக்கள் 
மூன்று கரணைகளாலாகியவை . சிறு கூர் நகங்களுடைய கால் 
களைப் போன்ற பெடிப்பால்புகள் ஆறு கரணைகளாலாகியவை . 
கால்கள் 17 , 7 , 7 , 8 கரணைகள் உள்ள வை . கால் நுனி டார்சசு 
களின் நுனியில் இரண்டு கூர்நகங்கள் உள்ளன . 

காக்சாக்களில் 
தாடையடித் தகடுகளில்லை . வாய் 

ஒரு 

கூம்பின் நுனியில் 
அமைந்திருக்கிறது . முன்னுடலில் நான்கு தனித்தனி ஸ்டர்னத் 
தகடுகள் உள்ளன . சுவாசம் உடற்தோல் மூலமாகவும் அல்லது 
4 , 5 , 6 ஆவது பின்னுடற் கண்டங்களிலுள்ள புத்தக 
யீரல்கள் மூலமாகவும் நடைபெறுகிறது . 


முன்னுடல் 


முன்னுடலில் மேற்பக்கம் மூன்று கைட்டினத் தகடுகளால் 
பாதுகாக்கப்படுகிறது . முதல் தகடு மற்றவைகளை விடப் பெரிய 
தாகவும் நீள வட்டமாகவும் உள்ளது . இது , முதல் நான்கு கண் 
டங்களை மூடுகிறது . கெலிசெராக்களிலிருந்து 

இரண்டாம் 
கால்கள் வரை நீண்டுள்ளது . இதனை அடுத்துத் தெளிவாகத் 
தனித்தனியாகக் காணப்படும் இரண்டு தகடுகள் மூன்றாவது , 
நான்காவது ஜோடிக்கால்களைத் தாங்கும் கண்டங்களைச் 
சேர்ந்தவை . ஹான்சனின் கருத்துப்படி மேலே கூறியுள்ள 
ஆறு கண்டங்களில் முதல் நான்கு கண்டங்கள் தலைப்பகுதியை 


பால்பிகிரேடி 


187 


மற்ற 


யும் 

இரண்டு கண்டங்கள் மார்புப் பகுதியையும் 
குறிப்பிடுகின்றன . இக் கருத்தின்படி , பால்பிகிரேடிகள் தாம் 
முதிரா நிலை அராக்னிடுகளுக்கு மிக அண்மையில் உள்ள வை ; 
இவற்றை அடுத்துள்ள வை சாலிஃப்யூகேக்கள் ; சாலிஃப்யூகேக் 
களின் தலைப்பகுதி மூன்று கண்டங்கள் கொண்டுள்ளது ; அதனை 
அடுத்து மூன்று கண்டங்கள் உள்ளன ( படம் 52. ) . 

நுண் சாட்டைத் தேள்களுக்குக் கண்களில்லை . காரபேசின் 
முன்மருங்குகளில் நுண்முட்கள் காணப்படுகின்றன . இவை 
உணரமைப்புகளாகச் செயல்படுவதாகத் தெரிகிறது .. 


மூன்று கரணைகளாலாகிய கெலிசெராக்கள் அமைப்பில் 
ஒப்பிலியோன்களின் கெலிசெராக்களைப் போலவுள்ளன . முதல் 
கரணை நீளமான உருளைபோல வுள்ளது . நேராக முன்பக்கம் 
நீட்டிக் கொண்டிருக்கிறது . இரண்டாம் கரணை முதல் கரணைக்கு 
நேர்கோணத்தில் கீழ்நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறது . இக் 
கரணையின் கூரான நுனியின் உள் பக்கத்தில் பற்களுள்ளன . 
மூன்றாவது கரணை இரண்டாம் கரணைக்கு இணையாக அதன் 
வெளிப்பக்கத்தில் இணைந்துள்ளது . மூன்றாவது கரணையும் 
கூரானது ; 

பற்களுள்ளது . இரண்டாம் கரணையும் மூன்றாம் 
கரணையும் பக்கவாட்டில் அசையும் கிடுக்கியாக அமைந்துள்ளன . 
கெலிசெராக்கள் மட்டும் இவ் விலங்குகளில் காணப்படும் கிடுக்கி 
யுள்ள இணையுறுப்புகள் . 


பெடிப்பால்புகள் கால்களைப் போன்ற எளிய அமைப் 
புடையவை . கால்களைப் போலவே செயல்படுகின்றன . அவற் 
றின் இருப்பிடத்தைக் கொண்டுதான் அவற்றைப் பெடிப்பால்பு 
கள் எனக் கண்டுகொள்ள முடிகிறது . அவை ஐந்து கரணை 
களாலாகியவை ; அவை முறையே அடியிலிருந்து நுனிவரை 
காக்சா , டிரோகாண்டர் , ஃபீமர் , டிபியா , ஐந்து உட்கரணை 
களுடைய 

டார்சஸ் எனப்படுகின்றன . நுனி உட்கரணையில் 
இரண்டு சிறு கூர் நகங்கள் உள்ளன . 


நான்கு ஜோடிக் கால்களில் முதல் ஜோடிக் கால்கள் மிக 
நீளமானவை . நுனி டார்சசில் பல உட்கரணைகள் இருப்பதால் 
தான் இவை நீளமாகக் காணப்படுகின்றன . இவற்றின் ஆறு 
சேய்மைக் கரணைகளில் கூர் முட்கள் உள்ளன . நடக்கப் பயன் 
படாத இக் கால்கள் ஊர்ந்து செல்லும்போது முன்னோக்கி நீட்டப் 
படுகின்றன . சில சிலந்திகளிலும் மைட்டுகளிலும் கூட இத்தகைய 
பண்பைக் காண முடியும் . இக் கால்கள் தொடு உணர் உறுப்பு 
களாகப் பயன்படுகின்றன . இரண்டாவது , மூன்றாவது ஜோடிக் 


188 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


கால்களில் 

பொதுதுவாக ஏழு கரணைகளே உள்ளன . 

ஆனால் , 
நான்காவது ஜோடியின் டார்ச்சில் இரண்டு உட்கரணைகளிருப்ப 
தால் இவை மட்டும் எட்டுக் கரணைகள் பெற்றுள்ளன . அனைத்துக் 
கால்களின் நுனி டார்சசுகளும் இரு கூர் நகங்களில் முடிவடை 


கின்றன , 


ஸ்டர்ன 


தனித் 


அராக்னிட 


ஸ்டர்ன 


வாய் அமைப்பு 

பால்பிகிரேடிகளின் வாயமைப்புத் தனித் தன்மையுடையது . 
கெலிசெராக்களின் அடிப் பகுதியில் இரண்டு உதட்டு மடல் 
களாலாகிய ஒரு நீள்கோள அமைப்பு உள்ளது . வாய் இதன் 
நுனியில் ஒரு குறுக்குவாட்டப் பிளவு போலக் காணப்படுகிறது . 
வேறு அராக்னிடுகளில் வாயானது இவ்வளவு முன் பக்கத்தில் 
கெலிசெராக்களுக்கிடையில் காணப்படவில்லை . 

ஒரு 
முதிராப் பண்பு என்றும் அராக்னிடப் பரிணாமத்தில் ( Arachnid 
evolution ) வாயின் இருப்பிடம் பின்னோக்கி நகர்ந்துள்ளது 
என்றும் சிலர் கருதுகின்றனர் . 

பால்பிகிரேடிகளின் ஸ்டர்ன அமைப்பும் மற்ற அராக்னிடு 
களின் 

அமைப்பிலிருந்து மாறுபட்டுத் 
தன்மையுடன் காணப்படுகிறது . இவற்றின் ஸ்டர்ன அமைப்பு 

அமைப்பின் முதிரா நிலையைக் 
குறிப்பிடலாம் என்பது சில விலங்கியல் அறிஞர்களின் கருத் 
தாகும் . நான்கு முன்னுடல் ஸடர்னத் தகடுகளுள்ளன . பெடிப் 
பால்பக் கண்டம் , முதற்கால்கண்டம் ஆகிய இரு கண்டங்களின் 
ஸ்டர்னங்கள் இணைந்து முதல் ஸடர்னத் தகடு ஏற்பட்டுள்ளது . 
இதனையடுத்துள்ள மற்ற 

மற்ற மூன்று தகடுகளும் சிறியனவாக 
வுள்ளன . அவை தம் கண்டங்களின் கூம்பு போன்ற காக்சாக் 
களுக்கிடையில் உள்ளன . வாய்க் கூம்பின் கீழ்ப் பகுதியிலுள்ள 
வாய்க் கீழ்த் தகடு ( ஹைப்போஸ்டோம் ) முதலாவது கண்டத் 
தின் ஸ்டர்னத் தகடாகும் . இரண்டாவது , மூன்றாவது கண்டங் 
களின் தகடுகள் இணைந்து பெரிய ஸடர்னத்தகடு ஏற்பட்டிருக் 
கிறது . இத் தகட்டிற்குப் பின்னாலுள்ள மூன்று சிறு ஸ்டர்னத் 
தகடுகளும் 4 ஆவது , 5 ஆவது , 6 ஆவது கண்டங்களின் தகடு 
களாகும் . அதனால் இங்கே முன்னுடலின் கண்ட அமைப்பை 
முழுமையாகக் காண்கிறோம் . மற்ற அராக்னிடுகளின் முன்னுட 
லின் கீழ்ப்பக்கத்தில் இத்தகைய தெளிவான எல்லைகளுடைய 
கண்ட அமைப்பைக் காண முடிவதில்லை . 
பின்னுடல் 
முழுதும் கைட்டினப்படாத மென்மையான 

குறுகிய ஓர் 
இடுப்புப் பகுதி - முன்னுடலையும் பின்னுடலையும் இணைத்துக் 


பால்பிகிரேடி 


139 


கொண்டிருக்கிறது . பின்னுடலில் பத்து உடற்கண்டங்கள் 
தெளிவாகத் தெரிகின்றன : 

பின்னுடலின் உடற்தோல் 
மென்மையானது ; இதில் டர்கத் தகடுகளோ அன்றி ஸ்டர்னத் 
தகடுகளோ இல்லை . இனப்புழை முதலாவது , இரண்டாவது. 
பின்னுடல் கண்டங்களின் கீழ்ப்பக்கத்தில் அமைந்திருக்கிறது . 
இதன் சிக்கலான தோற்றம் இவ் விலங்குகளின் தனிப் பண் 
பாகும் . இரண்டாவது , மூன்றா வது , ஐந்தாவது கண்டங்களின் 
கீழ்ப்பக்கத்தில் ஒற்றையாக 

அல்லது 

ஜோடிகளாகவுள்ள 
பால்காம்பு போன்ற அமைப்புகளைக் காணலாம் . இவற்றின் 
மேல் பல உறுதியான உணர் முட்கள் உள்ளன . கடைசிக் கண் 
டங்கள் சிறுத்து வால் பகுதியுடன் தொடர்ச்சியாக உள்ளன . 
கடைசி கண்டங்கள் மூன்றும் சிறுத்துக் குறுகிக் காணப்படுவதை 
யூரோபைகியிலும் , ரெசி நியுலேயிலும் கூடக் காண 

முடியும் . 
கடைசி பின்னுடற் கண்டத்துடன் ஒரு டெல்சன் ( அல்லது ) 
பின்வயிறு ( Post abdomen ) இணைந்திருக்கிறது . டெல்சன் 14 
அல்லது 15 கரணைகளாலாகியது . உடலின் மற்றப் பகுதிக்கு 
நேர் கோணத்தில் மேல் நோக்கி தூக்கப்பட்டுள்ளது . 


முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பால்பிகிரேடியில் 
சுவாச உறுப்புகளில்லை . மிகச் சிறிய இவ் விலங்குகளில் சுவாசம் 
உடற் தோல் மூலமாக நடைபெறலாம் எனக் கருதப்பட்டது .. 
புரோகோனேனியா ( Prokoenenia ) எனப்படும் அமெரிக்க இனத் 
தில் 4 ஆவது , 5 ஆவது , 6 ஆவது பின்னுடற் கண்டங்களின் 
ஸ்டர்னத் தகடுகளில் நுரையீரல் பைகள் உள்ளன . உடற் திரவ 
அமுக்கத்தினால் அவை வெளியே நீட்டப்படுகின்றன என்றும் , 
அவற்றுடன் இணைந்துள்ள ஒரு ஜோடி மேல்கீழ்த் தசைகளின் 
இயக்கத்தால் உள்ளிழுக்கப்படுகின்றன என்றும் தெரிகிறது . 
வெளியே நீட்டப்படக் கூடிய இச் சுவாசப்பைகள் முதிரா நிலை 
சுவாசி உறுப்புகளாகக் கருதப்படுகின்றன . 


வாழ்க்கை முறை 

பால்பிகிரேடிகள் சுமார் இரண்டு மில்லி மீட்டர் நீளத்திற்கு 
மேல் காணப்படுவதில்லை . இவை ஒளியை வெறுத்து இருளை 
விரும்புகின்றன . ஈரத்தன்மையுள்ள சூழ் நிலைகளில் புதையுண்டு 
கிடக்கும் கற்களுக்குக் கீழே இவை 

காணப்படுகின்றன . 
கோனேனியா ஸ்பெலாயியா ( Koenenia Spelaea ), கோனே 
னியா டிரேகோ ( K. draco ) , கோனேனியா பைரெனாய்கா 
( K. Pyrenaica ) ஆகிய மூன்று சிறப்பினங்களிலும் இணையுறுப்பு 
கள் நீளமாகவும் மயிர்கள் நிரம்ப உள்ளனவாகவும் காணப்படு 
கின்றன . இவை ஈரத்தன்மையைப் பொறுத்தே வாழ்கின்றன . 


1.40 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


ஈரத்தன்மை குறைய ஆரம்பித்தால் பூமிக்குள் ஆழமான பகுதி 
களுக்குச் செல்கின்றன . பால்பிகிரேடிகள் சுறுசுறுப்பாக ஓடக் 
கூடியவை . ஓடும்பொழுது சாட்டை கிடைமட்டமாகவுள்ளது . 
முன்னமே கூறியது போலப் பெடிப்பால்புகளும் கால்களுடன் 
சேர்ந்து ஓடுவதற்குப் பயன் படுகின்றன . 


இவற்றின் கெலிசெராக்கள் 

புலாலுண்ணிகளின் 

கெலி 
செராக்களைப் போன்ற அமைப்புப் பெற்றிருந்தாலும் , மிகச் 
சிறிய இக் கெலிசெராக்களால் பிடிக்கக் கூடிய மிகச் சிறிய 
இரைகள் 

யாதெனத் தெரியவில்லை . கோனேனியஸ் 
மிராபிலிஸ் ( K. mirabilis ) என்னும் சாட்டைத் தேளின் 
உணவுப் பாதையில் யோக் துகள்கள் போன்ற பொருள்கள் 
இருந்ததை ஆராய்ச்சியாளர் கண்டுள்ளனர் . அதனால் இவை 
பாராபோடா , சிம்ஃபைலா போன்ற சிறு கணுக்காலிகளின் 
முட்டைகளை உறிஞ்சி உண்ணலாம் எனக் கூறப்படுகிறது .. 

இவற்றைத் தாக்கும் - விரோதிகளிலிருப்பதாகத் தெரிய 
வில்லை . ஆனால் , இதன் முன்னுடலின் கீழ்ப் பக்கத்தில் சில புற 
ஒட்டுண்ணிகள் ஒட்டிக் கொண்டு வாழ்கின்றன . 

இவ் 
வொட்டுண்ணிகள் எத்தகைய விலங்குகள் எனக் குறிப்பாகக் 
கூறமுடியவில்லை . இந்த ஒட்டுண்ணிகளின் உடல் இளரி நிலையில் 
ஒரு கண்டத்தாலும் , வளர்ந்த நிறை வுயிரி நிலையில் மூன்று 
கண்டங்களாலும் ஆகியது . 


பெடிப்பால்பிகளின் இணை கூடுதல் , வாழ்க்கை வரலாறு பற்றி 
அதிகமாகத் தெரியவில்லை . ஒன்று மற்றொன்றை நுகர் உணர் 
வினால் மோப்பம் பிடித்துத் தெரிந்து கொள்கின்றன . சில சிறப் 
பினங்களில் ஆண்கள் பெண்களைவிட மிக அதிகமான எண்ணிக் 
கையில் உள்ளன . ஆனால் , கோனேனியா மிராபிலிஸ் போன்ற 
வேறு சில சிறப்பினங்களில் ஆண்கள் மிகமிக அரிதாகவுள்ளன . 
புரோகேனேனியா வீலேரி என்னும் சிறப்பினத்தின் வாழ்க் 
கைச் சுழற்சியை ஆராய்ந்தபோது இளரிகளின் கைலேரியப் 
பற்கள் எண்ணிக்கையும் சாட்டைக் கரணைகளின் எண்ணிக்கை 
யும் நிறைவுயிரிகளிலுள்ள தைவிடக் குறைவாக உள்ளன எனத் 
தெரிகிறது . 
புவிப் பரவல் 

பால்பிகிரேடிகள் இத்தாலி , பிரான்சு , வட ஆப்ரிக்கா 
சையாம் , வட அமெரிக்காவின் டெக்சாஸ் , பாராகுவே , ஆஸ்தி 
ரேலியாவின் சில பகுதிகள் , ஆசியாவில் சில பகுதிகள் முதலிய 
இடங்களில் இவை காணப்படுகின்றன . 


. 


பால்பிகிரேடி 


வகைபாடு 

1885 - ல் கிராஸ்ஸி ( Grassi ) என்பவர் சிசிலி நாட்டில் 
கோனேனியா மிராபிலிஸ் என்னும் பால்பிகிரேடியைக் கண்டு 
பிடித்தார் . அன்றையிலிருந்து இவ் வரிசையில் கோனேனி 
யிடே (Koeneniidae ) என்னும் ஒரு குடும்பம்தான் அடங்கியிருக் 
கிறது . சில இனங்களில் நுரையீரல் பைகள் உள்ளன என்பது 
கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் இவை இரண்டு இனங்களாகப் 
பிரிக்கப்பட்டன ( ருக்கர் -1901 ) . நுரையீரல் பைகளைப் பெற் 
றுள்ளவை புரோகோனேனியா என்னும் இனத்திலும் , நுரையீரல் 
பைகள் பெறாதவை யுகோனேனியா என்னும் சிறப்பினத்திலும் 
வைக்கப்பட்டன . ஆனால் , யுகோனேனியா என்னும் புதுப் 
பெயருக்குப் பதிலாகக் கோனேனியா என்னும் பழைய பெயரே 
வழக்கிலிருந்தது . பிரஞ்சு 

கினி நாட்டில் வேறு சில புது 
இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன . அவற்றையும் சேர்த்து இக் 
குடும்பத்தில் நான்கு இனங்கள் உள்ளன . 

வரிசை : பால்பிகிரேடி ( Palpigradi ) .. 
குடும்பம் : கோனேனியிடே ( Koeneniidae ) . 
இனம் : கோனேனியா ( Koenenia ) . 
இனம் : புரோகோனேனியா ( Prokoenenia ) . 
னம் : அல்லோ கோனேனியா ( Allokoenenia ) . 
இனம் : கோனேனியாய்டஸ் ( Koenenioides ). 


10. வரிசை : ரெசிநியுலே 


பொதுப் பண்புகள் 

ரெசி நியுலிகளின் முன்னுடல் ஒரு தன்மைத்தானது . முன் 
பக்கத்தில் கூகுல்லஸ் என்னும் ஒரு முகப்படாம் உள்ளது . இவற் 
றிற்குக் கண்களில்லை . பின்னுடல் ஒன்பது உடற் கண்டங் 
களாலாகியது . முன்னுடலுடன் ஒரு இடுப்புப் பகுதியால் இணைக் 
கப்பட்டுள்ளது . ஆனால் , இடுப்புப் பகுதி மறைந்திருக்கிறது . 
உடலில் டெல்சன் இல்லை . சிறிய கெலிசெராக்கள் இரண்டு 
கரணைகளாலாகியவை ; கிடுக்கியுள்ளவை . பெடிப்பால்புகள் 
ஆறு 

கரணைகளாலாகியவை ; கிடுக்கியுள்ளவை . இவற்றின் 
காக்சாக்கள் உடல் நடுக்கோட்டில் ஒன்றுடன் ஒன்று இணைந் 
துள்ளன . ஸ்டர்னம் மிகச் சிறியது ; கால்களின் காக்சாக்களால் 
மறைக்கப்பட்டுள்ளது . கால்களில் 7 , 11 அல்லது 12 கரணைகள் 
உள்ளன . கால்களில் முட்களில்லை . நுனி டார்சசின் நுனியில் 
கூர் நகங்களுள்ளன . டிரக்கியக் குழாய்கள் மூலம் 
நடைபெறுகிறது . சுவாசத் துளைகள் முன்னுடல் பகுதியில் 
உள்ளன . மூன்றாவது ஜோடிக் கால்களின் டார்சசும் நுனி 
டார்சசும் விந்து மாற்றத்துக்கு தவும் பாலுறுப்புகளாக மாறி 
யமைந்துள்ளன ( படம் 52. ) . 


சுவாசம் 


முன்னுடல் 

ரெசி நியுலிகளின் முன்னுடல் ஒரு தடிமனான , கெட்டியான , 
சதுரக் காரபேசினால் மூடப்பட்டிருக்கிறது . உடலின் மற்றப் 
பகுதிகளைப் போல இப் பகுதியிலும் நுண்முட்கள் ( selae ) காணப் 
படுகின்றன . சில முட்களின் நுனிகள் தட்டையாகவோ அன்றிக் 
கொண்டை போலவோ 

போலவோ உள்ளன . இந் நுண்முட்கள் உணர் 
உறுப்புகளாகச் செயல்படலாமெனக் கருதப்படுகிறது . 
பேசில் நெடுக்குக்கோடும் பல குறிகளும் காணப்படுகின்றன . 
கூகுல்லஸ் என்னும் அகலமான ஒரு நீள வட்டத் தகடு முன்னுட 


கார 


ரெசி நியுலே 


143 


லின் முன் முனையுடன் அசையக்கூடிய வகையில் , இணைந் 
துள்ளது . சற்றே உட்குழிவு உடைய இத் தகடு இவ் வரிசைக்கு 
உரித்தானச் சிறப்புப் பண்பாகும் . இத் தகடு கீழ்ப்பக்கம் 


ப 


படம் 52 . 
ரொசிரியுலே - மேற்பக்கத் தோற்றம் . 

1. முகப்புத் தகடு ; 2. பெடிப்பால்பு . 
வளைந்து வாயையும் கெலிசெராக்களையும் மூடிப் பாதுகாக்கிறது . 
சில பெடிப்பால்பிகளில் இது போன்ற ஒரு முகப்புப் பாடம் காணப் 
படுகிறது . அத் தகட்டின் மேல் நடுக்கண்கள் அமைந்திருக் 
கின்றன . அதனால் இது முதல் உடற் கண்டத்தைக் குறிப்ப 
தாகக் கருதப்படுகிறது . ரெசி நியுலிகளுக்குக் கண்களில்லாத 
தால் இவற்றின் கூகுல்லஸ் முதற் கண்டத்தைக் குறிக்கிறதா 
அல்லவா என்பதைக் கருவியல் அடிப்படையில்தான் நிர்ண 
யிக்க வேண்டியிருக்கிறது . 

முன்னுடலின் பின் விளிம்பு ஒரு குறுக்கு வரிமேட்டில் முடிவடை 
கிறது . உண்மையில் இதன் பின்விளிம்பு இம் மேட்டின் கீழ்ப் 
பக்கத்திலுள்ளது . பின்னுடலின் இரண்டாம் , மூன்றாம் கண்டங் 
களுக்கிடையில் ஒரு குறுக்கு வரிப்பள்ளம் உள்ளது . முன்னுடலின் 
வரிமேடு இவ் வரிப்பள்ளத்தின் மேல் பொருந்துகிறது . பின்னுட 
லின் இரண்டாவது ஸ்டர்னத்தகடு உடலின் கீழ்ப்பக்கத்தில் முன் 
னோக்கிக் கடைசிக் கால்கள் வரை நீட்டிக் கொண்டிருக்கின்றது . 
முன்னுடலும் , பின்னுடலின் முதலிரண்டு பின்னுடற் கண்டங் 
களும் நெருக்கமாக அமைந்து விட்டதால் ரெசி நியுலிகள் இடுப் 
பற்ற அராக்னிடுகள் போலத் தோன்றுகின்றன . இவ் வுயிரி 
களின் இனப்புழை இப் பகுதியில் அமைந்திருப்பதால் முட்டை 


144 


ஆர்த்ரோபோடா.அராக்னிடா 


யிடும்போதும் கலவியின்போதும் இப் பகுதி நீட்டப்படுகிறது . 
( படம் 53.) . 


2 


படம் 53 . 
ரெசி நியுலே - கீழ்ப்பக்கத் தோற்றம் . 
1. முகப்புத் தகடு . 2 , பெடிப்பால்பு . 


பின்னுடல் 

பின்னுடற் பகுதியில் நான்கு கண்டங்கள் தனித்தனியாகத் 
தெரிகின்றன . ஆனால் , இப் பகுதியில் ஒன்பது கண்டங்களின் 
சுவடுகளைக் ( traces ) 

காணமுடியும் . இப் பகுதியின் முதற் 
கண்டம் மெய்யாகப் புரோசோமாவின் கடைசி கண்டமாகும் . 
இக் கண்டமே குறுகி இடுப்பாக அமைந்துள்ளது . இதன் டர்கம் 
ஒரு குறுகிய தகடு போலவுள்ளது ; ஸ்டர்னம் உட்குழிவு பின் 
னோக்கியுள்ள ஒரு பிறை போலவுள்ளது . டர்கத் தகட்டைச் 
சூழ்ந்து மென்மையான , நெகிழக் கூடிய 

சவ்வு வுள்ளது . 
இரண்டாம் கண்டம் முதற் கண்டத்தைப் போல மூன்று மடங்குப் 
பெரியதாக வுள்ளது . இதன் டர்கத் தகடு குறுகியது ; சிறியது ; 
ஸ்டானத் தகடு 

முன்பக்கம் வளைந்து 

போல 
வுள்ளது . இனப்புழை முதலிரண்டு ஸ்டர்னங்களுக்கிடையி 
நீள வட்டச் சவ்வில் 

குறுக்குவாட்டத்தில் 
அகலமான இடுக்குப் போல அமைந்திருக்கிறது . ( படம் 54. ) . 
ரெசி நியுலிகளின் இனப்புழை இரண்டாம் ஸ்டர்னத் 
திற்கு முன்பக்கத்தில் அமைந்திருக்கிறது . ஆனால் , இவ் விலங்கு 
களுடன் நெருங்கிய தொடர்புடைய மற்ற அராக்னிடுகளில் இத் 
துளை இரண்டாம் ஸ்டர்னத்திற்குப் பின்னால் அல்லது இன்னும் 
பின் தள்ளி அமைந்திருக்கிறது . இதிலிருந்து ரெசி நியுலிகளின் 


பிறை 


லுள்ள 


ஓர் 


145 


ரெசி நியுலே 


இடுப்புக்கு முன்னால் நம் கண்களுக்குப் புலப்படாத ஒரு கண்டம் 
உள்ள தென்றோ அல்லது ரெசி நியுலிகளின் இடுப்புச் சிலந்திகள் 
மற்றும் பெடிப்பால்பிகளின் இடுப்புக்கு ஒப்பானவை அல்ல 


2 


5 


படம் 54 . 
பெண் ரெசி நியுலியின் இனப்புழைப் பகுதி . 
1 புணர்புழை ; 2. நான்காம் காலின் காக்சா ; 3. முதல் பின் னுடல் 
ஸ்டர்னத் தகடு ; 4. இரண்டாம் பின்னுடல் ஸ்டர்னத் தகடு ; 5. மூன்றாம் 

பின்னுடல் ஸ்டர்னத் தகடு . 
என்றோ கூற வேண்டும் . மூன்றாவது கண்டத்தின் குட்டையான , 
அகலமான ஸ்டர்னத்தகடு முழுவதையும் நம்மால் காண முடி 
கிறது . இக் கண்டத்தின் டர்கத் தகடு ஒரு நடுத் தகடாகவும் 
இரண்டு மருங்குத் தகடுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது . 
பின்னுடலின் பெரும்பகுதி 4 ஆவது , 5 ஆவது , 6 ஆவது கண்டங் 
களாலாக்கப்பட்டுள்ளது . இப் பெரிய கண்டங்களின் டர்கத் 
தகடுகளும் பெரிய நடுப்பகுதியாகவும் சிறு மருங்குப் பகுதி 
களாகவும் 

பிரிக்கப்பட்டுள்ளன . இத் தகடுகளுக்கிடையே 
மென்மையான சவ்வுக் காணப்படுகிறது . இவ் விலங்குகள் 
வளர்ச்சியடையும்போது இத் தகடுகளுக்கிடையிலுள்ள இடை 
வெளி குறைந்து மறைகிறது . இக் கண்டங்களின் ஸ்டர்னத் 
தகடுகள் 

முழுமையாக உள்ளன . முழு வளர்ச்சியடைந்த 
விலங்குகளில் இத் தகடுகளுக் கிடையிலுள்ள சவ்வுக் குறைந்து 
ஒரு பெரிய கீழ்பக்கத் தகடு ஏற்பட்டுள்ளது . சிலந்திகளில் 
காணப்படுவது போன்று இவற்றின் டர்கத் தகடுகளிலும் , 
ஸ்டர்னத் தகடுகளிலும் , ஒவ்வொன்றிலும் , ஒரு ஜோடி சிறு 
பள்ளங்களுள்ளன . இத் தகடுகளின் கீழ்ப்பக்கத்தில் தசைகள் 
ஒட்டிக் கொண்டிருப்பதால் இப் பள்ளங்கள் தோன்றியுள்ளன . 

10 


146 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


7 ஆவது , 8 ஆவது , 9 ஆவது கண்டங்கள் மிகச் சிறியவை 
இவற்றின் புறச்சட்டகம் கைட்டின வளையங்கள் போலவுள்ளன . 
இவை ஒன்றுக்குள் ஒன்றாகச் செருகப் பட்டுள்ள தால் இம் 
மூன்றையும் தனித்தனியாகக் கண்டறிவது கடினம் . 8 ஆவது , 
9 ஆவது கண்டங்கள் 7 ஆவது கண்டத்திற்குள்ளேயே யுள்ளன . 
மலப்புழை ஒரு சிறிய குறுக்குவாட்டத் துளையாகக் 

கடைசிக் 
கண்டத்தில் காணப்படுகிறது . யுரோபைகிகளில் காணப்படுவது 
போன்று இவற்றில் மலப்புழைக்கருகில் சுரப்பிகளில்லை . 

முன்னுடற் பகுதியின் ஸ்டர்னம் கால்களின் காச்சாக்களால் 
மூடப்பட்டுள்ளது . காக்சாக்களை நீக்கினால் தான் இதனைக் காண 
முடியும் . இது ஒரு சிறிய நீளவாட்டத் தகடு போலக் காணப்படு 


கிறது . 


இணையுறுப்புகள் 

கெலிசெராக்கள் இரண்டு கரணைகளாலாகியவை ; கிடுக்கி 
அமைப்புப் பெற்றுள்ளன . அடிக்கரணைத் தடித்தது ; குட்டை 
அதன் கீழ்ப்பக்கத்திலும் மேல்பக்கத்திலும் நுண்முட் 

கள் குறுக்கு வரிசைகளில் 
அமைந்துள்ளன ( படம் 55. ) . 
இக் கரணையின் வெளி நுனியில் 
ஒன்று அல்லது இரண்டு கூரிய , 
பற்களுள்ள நீட்சங்கள் காணப் 
படுகின்றன . இரண்டாவது 
கரணையானது முதல் கரணையின் 

நீட்சங்களுடன் கிடுக்கிப்போல 
2 

அமைந்திருக்கிறது . இந்த வகை 
கிடுக்கி அமைப்புச் சிலந்திகளின் 
கெலிசெராக் கிடுக்கிகளின் 
அமைப்பைப் போலுள்ளது . 


பெடிப்பால் புகள் ஆறு கரணை 

களாலாகியவை . இருபக்கத்துப் 
படம் 55 . பெடிப்பால்புகளின் 

காச்சாக் 
ரெசிநியுலியின் கெலி செரா . களும் கீழ் நடுக்கோட்டிலிணைந்து 
1. முதல் கரணை ; 

ஒரு தாடைத் தகடாகக் காணப் 
2. இரண்டாம் காணை . 

படுகிறது . அதனால் இவ் விலங்கு 
களில் தாடையடித் தகடுகளில்லை . இப் பண்பினால் ரெசி 
நியுலிகள் யூரோபைகிகளை ஒத்துள்ளன . 

தாடைத் தகட்டின் 
இரு பக்கங்களிலும் பெடிப்பால்புகள் உள்ளன . ஒவ்வொன்றிலும் 
இரண்டு டிரோகாண்டர்கள் , ஒரு ஃபீமர் , ஒரு டி பியா , ஒரு 


ரெசி நியுலே 

147 
டார்சஸ் ஆகிய கரணைகளைக் காணலாம் . முதல் டிரே காண்டர் 
சற்று மேலும் கீழுமாக அசைகிறது . ஆனால் , இரண்டாம் டிரோ 
காண்டர் ஒரு முழுசுற்றுச் ( 180 ° ) சுழலும் வகையில் இணைந் 
திருக்கிறது . 

அதனால் பெடிப்பால் புகள் முன்பக்கத்திலிருந்து 
பின்பக்கம்வரை நன்றாகச் சுழற்றப்பட்டுத் திருப்பப்படுகிறது . 
ஃபீமர் குட்டையானது ; ஆனால் டிபியா நீளமானது . ஃபீமரும் 
டிபியாவும் ஒன்றின் மேல் மற்றொன்று மடக்கப்படும் வகையில் 
( பிடியில் கத்தி மடக்கப்படுவது போல ) அமைந்துள்ளன. 
கரணைகள் எளிதாக மடக்கப் 
படும் வகையில் அமைந்திருப் 
பதால் பெடிப்பால்புகளின் 
( படம் 56. ) நுனி வாய்க்கரு 
கில் எடுத்துச் செல்லப்படு 
கிறது . டிபியாவின் நுனியில் 
ஒரு கூர் முள் உள்ளது . சிறிய 
கூரிய முள் போலவுள்ள டார் 
சஸ் டிபியமுள்ளுக்கு இணை 

படம் 56 . 
யாகச் சிறு கிடுக்கிப்போல 

ரெசிநியுலியின் பெடிப்பால்புகள் 
அமைந்திருக்கிறது . 

நன்றாகச் சுழலக் கூடியவை . 
1 , 2. பெடிப்பால்புகள் . 


ரெசி நியுலிகளின் கால்களில் 

சில தனித் 

தன்மைகளைக் 
காண முடிகிறது . முதல் மூன்று ஜோடிக் கால்களின் காச்சாக் 
களும் ஒன்றாக இணைந்து அசைக்க முடியாத 

ஒரு தகடாகக் 
காணப்படுகிறது . முன்னுடலையும் பின்னுடலையும் இணைப்பதில் 
பங்கு கொண்டிருக்கும் நான்காவது ஜோடிக் காச்சாக்கள் மட் 
டுமே அசையும் தன்மை பெற்றுள்ளன . நான்கு ஜோடிக்கால் 
களிலும் ஒரே மாதிரியான கரணை அமைப்புக் காணப்படவில்லை . 
முதல் ஜோடிக்கால்களில் ஒரு டிரோக்காண்டரும் , நுனிடார்சசில் 
ஒரு கரணையும் உள்ளன . இரண்டாம் ஜோடியில் ஒரு டிரோ 
காண்டரும் , நுனிடார் சசில் ஐந்து கணுக்களும் உள்ளன . 
மூன்றாவது ஜோடியில் இரண்டு டிரோகாண்டர்களும் , நுனிடார் 
சசில் நான்கு கணுக்களும் உள்ளன . நான்காவது ஜோடியில் 
இரண்டு டிரோக்காண்டரும் , நுனிடார் சசில் ஐந்து கணுக்களும் 
உள்ளன . 

கால்களின் மற்றக் கரணைகள் மற்ற அராக்னிடுகளில் 
உள்ளவற்றைப் போன்றே உள்ளன . அதனால் முதல் ஜோடிக் 
கால்களில் ஏழு கரணைகளும் , இரண்டாவதில் பதினோரு கரணை 
களும் , மூன்றாவதில் பதினோரு கரணைகளும் , நான்காவதில் 
பன்னிரண்டு கரணைகளும் காணப்படுகின்றன . 

இரண்டாம் 
ஜோடிக் கால்கள் மற்றவற்றைவிடப் பெரியவை . முதல் ஜோடி 


148 


ஆர்த்தோபோடா - அராக்னிடா 


கால் 


யும் நான்காம் ஜோடிக் கால்களும் குட்டையானவை . 
களில் கூர் முட்களில்லை . நுனிடார் சசின் நுனியில் ஒரு உட் 
குடைவு காணப்படுகிறது . அதிலிருந்து இரண்டு சிறு கூர் நகங் 
கள் நீட்டிக் கொண்டுள்ளன 


. 


ஆண்விலங்குகளில் மூன்றாவது ஜோடிக்கால்களின் டார்ச 
சும் நுனிடார்சசும் ஆண் புணருறுப்பாக மாறியுள்ளன . டார்சசி 
லும் நுனிடார்சசின் முதலிரண்டு உட்கரணை களிலும் உட்குடைவு 
களும் அசையக்கூடிய , அசையாத சிறு முட்களும் காணப்படு 
கின்றன . நுனிடார்சஸ் , டார்சசின் மேல் மடிக்கப்படும்போது 
இரண்டின் உட்குடைவுகளும் எதிர் எதிராக அமைந்து ஒரு குழி 
உண்டாகிறது . 

இரண்டு உட்குடைவுகளின் முட்களும் ஒன்று 
டன் ஒன்று பின்னிக்கொள்கின்றன . இந்த அமைப்பு விந்து 
மாற்றத்திற்குப் பயன்படாது என்றும் , இதன் உதவியால் விந்த 
ணுக்கட்டுக்களைத் தான் மாற்றமுடியும் என்றும் நம்பப்படுகிறது . 


உணர் 


ரெசி நியுலிகளுக்குக் கண்களில்லை .. மற்றவகை 
உறுப்புகளும் சிறப்பாகச் செயல்படும் வகையில் காணப்பட 
வில்லை . சிலந்திகளின் கால்களில் காணப்படுவது போன்ற ஒலி 
உணர் ( acoustic ) முட்களோ அன்றிக் கால்களிலும் , பெடிப்பால் 
களிலும் காணப்படும் குச்சி போன்ற நீட்சங்களோ ரெசி நியுலி 
களில் காணப்படவில்லை . உடல் மேற்பரப்பில் காணப்படும் 
தட்டை நுனிமுட்கள் தொடு உணர் உறுப்புகளாகச் செயல்படு 
வதாக நம்பப்படுகிறது . கடைசி மூன்று ஜோடிக்கால்கள் ஒவ் 
வொன்றிலும் நுனி டார்சசின் நுனிஉட்கரணையில் ஒரு நுண் முள் 
காணப்படுகிறது . இம் முட்களின் அடியைச் சுற்றிச் சிறு பள்ளம் 

முள்ளின் மேற்பரப்பில் பல நுண்பிசிர்கள் காணப் 
படுகின்றன . ஆனால் , நுனிப்பகுதியில் இத்தகைய பிசிர்களில்லை . 


உள்ளது . 


ரெசி நியுலிகள் டிரக்கியக் குழாய்கள் மூலம் சுவாசிக்கின்றன . 
முன் னுடலில் மூன்றாவது ஜோடிக் காக்சாச்களுக்குச் சற்று முன் 
பக்கத்தில் ஒரு ஜோடி சுவாசத் துளைகள் உள்ளன . மிகச் சிறிய 
இத் துளைகளைக் காண்பதரிது . 


ளவை 


ரெசி நியுலிகளைப் போடாகோனேட்டா எனவும் குறிப்பிடு 
வது உண்டு . இவை சுமார் 4 முதல் 10 மி.மீ. வரை நீளமுள் 

இவை முட்டையிட்டுக் குஞ்சு பொரிக்கின்றன . இளரி 
கள் அகாரிகளின் இளரிகளைப்போன்று ஆறு கால்கள் மட்டும் 
பெற்றுள்ளன . 


. 


ரெசி நியுலே 


149 


புவிப் பரவல் , வகைபாடு 

ரெசி நியுலிகள் எல்லாப் பகுதிகளிலும் காணப்படுவதில்லை 
குறிப்பாகச் சில வெப்பப் பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின் 
றன . பூமத்தியரேகைப் பகுதி காடுகளில் கீழே விழுந்து மக் 
கும் ஈரத்தன்மையுள்ள இலைகளுக்குக் கீழே இவற்றைக் காண 
லாம் . மெக்சிகன் நாட்டைச் சேர்ந்த சில சிறப்பினங்கள் வளை 
தோண்டிக் கொண்டு வசிக்கின்றன பொதுவாக , இவை சுறு 
சுறுப்பில்லாதவை ; மந்தமாக மெதுவாக அசைந்தசைந்து 


செல்கின்றன . 


இவ் வரிசையில் ரிசினாய்டிடே ( Ricinoididae ) என்னும் ஒரு 
குடும்பம் தான் உண்டு . இக் குடும்பத்தில் ரிசினாய்டஸ் ( Rici 
noides ) , கிரிப்ட்டோ செல்லஸ் ( Cryptocellus ) என்னும் இரண்டு 
இனங்கள் உள்ளன . 

ரிசினாய்டஸ் இனத்தில் கெலிசெராவின் நுனிக்கரணை 
அடிக்கரணையின் இரண்டு நுனி நீட்சங்களுக் கெதிராகக் கிடுக்கி 
போல் அமைந்துள்ளது ; இரண்டாம் கால்களின் நுனிடார் சசின் 
4 ஆம் உட்கரணை 5 ஆம் உட்கரணையை விட நீளமானது . 

கிரிப்ட்டோசெல்லஸ் இனத்தில் கெலிசெராவின் நுனிக் 
கரணை அடிக்கரணையின் ஒரு நீட்சத்திற்கெதிராகக் கிடுக்கி 
போல் அமைந்துள்ளது . இரண்டாம் கால்களின் நுனிடார்சசின் 
4 ஆம் உட்கரணை 5 ஆம் உட்கரணையைவிடக் குட்டையானது . 


11. வரிசை : சோலிஃப்யுகே 


பொதுப் பண்புகள் 


சோலிஃப்யூகே வரிசையில் அடங்கியுள்ள அராக்னிடுகளில் 
முன்னுடலின் கடைசி மூன்று உடற்கண்டங்கள் தனித்தனியாக 
உள்ளன . பின்னுடல் பத்து உடற்கண்டங்களாலாகியது . இக் 
கண்டங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு டர்கத் தகடும் ஒரு ஸ்டர்னத் 
தகடும் உள்ளன . இந்த அராக்னிடுகளுக்கு இடுப்பும் வாலும் 
இல்லை . கெலிசெராக்கள் இரண்டு கரணைகளாலாகிய வை . 
இவை மிகப் பெரியனவாயும் வலு மிகுந்தும் கிடுக்கி அமைப்புப் 
பெற்றும் காணப்படுகின்றன . பெடிப்பால்புகள் ஆறு கண்டங் 
களாலாகியவை . தொடுஉணர் உறுப்பாகச் செயல்படும் இவற் 
றின் டார்சஸ் நுனியில் ஓர் உறிஞ்சியுள்ளது . முதல் ஜோடிக் 
கால்கள் தொடு உணர் உறுப்பாகச் செயலாற்றுகின்றன ; இவற் 
றின் நுனிகளில் ஒரு கூர் நகம் உள்ளது . மற்றக் கால்களின் 
நுனிகளில் இரண்டு கூர் நகங்கள் உள்ளன . 3 : ஆவது , 4 ஆவது 
ஜோடிக் கால்களின் ஃபீமர் பிளவுபட்டுள்ளது . நான்காவது 
ஜோடிக் கால்களின் கீழ்ப்பக்கத்தில் காக்சா , ஃபீமர் ஆகிய 
இரு கரணைகளிலும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஐந்து மேலியோலி 
கள் ( malleoli ) உள்ளன . இவ் விலங்குகள் டிரக்கியக் குழாய்கள் 
மூலம் சுவாசிக்கின்றன . ஆண்களின் கெலிசெராக்களில் பொது 
வாக நீண்ட கசை போன்ற நீட்சம் காணப்படுகிறது . இந்த 
வரிசையைச் சேர்ந்த அராக்னிடுகள் போலிச் சிலந்திகள் 
என்றும் புலிச் சிலந்திகள் என்றும் அழைக்கப்படுகின்றன . 


முன்னுடல் 

புலிச் சிலந்திகளின் முன் னுடல் மற்ற அராக்னிடுகளில் 
காணப்படுவதைவிட நிறைவான தெளிவான கண்ட அமைப் 
பைப் பெற்றுள்ளது . அதனால் , சாலிஃப்யூகேக்கள் முதிரா நிலை 


சோலிப்ஃயுகே 


151 


தசைகள் 


லுள்ள 


அராக்னிடுகளாகக் கருதப்படுகின்றன . முன்னுடலின் முன் 
பகுதி சற்றுப் பருத்துத் தனித்த தலைப்பகுதியாகக் காணப்படு 

கிறது . இப் பகுதியின் புறச் 
10 சட்டகத்தின் உட்பரப்புடன் 

கெலிசெராக்களின் வலுவான 
பெரிய 

ஒட்டிக் 
கொண்டுள்ளன . இப் பகுதிச் 
சற்றுப் பெரியதாக இருப்ப 

தற்கு இதுவே காரணமாகும் . 
7 

இப் பகுதியின் முன்விளிம்பி 

கண்புடைப்பு 
களின் மேல் 

ஜோடி 
பட 57 . 

நேர்க் கண்கள் அமைந் 
ராகோடே குடும்பச் சாலிஃப்யுகே 

துள்ளன . 
யின் முன்னுடல் மருங்குத் தோற்றம் . 
1. முன் தகடு ; 

முன்னுடலின் முன்பகுதி 
2. வெளிமடல் ; 

யில் டர்கத் தகடுகளைச்சூழ்ந்து 
3. வெளிப் பெருமடல் , 
4. வெளிச் சிறுமடல் ; 

உடற்தோல் காணப்படுகிறது . 
5. முன் வளைவு மடல் ; 

அதனால் , ஒவ்வொரு டர்கத் 
6. இடை மடல் ; 

தகடும் தனித் தனியாகத் 
7. பின் வளைவு மடல் ; 

தெரிகிறது . இத் தகடுகளை 
8. 9 , 10. டர்கத் தகடுகள் . 

ரோவர் ( Rover - 1923 ) கீழ்க் 
கண்டவாறு வகைப்படுத்திப் பெயரிட்டார் ( படம் 57. ) . 


1. வெளிமடல் ( Lobus exterior ) - தலைப் பகுதியின் முன் 

கீழ் மூலையில் உள்ளது . 


2 . 


வெளிப் பெருமடல் ( Lamina exterior major )-LO ET GOT 
தற்குக் கீழே உள்ளது . 


3 . வெளிச் சிறுமடல் ( Lamina exterior minor )- மேலே 

கூறப்பட்டதற்குப் பின்னாலுள்ளது . 
4. முன் வளைவு மடல் ( Arcus anterior ) - தலைப்பகுதிக்குப் 

பின்னால் . 


5 . 


டைமடல் ( Plagula mediana ) - இருபக்கத்து முன் 
வளைவு மடல்களுக்கு இடையில் . 


( Arcus posterior ) - முன் வளைவு 


6. பின் வளைவு மடல் 

மடலுக்குப் பின்னால் . 


152 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
இத் தகடுகளை யெல்லாம் ராகோடஸ் ( Rhagodes ) இனத்தில் 
நன்றாகக் காண முடியும் . மற்ற இனங்களில் இத் தகடுகளின் 
அமைப்பு மாறுபட்டுக் காணப்படுகிறது . அதனால் இத் தகடு 
களின் புற அமைப்பு ஒற்றுமை பற்றி முடிவாகக் கூற முடிய 
வில்லை . பின் வளைவு 

பின் வளைவு மடலை அடுத்து இரண்டு குவாட்ரேட் 
டர்கத் தகடுகள் ( quadrate tergites ) குறுக்குவாட்டில் அமைந் 
துள்ளன . இத் தகடுகள் 3 ஆவது , 4 ஆவது கால்களின் கண்டங் 
களைச் சேர்ந்தவையாகும் . இக் கண்டங்கள் முன்னுடலின் 
முதிரா நிலையில் -7 ஆவது , 8 ஆவது கண்டங்களாகும் . நிறை 
வுயிரி நிலையில் ஒன்பதாவது உடற்கண்டம் குறைவுபட்ட நிலையி 
லுள்ளது . இக் கண்டம் குறுக்கு வாட்டத்தில் உடலின் முழு 
அகலத்திற்கும் பின்னுடலுடன் இணைந்துள்ளது . முன்னுடலுக் 
கும் பின்னுடலுக்கு மிடையேயுள்ள இந்த இணைப்பு நன்றாக 
வளையக் கூடியது . முன்னுடல் பகுதிக்குச் செங்கோணத்தில் 
பின்னுடலைத் தூக்கி நிறுத்தக் கூடிய அளவுக்கு வளையும் 
தன்மை பெற்றுள்ளது . சுறுசுறுப்பாக அலைந்து திரியும்போது 
இவ் விலங்குகள் பின்னுடல் பகுதி மேற்பக்கம் தூக்கிக் கொள்ளப் 
படுகிறது . பின் னுடல் தூக்கப்படும்போது முன்னுடலின் கடைசி 
இரண்டு டர்கத் தகடுகள் முன்னோக்கித் தள்ளப்படுகின்றன . 
அதே நேரத்தில் தலைப்பகுதியின் பின்னாலுள்ள தகடுகள் 
மருங்குகளுக்குத் தள்ளப்படுகின்றன . இதனை அடிப்படையாகக் 
கொண்டு இடை மடல் , முன் வளைவு மடல் , முதல் ஜோடிக் 
கால்கள் முதலியன 5 ஆவது முன்னுடல் கண்டத்தைச் சேர்ந் 
தவை என்றும் பின் வளைவு மடல் , இரண்டாம் ஜோடிக் கால்கள் 
முதலியன 6 ஆவது முன்னுடல் கண்டத்தைச் சேர்ந்தவை 
என்றும் கருதப்பட்டன ( ரோவர் - 1923 ) , ( படம் 58. ) . 

கெலிசெராக்கள் மிகப்பெரியவை ; வலு மிகுந்தவை ; கிட்டத் 
தட்ட முன்னுடலின் நீளத்தைப் போன்ற நீளம் உடையவை . 
இரண்டு கரணைகளாலாகிய இவ் விணையுறுப்புகள் 
அமைப்புப் பெற்றுள்ளன . அகலமான அடிப்பகுதியுள்ள முதல் 
கரணையின் நுனி கூராகவுள்ளது . முதல் கரணையின் கூரிய முனைக் 
கெதிரே மேல் கீழாக அசையும் வகையில் இரண்டாம் கரணை 
முதல் கரணையுடன் இணைந்துள்ளது . கெலிசெராக்களை அசைக் 
கும் பெரிய தசைகளும் , ஊட்டமிகுந்த உயிரிகளில் கொழுப்புச் 
சேமிப்பும் முதல் கரணையின் அகலமான அடிப்பகுதிக்குள் 
காணப்படுகின்றன . இவற்றின் கெலிசெராக்களில் நச்சுச் சுரப் 
பிகளில்லை . இவற்றின் கரணைகளிலுள்ள கைட்டினப்பட்ட பற் 
களின் கடியால் பிற சிறு உயிர்கள் இறந்து போவது உண்டு . 
ஆனால் , இவற்றில் நச்சுப்பொருள் களில்லை .முதிர்வுயிரி ஆண்களில் 


கிடுக்கி 


சோலிஃப்யுகே 


153 


பொதுவாக இப் பற்கள் கூர்மையிழந்து சிறு மேடுகள் போலக் 
காணப்படுகின்றன ; இவற்றின் கெலிசெராக்கள் தாடைகளாகச் 
செயலாற்றி உண்ணு தலுக்குப் பயன்படுவதில்லை . முதிர்வுயிரி 
ஆண்கள் கலவிமுடிந்து சிறிது நேரத்தில் இறந்து விடுகின்றன . 
கெலிசெராக்களின் மேற்பரப்பில் முட்களும் நுண்முட்களும் பரவ 
லாகக் காணப்படுகின்றன ( படம் 59. ) . இரையைப் பிடித்துக் 


S.2 


படம் 58 . 

படம் 59 . 
கேலியோடிஸ் - மேற்பக்கத் தோற்றம் . கேலியோடிஸ் - கீழ்ப்பக்கத் தோற்றம் . 
1. கெலிசெரா ; 2 பெடிப்பால்பு ; 
3. கால்கள் . 
கிழிக்கும் போது இரண்டு பக்கத்துக் கெலிசெராக்களும் மாறி 
மாறி முன்னும் பின்னும் அசைகின்றன . அதே நேரத்தில் 
அவற்றின் இரண்டாம் கரணைகள் மேல் கீழாக அசைகின்றன . 
அதனால் இரையின் புறச்சட்டகம் நீங்கலாக மற்ற உடற்பகுதி 
கள் விரைவில் கூழாக்கப்பட்டு உறிஞ்சப்படுகிறது . 

கெலிசெராக்களில் மீட்டி ஒலியெழுப்பும் உறுப்புகள் ( strid . 
ulating organs )உள்ளன . அடிக்கரணையின் உட்பக்கத்தில் கிட்டத் 
தட்ட சதுரவடிவமுள்ள மழுமழுப்பான சிறுபகுதி ஒன்று காணப் 
படுகிறது . இரண்டு பக்கத்துக் கெலிசெராக்களின் சதுரப்பகுதி 
களும் ஒன்றுடன் ஒன்று உராய்வது போல நெருக்கமாக உள் 

இச் சதுரங்கள் முன்பகுதியில் பல தடிமனான முட்கள் 
காணப்படுகின்றன . இரண்டு பக்கத்துச் சதுரங்களும் ஒன்றுடன் 


ளன . 


154 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


ஒன்று உராயும் போது முட்கள் அதிர்ந்து ஒரு நறு நறுப்பு ஒலி 
உண்டாகிறது . இதனைச் சிலந்திகளில் உண்டாகும் இத்தகைய 
ஒலியுடன் ஒப்பிடலாம் ( படம் 60. ) . 


யாக 


இவ் 


முன்னுடலின் கீழ்ப்பக்கத்தில் பெடிப்பால்புகளின் காக்சாக் 
களுக்கிடையில் ரோஸ்ட்ரம் என்னும் ஒரு தகடு காணப்படுகிறது . 

இதன் முன் முனை கூர்மை 

முன்பக்கம் நீட்டிக் 
கொண்டுள்ளது . 

இத் தகடு 
வரிசைக்கு மட்டுமே 
உரித்தான சிறப்புப் பண் 
பாகும் . இத் தகட்டின் அடிப் 
பகுதி கடினமாகவும் நுனிப் 

பகுதி மென்மையாகவும் உள் 
படம் 60 . 

மென்மையான நுனிப் 
கேலியோடிசின் கெலி செரா - உட்பக்கத் 
தோற்றம் . 

பகுதி மேலுதடாகச் ( labrum ) 
1. மீட்டும் நீட்சங்கள் ; 

செயல்படுகிறது . வாய் இத் 
2. அடிக்கரணை ; 3. நுனிக்கரணை . தகட்டின் மென்மையான 
பகுதிக்கும் கடினமான அடிப்பகுதிக்கும் இடையில் அமைந் 
திருக்கிறது . பொதுவாக இத் தகட்டுடன் ஒரு ஜோடி உணர் 
முட்கள் இணைந்துள்ளன . 


ளது . 


யன . 


பெடிப்பால்புகள் விரைவாகச் செயலாற்றும் தன்மையுடை 

இவற்றின் நுனியிலுள்ள உறிஞ்சிகள் செங்குத்தான 
பரப்பில் ஊர்ந்து செல்லவும் இரையைப் பற்றிப் பிடிக்கவும் உதவு 
கின்றன . நீர் குடிக்கும்போது இவை , கைகளைப் போலச் செயல் 
படுகின்றன . இரண்டு பெடிப்பால்புகளின் நுனிகளும் சேர்த்து 
வைக்கப்பட்டு நீரில் அமிழ்த்தப்படுகின்றன . பின்னர் வாய்க்கு 
எடுத்துச் செல்லப்படுகின்றன . எதிரிகளுடன் சண்டையிடும் 
போபாது அவற்றின் வலுவற்ற பகுதிகளைக் கண்டுபிடிக்கவும் , அவற் 
றின் தாக்குதல்களைத் தடுக்கவும் , தாங்கவும் பெடிப்பால்புகள் 
உதவுகின்றன . நீளமான , மெல்லிய பெடிப்பால்புகள் இடம் 
பெயரும்போது முன்னோக்கி நீட்டப்படுகின்றன . அவை இன் 
செக்டுகளின் ஆன் டென்னாக்களைப் போலத் தொடு உணர் உறுப் 
புகளாகச் செயலாற்றுகின்றன .. 

பெடிப்பால்புகள் நீக்கப்பட் 
டால் இவ்வுயிர்கள் தம் முதல் ஜோடிக்கால்களை அவற்றிற்குப் 
பதிலாகச் செயல்படுத்த முயற்சிக்கின்றன . ஆனால் , பொதுவாக 
இவைப் பெடிப்பால்புகளை இழந்த இருபத்தினான்கு மணிக்குள் 
இறந்து விடுகின்றன . 


சோலிஃப்யுகே 


155 


சாலிஃப்யூகேக்களின் கால்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை . 
நான்கு ஜோடிக் கால்களுள் முதல் ஜோடிக்கால்கள் வலுக் குறை 
வானவை ; ஆனால் , மற்றவைகளை விட நீளமானவை . இவை 
நடப்பதற்கு உதவுவதில்லை . பெடிப்பால்புகளைப் போலவே முன் 
பக்கத்தில் தூக்கி நீட்டப்படுகின்றன . அதனால் இவைத் துணை 
உணர் உறுப்பாகச் செயல்படலாம் எனக்கூறப்படுகிறது . இந்தக் 
கால்களில் ஏழு கரணைகள் உள்ளன . ஃபீமர் இரு உள் கரணை 
களாகப் பிரிந்துள்ளது . நுனிடார்சஸ் ஒரே கரணையால் ஆகி 
யது . இரண்டாம் ஜோடிக் கால்கள் நடக்க உதவுகின்றன . 
இவற்றின் நுனி டார்ச ( ஸ் )சில் ஒன்று முதல் நான்கு உட்கரணை 
களும் , ஃபீமரில் இரண்டும் உள்ளன . இக் கால்களின் டிபியாவி 
லும் டார்ச ( ஸ் ) சிலும் மேற்பக்கத்தில் ஒன்றும் கீழ்பக்கத்தில் 
ஒன்றுமாக இரண்டு வரிசை சிறு முட்கள் காணப்படுகின்றன . 
இம் முட்களின் அமைப்பு வகைபாட்டு முக்கியத்துவம் பெற் 
றுள்ளது . மூன்றாவது ஜோடிக் கால்களில் இரண்டு டிரோகாண் 
டர்களும் இரண்டு ஃபீமர்களும் உள்ளன . இரண்டாம் ஜோடிக் 
கால்களிலுள்ளதைப் போலவே இவற்றிலும் சிறு முட்கள் காணப் 
படுகின்றன . ஆனால் , முட்கள் குறைவாகக் காணப்படுகின்றன . 
ஹெக்ஸ் ஐசோப்போடிடே குடும்பத்தில் மட்டும் மூன்றாவது 
கால்களில் சிறு முட்கள் அதிகமாகவுள்ளன . இரண்டாம் 
காலின் காக்சாவுக்கும் மூன்றாம் காலின் காக்சாவுக்கு மிடையே 
காணப்படும் மென் மையான அகலமான புறத்தோலில் முன்னு 
டற் பகுதியின் டிரக்கியத் தொகுதிக் குழாயைக் காணலாம் . 

நான்காவது ஜோடிக்கால்கள் மற்றக் கால்களைவிட வலு 
மிகுந்தவை ; நீளமானவை . இக் கால்களின் நுனிடார் ச ( ஸ் ) 
சில் பல உள் கரணைகள் உள்ளன ; கால்களின் கீழ்ப்பக்கத்தில் 
சிறு முட்கள் வரிசையாக அமைந்திருக்கின்றன . காச்சாக்கள் 
ஒன்றையொன்று நோக்கிச் சாய்வாக அமைந்துள்ளன . மற்றக் 
கால்களில் காக்சாக்கள் குறுக்கு வாட்டத்தில் ஒன்றுக்கொன்று 
நேராக ஒரே மட்டத்தில் அமைந்திருக்கின்றன . இந்தக் கால் 
கள் ஒவ்வொன்றுடனும் ஐந்து மேலியோலிகள் இணைந்துள்ளன . 
இவற்றுள் இரண்டு காக்சாவுடனும் , இரண்டு முதலாம் டிரோ 
காண்டருடனும் மற்றொன்று இரண்டாம் டிரோகாண்டருடனும் 
இணைந்துள்ளன . இவை உணர் உறுப்புகளாகவோ அல்லது 
பின்னுடல் பகுதியைத் தாங்கும் அமைப்புகளாகவோ இருக்க 
லாம் எனக் கருதப்படுகிறது . இவ் வமைப்புகள் சாலிஃப்யூகே 
வுக்கே உரித்தான தனி அமைப்புகள் ; வேறு வரிசைகளில் இந்த 
அமைப்புகள் காணப்படவில்லை . ஹெக்ஸ்ஐ சோப் போடிடே 
குடும்பத்தில் கால்களின் உருவமும் அமைப்பு ஒழுங்கும் மற்றவை 


156 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


களில் காணப்படுவதின்றும் மாறுபட்டுள்ளன . இக் குடும்பத் 
தைச் சேர்ந்தப் புலிச் சிலந்திகளில் முதல் ஜோடிக் கால்கள் மிகச் 
சிறியவை ; நான்காவது ஜோடிக்கால்கள் ஒவ்வொன்றிலும் 
மூன்று மேலியோலிகள் மட்டுமே உள்ளன . 

அனைத்துச் சாலிஃயூகேக்களிலும் கால்களில் கூர் முட்களும் 
நுண்முட்களும் காணப்படுகின்றன . சில முட்கள் தடித்துக் 
கூரிய முனையுடனும் வேறு சில முட்கள் மெல்லிய நீளமான மயிரி 
ழைகள் போலவும் உள்ளன . இவை இரண்டிற்கு மிடைப்பட்ட 
உருவுள்ள பலவகை முட்களும் இவ் விலங்குகளின் கால்களில் 
காணப்படுகின்றன . இவை அனைத்தும் மற்ற அராக்னிடுகளில் 
உள்ள வற்றைப் போன்று தொடு உணர் உறுப்புகளாகச் செயல் 
படலாம் . ஒரு கூர் முள்ளின் முனையை ஒரு மெல்லிழையால் 
தொட்டால் உடனே உயிரி அத் தூண்டுதலுக்கு ஏற்ற இயக்கங் 
களைக் காட்டுகிறது . 


பின்னுடல் 


சாலிஃப்யூகேக்களின் பின்னுடற் பகுதி நீள்கோள உருவத் 
திலுள்ளது . மலப்புழைக்குப் பின் எவ்வகையான அமைப்பு 
மில்லை . இப் பகுதியில் கண்ட அமைப்புத் தெளிவாகத் தெரி 
கிறது . உடற்கண்டங்களின் டர்கத் தகடுகளும் ஸ்டர்னத் தகடு 
களும் தனித்தனியாகத் தெரிகின்றன . நிறைவுயிரிகளில் பத்துக் 
கண்டங்களே காணப்படுகின்றன . ஆனால் , வளர் கருவில் பதி 
னோரு கண்டங்கள் உள்ளன . அதனால் , இப் பகுதி பதினோரு 
கண்டங்களாலாகியது என்றும் முதற் கண்டம் மிகவும் குறைவு 
பட்டுச் சிறுத்துள்ளது என்றும் கருதப்படுகிறது . இம் முதற் கண் 
டத்தின் ஸ்டர்னத்தகடு ஒரு சிறு முக்கோணத் தகடாகக் கடைசி 
கால்களின் காக்சாக்களுக்கிடையில் காணப்படுகிறது . இதன் 
டர்கத்தகடும் ஒரு சிறு முக்கோணத்தகடாக முன்னுடலுக்கும் 
பின்னுடலுக்கு மிடையே மறைந்து கிடக்கிறது . இனப்புழை 
இரண்டாவது ஸ்டர்னத்தில் அமைந்துள்ளது . நீள வாட்டத் தில் 
அமைந்துள்ள இப் புழைக்கு மருங்கு உதடுகளுள்ளன . திறந்து 
மூடக்கூடிய இது போன்ற இனப்புழை உதடுகள் மற்ற எந்த 
அராக்னிடிலும் காணப்படவில்லை . 3 ஆவது , 4 ஆவது , 5 ஆவது 
ஸ்டர்னத்தகடுகளின் பின் விளிம்பில் பின்னுடற் 
டிரக்கியக் குழாய்த் தொகுதிகளின் துளைகளைக் காணலாம் . 
இத் துளைகள் 3 ஆவது , 4 ஆவது தகடுகளுக்குப் பின்னால் ஜோடி 
களாகவும் 5 ஆவது தகட்டிற்குப் பின்னால் ஒற்றையா கவும் 
அமைந்துள்ளன . புறச்சட்டகத் தகடுகளைச் ( Exoskeletal plates ) 
சுற்றிக் காணப்படும் உடற்தோல் மென்மையானது ; மீள் தன்மை 


பகுதியின் 


சோலிஃப்யுகே 


157 


யுடையது . 

அதனால் , பின்னுடலின் பருமன் காலத்திற்கேற்ப 
மாறுபடுகிறது . இதே பண்பைக் கீலோநேத்திகளிலும் காண்கி 
றோம் , உணவு உட்கொண்ட நேரங்களில் உடல் நீளம் அதிக 
மாகவும் உண்ணாத நேரங்களில் குறைவாகவும் காணப்படுகிறது . 
கருவுற்ற பெண் விலங்குகளின் பின்னுடல் மிகப் பருத்தும் நீள 
மாகவும் காணப்படுகிறது . இக் காரணத்தால் உடற்தோல் 
வெடித்து விடுவது போன்ற நிலைக்கு விரிந்துள்ளது . 


பழக்க வழக்கங்கள் 

சாலிஃப்யூகேக்கள் வெப்பத்தை மிகவும் விரும்புகின்றன . 
இவை குளிர்ப்பகுதிகளிலும் மிதவெப்பப் பகுதிகளிலும் காணப் 
படுவதில்லை . கிளிப்பஸ் ரிக்மெர்சி ( Glippus rickmersi) என் 
னும் ஒரு சிறப்பினம் மட்டும் இந்துகுஷ் மலைகளுக்கு வடக்கே 
மத்திய ஆசியாவில் 10,000 அடி உயரமுள்ள பாமிர் பீடபூமியில் 
வாழ்கிறது . இந்தப் புலிச்சிலந்திகள் குளிர்காலத்தில் குளிரை 
விட்டு ஒதுங்கி பதுங்கி வாழ்கின்றன ; அல்லது குளிர் உறக்கம் 
கொள்கின்றன . மற்றக் காலங்களிலும் இவை செழுமையான 
பகுதிகளில் வாழாமல் முழுதும் ஒதுக்கப்பட்ட வெற்று நிலங்க 
ளில் வாழ்கின்றன . இவை இப்படி வாழ்வது மனிதரை விட்டு 
ஒதுங்கி இருப்பதற்காக அல்ல . வை வாழும் பகுதிகள் வழி 
யாக மனிதர் செல்லும்போது இந்த விலங்குகள் மனிதரின் கூடா 
ரங்களுக்குள் சென்று அங்குள்ள ஈக்களையும் மற்றப் பூச்சிகளையும் 
பிடித்து உண்கின்றன . 


பெரும்பாலான சாலிஃப்யூகேக்கள் இருளை விரும்பி இராப் 
பொழுதில் நடமாடுகின்றன . பகற் பொழுதில் பூமியின் இடுக்கு 
களிலும் , கற்களுக்குக் கீழேயும் மறைந்து கொள்கின்றன . இவ் 
விலங்குகளால் புற வெப்ப மாற்றங்களை அதிகமாகத் தாங்கிக் 
கொள்ள முடிவதில்லை ; பகற் பொழுதில் ஒடுங்கி வாழ்வதற்கு 
இதுவே காரணமாக இருக்கலாம் . 

கேலியோடிஸ் ஆரப்ஸ் , கேலியோடிஸ் அரானாய்டெஸ் 
( Galeodes arabs , G. araneoides ) ஆகிய இரண்டு அரபுநாட்டுச் 
சிறப்பினங்கள் பூமியில் வளை தோண்டுவது பற்றிய விவரங்களை 
ஹிங்ஸ்டன் ( Higston - 1925 ) என்பவர் கூறியுள்ளார் . இவற் 
றிடம் நல்ல செயலாற்றல் இல்லை என்றும் , மிக எளிதாகத் தூளா 
கும் பூமியில் வளை தோண்டுவதற்குக்கூட இவை பெரும்பாடு 
படுகின்றன என்றும் கூறியுள்ளார் . தளர்ச்சியான மணல் பூமி 
யில் தன் கூரிய கடினத் தாடைகளால் பள்ளம் பறித்து உரோமங் 
கள் நிரம்பிய கால்களால் 

மணலை 

ஒதுக்குகிறது . பூமியை 


158 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


இரண் 


இதனை 


அகழ்ந்து பள்ளம் தோண்டும் போது பெடிப்பால்புகளை முன் 
பக்கம் நீட்டித் தன் வழியை உணர்கிறது . அப்பொழுது முதல் 
ஜோடிக் கால்களும் முன்பக்கமே நீட்டப்பட்டுள்ளன . 
டாம் ஜோடிக்கால்கள் பரம்புச்சட்டம் போலப் பள்ளத்தைச் 
சமன்படுத்தப் பயன்படுகின்றன . இக் கால்கள் மணலுக்குள் 
நுழைக்கப்பட்டு உட்பக்கம் நகர்த்தப்படுகின்றன .. 
இரண்டு கைகளையும் சேர்த்து மணலை அள்ளுவதற்கு ஒப்பாகக் 
கூறலாம் . இச் செயல் மிக விரைவாக நடைபெறும் பொழுது 
மணல் வயிற்றுக்குக் கீழே பின்பக்கம் வீசி எறியப்படுகிறது . 
பள்ளம் தோண்டும்பகுதியில் காணப்படும் சற்றுப் பெரும்பொருள் 
களைத் தலையால் நகர்த்தி ஒதுக்குகின்றன . 

சில வேளைகளில் 
பெண்விலங்குகள் பூமியில் தம் தாடைகளால் 
வரைந்து அதனுள் உள்ள தளர்ச்சியான மணலை ஓரப் பகுதிக்கு 
ஒதுக்குகின்றன . எரெமோ பேட்டஸ் ஃபார்மிகேரியோ 
( eremobatus formicaria)சிறப்பினத்தைச் சேர்ந்தவையும் பள்ளம் 
தோண்டுகின்றன . இவை இனப்பெருக்கக் காலத்தில் ஒவ் 
வொரு முறையும் ஒரு புதிய பள்ளம் தோண்டுகின்றன . ஆனால் , 
கேலியோடிஸ் இனத்தைச் சேர்ந்தவை ஒரு ஆண்டின் இனப் 
பெருக்கக் காலம் முழுவதும் ஒரே ஒரு பள்ளத்தையே பயன் 
படுத்துகின்றன . 


வட்டம் 


உணவும் , உண்ணுதலும் 


பிடித்து 


யான 


வை 


உணவாகக் 


இந்த அராக்னிடுகள் 

பெருந்தீனிவுண்ணிகளாகும் . 
இரைகளைத் துரத்திச் சென்று 

உண்ணுகின்றன . 
தங்களால் நகரமுடியாத அளவிற்கு வயிறு புடைக்கும் வரையில் 
இவை இரைகளைப் பிடித்துத் தின்றுகொண்டே இருக்கின்றன . 
சுமார் அரை சென்டிமீட்டர் நீளமுள்ள ஓர் இளம் கேலியோடிஸ் 
ஒரு நாளில் நூற்றுக்கு மேற்பட்ட ஈக்களை விழுங்குகின்றது . 
இன் செக்டுகள் தாம் இவற்றின் பொதுவான உணவு . 

கெட்டி 
உடலுறையுள்ள வண்டுகளைக்கூட 
கொள்கின்றன . பெரிய சிலந்திகளையும் , 

தேள்களையும் , 
பல்லிகள் போன்ற ஊர் வனவற்றையும்கூட இவை கொன்று 
தின்னுகின்றன . இவ் விலங்குகள் சிறு சுண்டெலிகளையும் , சிறு 
பறவைகளையும் கொல்லுவதைச் சிலர் 

பார்த்தறிந்து கூறி 
யுள்ளனர் . சால்புயுகா செரிசியா 

( Solpuga sericea ) , 
சால்புயுகா லீனியேட்டா ( S. lineata ) போன்ற சிறப்பினங்கள் 
பூமியில் வளை தோண்டிக் கரையான்களைப் பிடித்து உண்ணு 

எரெமோபேட்டஸ் என்னும் கலிபோர்னிய இனம் 
தேனடைகளுக்குச் சென்று தேனீக்களைக் கொல்லுகின்றன . 


கின்றன . 


சோலிஃப்யூகே 


159 


எரெமோபேட்டஸ் பால்லிப்பெஸ் ( E. pallipes ) என்னும் 
கொலராடே சிறப்பினம் இரவில் நடமாடும் பழக்கமுடையது ; 
இது இரவில் மூட்டைப்பூச்சிகளை வேட்டையாடித் தின்னு 


கின்றன . 


கண்ணிழந்த கேலியோடிஸ் தன் இரை இருக்குமிடம் 
தெரியாமல் அல்லல்படுகிறது . இதிலிருந்து சில சிறப்பினங் 
களாவது தம் இரையைக் கண்பார்வையில் தெரிந்துகொள் 
கின்றன என அறிகிறோம் . சால்ப்யுகைலா குளோபிகார்னிஸ் 
( Solpugyla globicornis ) என்னும் சிறப்பினம் இரவில் நடமாடு 
கிறது . இச் சிறப்பினத்தைச் சேர்ந்த விலங்குகள் தம் பெடிப் 
பால்புகளையும் முதல் ஜோடிக் கால்களையும் முன் பக்கம் நீட்டி 
அசைத்து இரை தேடுகின்றன . இவை இரைதேடுவதற்குப் 
பார்வை உணர்வு பயன்படவில்லை . கூட்டிற்குள் 
இழுத்துக்கொண்டுள்ள ஒரு நத்தையை ஒரு புலிச் சிலந்தி 
உண்ண முயற்சி செய்ததைப் போல்விங்க் ( Bolwing - 1952 )) 
பார்த்துள்ளார் . இதிலிருந்து நுகர் உணர்ச்சி இரையுள்ள 
இடத்தைக் கண்டுகொள்ள உதவுகிறது எனத் தெரிகிறது . 


உடலை 


நீண்ட கால்களுள்ள இனங்கள் வெகு வேகமாக 
ஓடுகின்றன . அப்பொழுது அவற்றைப் பார்த்தால் கடற் 
கரையில் 

காற்றினால் அடித்துச் செல்லப்படும் இராவணன் 
மீசை போலத் தோன்றும் . வேகமாக ஓடும் ஒரு விலங்கு இரை 
இருப்பதை உணர்ந்தால் திடீரென நின்று இரையைப் பிடிக்க 
முயற்சி செய்கிறது . சில சிறப்பினங்கள் மரங்களின் மேல் 
ஏறிச்சென்று அங்குள்ள பூச்சிகளைப் பிடித்து உண்ணுகின்றன . 
இரைகள் அசைவதைக் கொண்டு அவற்றை இவ் விலங்குகள் 

கண்டு கொள்கின்றன . புலிச் சிலந்திகளைப் 
பிடித்துக் கூண்டிலடைத்துச் சோதனைகள் செய்தபோது அவை 
இறந்த இரைகளிருக்குமிடத்தைக் கண்டு கொள்ளவில்லை . 
ஆனால் , இறந்த இரையை அசைத்தால் அவற்றை உடனே 
அறிந்து பிடிக்க முயற்சிக்கின்றன . நிறைய உணவு உண்டு 
வயிறு புடைத்துள்ள போதும் பெண்கள் கருவுற்று வயிறு பெருத் 
துள்ள போதும் இவற்றால் வேகமாக ஓடமுடிவதில்லை . 


அடையாளம் 


சால்புயுகா காஃப்ரா ( Solpuga caffra ) என்னும் தென் 
ப்ரிக்கச் சிறப்பின விலங்குகள் உருவில் பெரியதாக உள்ளன . 
இவற்றின் அகலமான மண்டைத் தகட்டின் முன்னால் பெரிய 
கூர்மையான வலுவுள்ள 

தாடைகள் 

அமைந்திருக்கின்றன . 
ரையை அணுகியதும் திடீரென்று தாவி அதன் 

அதன் மேல் 


160 


ஆர்த்தோபோடா- அராக்னிடா 


உணவை 


. 


பின்னுமாக 


குதித்துத் தன் தாடைகளால் இறுக்கிப்பிடிக்கிறது . பொதுவாக 
இவை இரையைத் தப்பவிடாமல் முதற்பிடியிலேயே பிடித்து 
விடுகின்றன . தத்துக் கிளிகள் , வண்டுகள் போன்ற இரையை 
இவைத் தாடைகளால் மென்று தின்னும்போது 

கரகர 
வென்னும் ஒலி ஏற்படுகிறது . கெட்டியான புறஉறையைத் 
தின்னும்போது , மனிதர் சீடை , முறுக்குப் போன்றவற்றைத் 
தின்னும் போது எழும் ஒலியைப் போன்ற ஓர் ஒலி தெளிவாகக் 
கேட்கிறது . தாடைகளின் கூரிய முனை கள் இரையைக் குத்திக் 
கிழிக்கப் பயன்படுகின்றன . 

இரையைப் பிடித்துள்ளபோது தாடை நுனிகள் கத்தரிக் 
கோலின் கைகள் போல ஒன்றின் மேலொன்றாகக் குறுக்காக 
உள்ளன 

அரைக்கும்போது மேலும் கீழுமாகவும் 
முன்னும் 

அசைக்கப்படுகின்றன என்பதை 
முன்னமேயே கூறியுள்ளோம் . அதாவது தாடைகள் ஒரே 
நேரத்தில் இரு வாட்டங்களில் அசைக்கப்படுகின்றன . அதனால் 
இரையானது விரைவில் கூழ் போலாக்கப்பட்டு வாய்த்துளைக்கு 
அருகில் தள்ளப்படுகிறது . கூழ்போன்ற உணவும் சில சமயங் 
களில் தூள்களாகவுள்ள கைட்டினப் பொருளும் வாய்வழியாக 
விழுங்கப்படுகின்றன . 

இவ் விலங்குகள் இரைகளைச் சுலபமாகப் பிடித்து வெற்றிக் 
கொள்கின்றன . ஆனால் , சில வேளை களில் ஒரு பூரானையோ , 
தேளையோ அல்லது மற்றொரு புலிச் சிலந்தியையோ எதிர்த்து 
நிற்கும்போது கடும் சண்டை ஒன்று 

நடைபெறுகிறது . 
இரண்டு புலித் தேள்கள் நீண்ட நேரம் சண்டையிடும்போது 
இரண்டு வீரர் குத்துச்சண்டை போடுவது போலத் தோன்றும் 
ஒன்றை ஒன்று நெருங்கும்போது தம் பெடிப்பால்புகளை 
நீட்டிக்கொண்டு எதிரியின் தாடைப்பிடிகளைத் தடுத்து ஒதுக்கு 
கின்றன . கைகளை நீட்டிக்கொண்டு தாக்குதலுக்குத் தயாராக 
உள்ள இரண்டு வீரர்களைப் போல இவையும் தம் உடலைப் பக்க 
வாட்டில் அசைத்துக்கொண்டும் பெடிப்பால்புகளை 

நீட்டிக் 
கொண்டும் நிற்கின்றன . திடீரென்று ஒன்றின் தாடையை 
மற்றது பற்றிக்கொண்டு 

ஒன்றை 

யொன்று 
கிழிக்க முயற்சி செய்கின்ற சமயங்களில் , 

தாடைப்பிடிப்பு 
களை விடுவித்துக்கொண்டு பின் வாங்கிச் சென்று திரும்பவும் 
மோதுவதற்கு ஆயத்தமாக 

உள்ளன . 

ஆனால் , 
வாய்ப்புக் கிடைத்தாலும் ஒன்று மற்றதின் மென்னுடற் தோலைக் 
கூர்மையான கெலிசெராக்களால் குத்திக் கிழித்துவிடுகிறது ; 
சண்டையும் முடிவுக்கு வருகிறது . 


சோலிஃப்யுகே 


161 


நுனியி 


பெடிப்பால் புகள் சண்டைக் காலங்களில் மனிதரின் 
கைகளைப் போலத் தாக்கவும் , தாங்கிக்கொள்ளவும் பயன்படு 
கின் றன ( படம் 61 ) . மற்ற 
நேரங்களில் அவை உண் 
பதற்கும் உணர்ச்சி உறுப்பு 
களாகவும் செயல்படுகின் 
றன . அவற்றின் 
லுள்ள ஒட்டுறுப்புகள் 
உணவைப் பிடிக்கவும் நீர் 
அருந்தவும் பயன்படுகின் 
றன . இவ் வுறுப்புகள் நுகர் 
உணர்ச்சி உறுப்புகளாகச் 
செயல்படுவதாகவும் இவற் 
றின் உதவியால் ஆண் 
விலங்குகள் பெண் விலங்கு 
களை மோப்பம் பிடித்து 
அறிகின்றன என்றும் 
ஆய்ந்து கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளது . 

புலிச்சிலந்தி - ராகோடிடே குடும்பம் . 
இந்த விலங்குகள் நஞ்சுடையனவா ? அல்லவா ? என்பது 
பற்றி பல கருத்துகள் நிலவுகின்றன . இவை கடிப்பதால் 

கொடிய விளைவுகள் ஏற்படு 
வதாக அராபியர் கூறுவது 
சரியான கருத்தல்ல என் 
பது பொதுவாக ஒப்புக் 
கொள்ளப் படு கிறது . 
ஆனால் , இவற்றின் தாடை 
கள் கூர்மையாக இருப்ப 
தால் இவை கடிக்கும் 
போது பெருவலி ஏற்படும் 
என்பதை 

எல்லோரும் 
ஒப்புக் கொள்ளுகின்றனர் . 

இவை நஞ்சுடையவை 
படம் 62 . 

என்றும் , குளிர் உறக்கத் 
புலிச் சிலந்தி - ஹெக்ஸ்ஐசோபோடிடே 

திற்குப் பிறகு நச்சுத் 
குடும்பம் . 

தன்மை அதிகமாக உள் 
ளது என்றும் காஸ்ப்பியன் கடற் பகுதியிலுள்ள பாகு நாட்டுக் 
கரரர்கள் 

கூறுகின்றனர் . இவற்றின் கடிக்கு மருந்தாகக் 
11 


M. 


3 


162 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


கொதிக்கும் எண்ணெயில் நனைக்கப்பட்ட இவற்றின் உடலைக் 
கடிவாய்களில் தேய்க்கிறார்கள் . ஆனால் , சோமலியர் இவற் 
றைத் தீமை பயக்காதவை எனக் கூறுகின்றனர் ( படம் 62. ) . 

சிலந்திகளின் தாடைகளில் 
காணப்படுவது போன்ற நச் 
சுச் சுரப்பிகள் இவ் விலங்கு 
களில் 

காணப்படவில்லை . 
ஆனால் இவற்றால் கடிக்கப் 
பட்ட மனிதர் பெரும் அவதி 
யுறுவதும் சில வேளைகளில் 
இறந்து போவதும் உண்டு . 
அதனால் இவற்றின் கடிக்கு 
நச்சுத் தன்மை இல்லை என்று 
எளிதில் கூற முடியவில்லை . 
சிலர் சோதனைகளுக்காகத் 
தம்மை இவ் விலங்குகளால் 
கடிக்கவிட்டுக் கொண்டனர் . 
அவர் களுக்குப் பொதுவாக 
நச்சுப் பொருள்களால் ஏற் 
படும் விளைவுகள் 

எதுவும் 
உண்டாகவில்லை . சில வேளை 
களில் இவற்றின் 

நச்சு விளைவுகள் ஏற்படுகின் 
படம் 63 . 

றன . கடிவாய் வழியாக நச் 
புலிச்சிலந்தி - கேலியோடிடே 

சுக் கிருமிகள் 

நுழைந்து 
குடும்பம் . 

ஏற்படுத்தும் தொல்லைகளே 
அவற்றிற்குக் காரணமாக இருக்கலாம் ( படம் 63. ) . 
இவற்றின் விரோதிகள் 

சாலிஃப்யூகேக்களின் விரோதிகள் யாவை எனக் குறிப் 
பாகக் கூற முடியவில்லை . வாலாட்டும் குருவி ஒன்று சால்புயுகா 
ஹேஸ்ட்டிலிஸ் ( S. hostilis ) ஒன்றினைத் தாக்கியதைப்பற்றி 
டிஸ்ட்டண்ட் ( 1892 ) பார்த்தறிந்து கூறியுள்ளார் . பூச்சி உண் 
ணிப் பறவைகள் , சிறு பாலூட்டிகள் , ஊர் வன போன்ற 
விலங்குகள் போலிச் சிலந்திகளைத் தாக்கிப்பிடித்து உண்ணலாம் 
என்று கருதப்படுகிறது . ஆப்ரிக்கப் புல்வெளிகளில் வாழும் 
பசார்டு ( Buzzard ) பறவைகளின் வயிற்றில் போலிச் சிலந்திகள் 
இருந்ததைக் கண்டுள்ளனர் . இவ் விலங்குகளிடம் தன்னினக் 
கொல்லிப் பழக்கம் காணப்படுகிறது . அதனால் அவை ஒன்றை 
யொன்று தின்று அழிந்து போகின்றன . 


கடியால் 


சோலிஃப்யுகே 


163 


நிறைவுயிரி நிலையில் ஒன்பதாம் உடற்கண்டம் மறைந்து 
போவதால் , முன்னுடலும் பின்னுடலும் இணைந்துள்ள இடம் 
அகலமாக உள்ளது . அசையக் கூடியதாகவும் 

உள்ளது . 
அதனால் இவ் விலங்குகள் பின்னுடற் 

பகுதியை நேர் 
செங்குத்தாக மேலே தூக்கும் ஆற்றல் 

பெற்றுள்ளன . 
இப் பண்பு தேள் வாலைத் தூக்கி நிறுத்துவது போல உள்ளது . 
இது ஒரு போலிப் பாவனையாகும் ; தாக்க வரும் விரோதிகள் இப் 
பாவனையைக் கண்டு அச்சுறுகின்றன . கெலிசெராக்களின் உட் 
பக்கத்திலுள்ள ஒலி எழுப்பும் பகுதி முட்களை , ஒன்றின் மேலொன் 
றாக அசைத்து ஒலி எழுப்புகின்றன . இதுவும் விரோதிகளை 
எச்சரிக்கப் பயன்படுகின்றன . சாலியல் சைக்கோஃபேண்டா 
( Salius sycophanta ) என்னும் இந்தியக் குளவிகள் ( wasp ) இவற் 
றின் எதிரிகளாகும் . நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு குளவி 
கேலியோடிசைக் கொட்டித் தன் இருப்பிடத்திற்கு எடுத்துச் 
செல்கிறது . குளவியின் கூட்டில் ஐந்து அல்லது ஆறு இறந்த , 
காலற்ற கேலியோடிசுக்களைக் காண முடியும் . இவை இக் குளவி 
களின் லார்வாக்களுக்கு உணவாகப் பயன் படுகின்றன . 
இணை கூடுதல் 

ஆண் , பெண் விலங்குகளுக்கிடையே புறவேறுபாடுகள் 
அதிகமில்லை . ஆண்கள் பொதுவாகப் பெண்களை விடச் சற்றுச் 
சிறியனவாகவும் எடை குறைந்தனவாகவும் உள்ளன . ஆனால் , 
ஆண்களின் கால்கள் நீளமானவை . கலவி முடிந்ததும் ஆவல் 
தீர்ந்த பெண்ணிடமிருந்து தப்பி ஓடிச்செல்ல நீளமான கால் 
கள் ஆண்களுக்கு அவசியமானவையே யாகும் . கலவி முடிந் 
ததும் ஆண்கள் ஓடிப்போகாவிட்டால் பெண்கள் அவற்றைக் 
கொன்று தின்றுவிடும் . ஆண்களின் தாடைகள் பெண்களின் 
தாடைகளைவிடச் சிறியவை ; குறைந்த பற்களுடையவை ; 
தாடையின் மேற்பக்கத்தில் கசையிழை போன்ற ஒரு நீட்சம் 
உண்டு ; இதன் பயன் யாதெனத் தெரியவில்லை . 

இணை கூடுதல் மிக விரைவாகவும் முரட்டுத் தனமாகவும் 
நடைபெறுகிறது . இணைகூடுதல் பொதுவாக அந்தி வேளை 
அல்லது இரவில் தான் நடைபெறுகிறது . கேலியோடிஸ் காஸ் 
பியஸ் என்னும் போலிச் சிலந்தியின் இணை கூடுதலை 
ஹேமான்ஸ் ( 1902 ) பார்த்துக் கூறியுள்ளார் . ஆண் பெண்ணைப் 
பல முறைகள் தட்டிக் கொடுத்து அதனைக் கலவிமயக்கம் 
கொள்ளச்செய்கிறது . பின்னர் ஆண்விலங்கு தன் இணையுறுப் 
களின் உதவியால் பெண்ணை உடல் நோகாமல் சிறிது தூரம் 
எடுத்துச் சென்று பக்கவாட்டில் படுக்க வைக்கிறது ; பெண் 
ணின் கீழ்ப்பக்கத்தை ஆண் தனது தாடைகளால் தடவிப் 


164 


ஆர்த்ரோபோடா- அராக்னிடா 


புணர் 


மூடு 


பிடித்துவிடுகிறது . இச் செயலால் பெண் புழையின் உதடுகள் 
வீங்கி விம்முகின்றன . புழையும் நன்றாகத் தெரிகிறது . ஆணும் 

தன் தாடைகளால் 
புழை உதடுகளைத் திறந்து விடு 
கிறது . இதனை அடுத்து ஆண் 
தனது விந்துவைத் தரையின் 
மேல் பீச்சுகிறது . 

இவ் விந்து 
வைத் தன் கெலி செராக்க 
ளால் எடுத்து ஆண்விலங்குப் 
பெண்ணின் புணர்புழைக்குள் 
திணித்துப் புழை உதடுகளை 
நெருக்கிப் 

புழையை 
கிறது . இத் தருணத்தில் பெண் 
ணின் கலவிமயக்கம் குறையத் 
தொடங்குகிறது . பெண் இவ் 

வுணர்ச்சியிலிருந்து முழுதும் 
பட்ம் 64 . 

விடுபடுவதற்கு முன்னர் ஆண் 
புலிச் சிலந்தி - எரெமோபேட்டி டே அவ்விடம்விட்டு நீங்குகிறது.ஓர் 
குடும்பம் . 

ஆண் பலமுறை இதுபோன்ற 
புணர்ச்சியில் ஈடுபடுவது உண்டு . ஆனால் , பொதுவாக முதற் 
கூடு தலை அடுத்து நடைபெறும் இணை கூடுதல்களில் குறைவான 
அளவில் விந்து வெளிப்படுகிறது . இணை கூடிய சிறிது காலத் 
திற்கெல்லாம் ஆண் விலங்கு இறந்துவிடுகிறது . 

இணைகூடும் 
போது நடைபெறும் செயல்கள் யாவும் அனிச்சைச் செயல் 
களே யாகும் . இணைகூடும்போது பெண்விலங்கை நீக்கிவிட்டு 
வேறு மென்மையான பொருளை அதற்குப் பதிலாக வைத்தால் 
ஆண் அந்தப் பொருளைத் தட்டித் தடவிக்கொடுக்கக் காணலாம் . 
( படம் 64. ) . 
இனப்பெருக்கமும் வாழ்க்கை வரலாறும் 

கருவுறுதல் நடைபெற்றப் பின்னர் பெண்விலங்கு இரண்டு 
மூன்று வாரங்களுக்கு நிறைய ( படம் 65. ) உண்ணுகிறது . இரவு 
வேளைகளில் பூமியைத் தோண்டி ஓர் ஆழமான பள்ளத்தை 
உண்டாக்குகிறது . இப் பள்ளத்தில் தான் முட்டைகளிடப்படு 

சால்புயுகா காஃப்ரா மூன்றரை முதல் நாலரை 
மணி நேரத்தில் சுமார் இருநூறு முட்ட்ைகளி டு கிறது . 
சால்புயுகா ஹேஸ்ட்டிலிஸ் சுமார் நூறு முட்டைகளிடுகிறது . 
முட்டையிடும்போது பெண் தன்னை மறந்து பக்கவாட்டில் 
படுத்துக்கிடக்கிறது . ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் முட் 
டைகள் ஒவ்வொன்றாய் நழுவி வெளிப்படுகின்றன . இந்த 


கின்றன . 


கின்றன . 


உள் 


ளன . 


றுடன் 


சோலிஃப்யுகே 

165 
நேரத்தில் பெண்ணின் உடல் அடுத்தடுத்துச் சுருங்கி விரிகிறது ; 
இவ் அசைவுகளைத் தவிர அதன் உடல் உணர்ச்சி குன்றிப் 
போயுள்ளது . 

கேலியோ 
டிஸ் இருநூறுக்கும் மேற் 
பட்ட முட்டைகளை இடு 

முட்டைகள் 
உருண்டையாகவும் , முத் 
துப் போலப் 

பளிச்சிடும் 
வெண்மையாகவும் 

முட்டைகள் ஒன் 
ஒன்று 

ஒட்டிக் 
கொண்டு ஒரு கும்பலாகக் 
காணப்படுகின்றன .சால்பு 
யுகா காஃப்ராவின் முட் 
டைகள் மஞ்சள் நிறமுள் 
ளவை . ஹோஸ்ட் 

5 
லிஸ் சிறப்பினத்தின் 

படம் 65 . 
முட்டைகளில் கரு நீலக் 

புலிச்சிலந்தி - அம் மோடி ரெக்கிடே 
குறிகள் காணப்படுகின் 

குடும்பம் . 
றன . முட்டைகளிட்ட ஒன்றிரண்டு நாட்களில் பெண்கள் 
வழக்கம்போல உண்ணத் தொடங்குகின்றன . எரெமோபேட்டஸ் 
ஃபார்மிகேரியா ஒரு பருவகாலத்தில் பல முறைகள் முட்டை 
களிடுகின்றன . முட்டைகளிட்டதும் இவ் விலங்கு வளையின் 
வாயை மூடி விட்டுச் செல்கிறது . 

முட்டைகள் பொரிந்து வெளிவரும் லார்வாக்களின் அமைப்பு 
இனங்களுக்கு இனம் வேறுபடுகிறது . கேலியோடிஸ் இனத்தில் 
முட்டைகள் இரண்டு நாட்களுக்குள் பொரிந்து இளரிகள் வெளி 
வருகின்றன . வெண்ணிறமுள்ள மென்மையான இவ் விளரிக 
ளால் இடம் பெயர்ந்து செல்ல முடிவதில்லை . முதல் சட்டை 
யுரித்தல் முடியும் வரை , தாய் இளரிகளைப் பாதுகாக்கிறது . 
முதல் சட்டையுரித்தல் இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் 
நடைபெறுகிறது . இதன் பின்னர் இளரிகள் சுறுசுறுப்பாக 
இடம் பெயர்ந்து செல்கின்றன . அடுத்து நடைபெறும் சட்டை 
யுரித்தல்களில் புறவுறை கடினமாகிறது . நிறைவுயிரி உருவம் 
ஏற்படுகிறது . இளரிகள் எத்தனை முறைகள் சட்டையுரித்து 
நிறைவுயிரிகளாகின்றன ; இது எத்துனைக் காலத்தில் நடைபெறு 
கிறது என்பனவெல்லாம் நிச்சயமாகத் தெரியவில்லை . 
புவிப் பரவல் 

உலகின் வெப்பப் பிரதேசங்களிலும் , ஐரோப்பாவில் தென் 
கிழக்கு ஸ்பெயினிலும் ( spain ) சாலிஃப்யூகேக்கள் காணப்படு 


166 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


கின்றன . ஆப்பிரிக்காவில் வடக்கு , தெற்கு , கிழக்குப் பகுதி 
களில் மட்டுமே இவை காணப்படுகின்றன ; மேற்குப் பகுதியில் 
காணப்படவில்லை . ஆசியாவில் அரேபியா , பெர்சியா , துருக்கி , 
இந்தியா , இந்தோசீனா செபிஸ் தீவுகள் ஆகிய இடங்களில் 
இவை வாழ்கின்றன . எரெமோபேட்டிடே , அம்மோட்டெரக் 
கிடே ஆகிய இரு குடும்பங்களைச் சேர்ந்தவை 

அமெரிக்கக் 
கண்டங்களில் காணப்படுகின்றன . வட அமெரிக்காவின் தென் 
மேற்குப் பகுதி , தென் அமெரிக்காவின் மேற்குக் கடற்கரைப் 
பகுதி , பிரேசில் நாட்டின் தென்கோடிப்பகுதி முதலிய இடங் 
களில் இவற்றைக் காணலாம் . மேற்கு மாண்ட்டானாவின் ( Western 
Montana ) வெப்ப நீர் ஊற்றுகளுக்கு அருகிலும் , நெப்ராஸ்க்கா 
விலும் ( Nebraska ) கூட இவற்றைக் காணலாம் . 
வகைபாடு 
வரிசை : சாலிஃப்யூகேயின் குடும்பங்கள் . 
1 . பின்னுடலிலுள்ள மலப்புழைக்கண்டம் அரைக் 

கோள வடிவமுடையது ; முதல் ஜோடிக்கால் 
களின் டார் சசின் கீழ்ப்பக்கத்தில் பல கூர் 
முட்களுள்ளன ; எல்லாக் கால்களிலும் நுனி 
டார்சசுகள் ஒரே கரணையாலாகியவை ; பழைய 
உலகில் காணப்படுகிறது 

ராகோடிடே 
2 . மலப்புழைக் கண்டம் தட்டையானது ; முதல் 

ஜோடிக் கால்களின் டார்சசின் கீழ்ப்பக்கத்தில் 
முட்களில்லை ; 2 ஆவது முதல் 4 ஆவது ஜோடிக் 
கால்கள் வரை நுனிடார் சசில் உட்கரணைகள் 
உள்ளன 

... 3 ...... 3 
3 . பின்கால்களும் தோண்டுவதற்கு ஏற்ப அமைந் 

துள்ளன ; கூர் நகங்களில்லை . புரோசோமத் 
தகடுகள் தெளிவாகத் தெரிவதில்லை ( தென் 
ஆப்ரிக்கா ) 

ஹெக்ஸ் ஐசோபோடா 
4 . பின் கால்கள் தோண்டுவதற்கு ஏற்ப அமைய 
வில்லை ; இரண்டு கூர்நகங்கள் 

உள்ளன . 
புரோசோமக் கண்டங்கள் தெளிவாகத் தெரி 
கின்றன . 

....... 5 ...... 5 
5. 2 ஆவது , 3 ஆவது கால்களின் நுனிடார்ச்சு 
களின் கூர் நகங்களுக்கு மேல் 

முட்கள் 
உள்ளன . புது உலகத்தில் காணப்படுகின்றன . 

எரெமோபெட்டிடே 


1 - ........... 


1 


......... 


சோலிஃப்யுகே 


167 


6. இரண்டாவது , மூன்றாவது கால்களின் டார்சசு 
களில் இது போன்ற முட்களில்லை . 

...... 7 ...... 7 


7. முதல் கால்களின் நுனிடார்சசுகளில் இரண்டு 
மிகச் சிறிய கூர் நகங்கள் உள்ளன . 

பழைய 
உலகில் காணப்படுகிறது . 

................. 9 


8. முதல் கால்களின் நுனிடார்சசுகளில் கூர் நகங் 
களில்லை . 

13 .......... 13 


9. 2 ஆவது , 3 ஆவது , 4 ஆவது கால்களின் நுனி 

டார்சசுகளில் மயிர் போன்ற இழைகளில்லை ; 
பெடிப்பால்புகளின் டார்சஸ் அசையாதவை ........ 11 


10. 2 ஆவது , 3 ஆவது , 4 ஆவது கால்களின் நுனி 

டார்சசுகளின் கூர் நகங்களில் மயிர்போன்ற 
இழைகள் உள்ளன . பெடிப்பால்புகளின் டார் 
சஸ் அசைவன ; பழைய உலகில் காணப்படு 

கேலியோடிடே 


கிறது . 


...... 


11. 2 ஆவது , 3 ஆவது , 4 ஆவது கால்களின் நுனி 

டார்சசுகளில் ஒரு கரணையே உள்ளது ...... கார்ஷியிடே 


12. 2 ஆவது , 3 ஆவது , 4 ஆவது கால்களின் நுனி 

டார்சசுகளில் இரண்டு உட்கரணைகள் உள்ளன . 
( ஆப்ரிக்கா ) 

......செரேமிடே 


13. 2 ஆவது , 3 ஆவது , 4 ஆவது கால்களின் நுனி 

டார்சசுகளில் ஒன்று அல்லது இரண்டு உட் 
கரணைகள் , 4 ஆவது கால்களில் நான்கிற்கு 
மேற்படாத உட்கரணைகள் 

.......... 15 


14. 2 ஆவது , 3 ஆவது கால்களின் டார்சசுகளில் 

1 அல்லது 2 உட்கரணைகள் , 4 ஆவது கால் 
களில் 6 ( அ ) 7 உட்கரணைகள் ( ஆப்ரிக்கா ) ... சால்பிஜிடே 


15. ஆண்களின் கசையிழை பல முட்களாலாகியது ; 

பெண்களின் கெலிசெராக்களில் இரண்டாம் 
கரணையில் பல சிறுபற்களுள்ளன . (பழைய 
உலகம் ) 

..மெலனோபிலாஸ்ஸிடே 


...... 


168 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


16. ஆண்களின் கசையிழைக் கதிர் போலவுள்ளது . 

பெண்களின் கெலிசெராக்களின் இரண்டாம் 
கரணையில் பற்களில்லை . 

17 
17. ஆண்களின் கசையிழை அசையாதது ( புது 
உலகம் ) 

..அம்மோட்டெரக்கிடே 


....... 


18. ஆண்களின் கசையிழை அசைகிறது ( பழைய 
உலகம் ) 

டேசியிடே 


12 . 


வரிசை : கீலோநேத்தி 


பொதுப்பண்புகள் 

கீலோநேத்திகள் பொதுவாகப் போலித் தேள்கள் எனக் 
கூறப்படுகின்றன . 

இவ் அராக்னிடுகளின் புரோசோமா 
ஒருபடித்தானது . இவற்றில் ஒரு ஜோடிக் கண்களுக்கு மேல் 
காணப்படுவதில்லை . பின்னுடலில் தனித்தனி டர்கத்தகடு 
களும் , ஸ்டர்னத் தகடுகளுமுள்ள பன்னிரண்டு கண்டங்கள் 
உள்ளன . இவற்றில் இடுப்பு , டெல்சன் ஆகிய இரு அமைப்பு 
களுமில்லை . சிறிய கெலிசெராக்கள் இரண்டு கரணைகளா 
லாகியவை ; கிடுக்கியுள்ளவை . பெடிப்பால்புகள் பெரியவை ;; 
ஆறு கரணைகளாலாகியவை ; கிடுக்கியுள்ளவை . பெடிப்பால்பு 
களில் தொடுஉணர் முட்களும் , நச்சுச் சுரப்பிகளுமுள்ளன . 
முன்னுடலின் ஸ்டர்னத் தகடுகளைப் பொதுவாகக் காணமுடிவ 
தில்லை . கால்களில் ஐந்து முதல் ஏழு கரணைகள் வரையுள்ளன . 
எல்லா நுனி டார்சசுகளிலும் இரண்டு கூர் நகங்கள் உள்ளன . 
இரண்டு ஜோடிச் சுவாசத்துளைகள் 3 ஆவது , 4 ஆவது பின்னுடற் 
கண்டங்களில் காணப்படுகின்றன . முதல் ஜோடிக் கால்கள் 
கலவிக்குப் பயன்படும் வகையில் மாறுபட்டு அமைந்துள்ளன . 


முன்னுடல் 

முன்னுடலின் மேற்பக்கத்தில் ஒரு சதுரமான அல்லது 
முக்கோண வடிவமுள்ள காரப்பேஸ் உள்ளது . இது பல டர்கத் 
தகடுகள் இணைந்ததால் ஏற்பட்ட தகடாகும் . சில கீலோ 
நேத்திகளுக்குக் கண்களில்லை . 

ஆனால் , மற்றவைகளில் ஒன்று 
அல்லது இரண்டு ஜோடிக் கண்கள் உள்ளன ( படம் 66. ) . கண் 
களுக்கு முன்புறமுள்ள காரப்பேஸ் பகுதிக்குக் கூகுல்லஸ் 
( முகப்புத் தகடு ) என்று பெயர் . சில குடும்பங்களில் இத் தகடு 
தனித்துக் காணப்படவில்லை . ஆனால் , காரிபிடே ( garypidac ) , 


170 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


செரிடியிடே ( cheiridiidae ) ஆகிய இரு குடும்பங்களிலும் இது 
தெளிவான குறுகிய நீளமான பகுதியாகக் காணப்படுகிறது . 


படம் 66 . 
கெலிஃபெர் கேன் சிராய்டெஸ் - ஒரு கீலோநேத்தி -மேற்பக்கத் தோற்றம் . 

1. செம்மரிக்கொம்பு உறுப்பு . 
இதனைச் சிலந்திகளின் கிளைப்பியஸ் , 

ரெசி நியுலிகளின் 
அசையக்கூடிய கூகுல்லஸ் ஆகியவற்றுடன் ஒப்பிடலாம். 
முன்னுடலின் பின் பகுதி ( இதனை மார்புப் பகுதி எனவும் கூறுவ 
துண்டு ) மூன்று கண்டங்களாலாகியது . 

இக் கண்டங்களின் 
டர்கப் பகுதிகளை முறையே முன்பிருந்து பின்னாகக் கண் பகுதி , 
இடைப்பகுதி , பின்பகுதி என்று சேம்பர்லின் பெயரிட்டார் 
( Chamberlin - 1931 ) . இம் மூன்று 

பகுதிகளுக்குமிடையே 
( outar disc , median disc , posterior disc ) காணப்படும் 
பள்ளங்கள் கண்ட 

அமைப்பையே காட்டுகின்றன . இப் 
பள்ளங்கள் உடற்தோலின் கீழ்ப்பக்கத்திலுள்ள தசை ஒட்டு 
களால் ஏற்பட்டதில்லை . 

இவ் விலங்கு வரிசையின் முதிரா நிலைக் கண் எண்ணிக்கை 
நான்கு ஆகும் . மானோஸ்ஃபிரோனிடா ( monosphyronida ) 
குடும்பத்தைச் சேர்ந்த பல சிறப்பினங்களில் இரண்டு கண்கள் 
உள்ளன . ஆனால் , இதே குடும்பத்தைச் சேர்ந்த வேறு பல 
சிறப்பினங்களில் கண்களில்லை . கண்களற்ற நிலையும் , இரண்டு 
கண்களுள்ள நிலையும் நான்கு கண்களுள்ள நிலையிலிருந்து 


கீலோநேத்தி 


171 


. 


பரிணமித்துத் தோன்றியவையே யாகும் . கண்களெல்லாம் 
காரப்பேஸ் மட்டத்திலேயே காரப்பேசின் முன் விளிம்பிற்கு 
அருகிலேயே அமைந்திருக்கின்றன . ஒரு ஜோடிக் கண்கள் 
மட்டுமே காணப்படும் கீலோநேத்திகளின் கண்கள் முன் ஜோடிக் 
கண்களே யாகும் . பின் ஜோடிக் கண்களே இவற்றில் மறைந்து 
போயுள்ளன . முன் ஜோடிக் கண்கள் முன்னோக்கியும் , சற்று 
மருங்கு நோக்கியும் அமைந்திருக்கின்றன . பின் ஜோடிக் 
கண்கள் பின்னோக்கியும் , மேல்னோக்கியும் அமைந்திருக் 
கின்றன . இவ் விலங்குகள் பெரும்பாலும் ஒளி உணர்ந்து 
செயல்படுவதில்லை ; தொடு உணர்ச்சியே மிகுதியாகப் பயன்படு 
கிறது . தேள்களிலும் சிலந்திகளிலும் காணப்படுவது போன்ற 
நடுக்கண்கள் இவ் வரிசையில் காணப்படவில்லை . 


இவை 


கின்றன . 


கெலிசெராக்கள் இரண்டு கரணைகளாலாகியவை . வாய்க்கு 
முன் அமைந்துள்ளன . 

உணவைப் 

பிடித்துக் 
கொள்ளவும் , உண்ணும் பொருள்களையும் , கூடுகட்ட உதவும் சிறு 
பொருள்களையும் தூக்கிக்கொண்டு போகவும் பயன்படுகின்றன . 
பொதுவாக இவை மனிதரின் கைகளைப் போன்று செயலாற்று 

நுனிக்கரணையில் ( இரண்டாவது கரணை ) பட்டுச் 
சுரக்கும் ஒரு நூற்பமைப்புக் காணப்படுகிறது . அதனால் இவை 
நூற்கும் உறுப்புகளாகவும் செயல்படுகின்றன . தோரல் 
( Thorell ) என்னும் அறிஞர் இவ் வரிசைக்குக் கீலோநேத்தி 
எனப் பெயரிட்டதற்கு இதுவே காரணமாகும் . கெலிசெராக்கள் 
பெடிப்பால்புகளைச் சுத்தம் செய்து துப்புரவாக வைத்துக்கொள் 
கின்றன . பெடிப்பால்புகளின் நுண் உணர் உறுப்புகளின் மேல் 

படிந்து அவற்றின் செயல் திறம் குறைபடாமல் இருக்க 
இதுவே 

காரணமாகும் . கெலிசெராக்களே உணர் உறுப் 
பாகவும் செயல்படுகின்றன . அவற்றின் மேற்பரப்பில் பல 
உணர் முட்களும் கசையிழை அமைப்பும் உள்ளன . கெலி 
செராக்களின் முதல் கரணையின் அடிப்பகுதி அகலமாகவும் 
நுனிப்பகுதி கூர்மையாகவும் உள்ளது . இரண்டாம் கரணை 
முதல் கரணையின் கூரிய நுனிப்பகுதிக்கு இணையாக அதனுடன் 
கிடுக்கி அமைப்பு ஏற்படும் வகையில் இணைந்துள்ளது . கிடுக்கி 
அமைப்பின் உள் விளிம்புகளில் சீப்புப் பற்கள் போல அமைந் 
துள்ள செர்ரூலா (scrrula ) என்னும் அமைப்புகள் உள்ளன .இவை 
பெடிப்பால்புகளையும் தாடைகளையும் சுத்தம் செய்ய உதவு 
கின்றன . கெலிசெராக்கள் சில குடும்பங்களில் பெரிய தாகவும் 
வேறு சில குடும்பங்களில் சிறியதாகவும் உள்ளன . கெலி 
செராக்கள் பெரியதாக உள்ள விலங்குகளில் இரண்டாம் 


தூசி 


172 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


கரணையின் நுனியும் முதல் கரணையின் நுனியும் நெருக்கப்படும் 
போது ஒன்றின் மேல் ஒன்றாகக் குறுக்கிடுகின்றன . இவற்றில் 
இரண்டாம் கரணையின் நுனி சிறியது ; செர்ரூலாவின் ஒரு பகுதி 
மட்டுமே கரணையுடன் இணைந்துள்ளது . 

இத்தகைய கெலி 
செராக்கள் சிறந்த பற்றுறுப்பாகச் செயல்படுகின்றன . கெலி 
செராக்கள் சிறியனவாக உள்ளபோது அவை சிறந்த பற்றுறுப்பு 
களாக இல்லை . இவற்றில் செர்ரூலா முழு நீளத்திற்கும் இணைந் 
துள்ளது ; இரண்டாம் கரணையின் நுனி பெரியதாகவும் முட்கள் 
உள்ளனவாகவும் காணப்படுகிறது . 


கசையிழைகள் 


கின்றன . 


கீலோநேத்திகளின் கெலிசெராக்களிலுள்ள கசையிழைகள் 
ஒன்று முதல் பன்னிரண்டு தட்டையான முட்கள் சேர்ந்து 
உண்டாகின்றன . இவை கெலிசெராவின் இரண்டாம் கரணை 
யின் உட்புறத்தில் அமைந்திருக்கின்றன . 

நுண் முட்களின் 
அமைப்பிலும் எண்ணிக்கையிலும் பல வேறுபாடுகள் காணப்படு 

உணர் உறுப்புகளாகச் செயல்படலா மென்றாலும் 
இவற்றின் சரியான 

பணி 

யாதெனத் தெரியவில்லை . 
நூற்பமைப்பு இரண்டாம் கரணையின் வெளிநுனியில் காணப்படு 
கிறது . இதில் இரண்டு வகைகள் உள்ளன : 1. கைட்டினா 
லான குறுமுட்கள் உள்ள வகை ; 

2. மெல்லிய கிளைத்த 
குழலுடைய வகை . 


பெடிப்பால்புகள் தற்காப்புக்கும் , தாக்குவதற்கும் ஏற்ப 
அமைந்துள்ளன . இவற்றின் மேல் உணர் கூர்முட்கள் காணப் 
படுவதால் இவை உணர் உறுப்புகளாகச் செயல்படுவதையும் 
அறிந்து கொள்ள முடியும் . சில சிறப்பினங்களில் இவைத் 
துணைக் கலவி உறுப்பாகவும் செயலாற்றுகின்றன . இவற்றின் 
காக்சாக்களில் தாடையடித் தகடுகளுள்ளன . உண்ணுமுறுப்பு 
களாகச் செயல்படும் இரு மென் தகடுகள் தாடையடித் தகடு 
களுடன் இணைந்துள்ளன . ஃபீமரும் டிபியாவும் சற்று நீள 
மானவை ; சற்றே ஒன்றின் மேலொன்றாக மடக்கக்கூடியவை . 
டார்சசும் நுனி டார்சசும் கிடுக்கியாக 

அமைந்துள்ளன . 
டார்சசின் கீழ்ப்பக்கத்தில் அதனுடன் அசையும் வகையில் நுனி 
டார் சஸ் இணைந்திருக்கிறது . 

கரணைகளின் கிடுக்கி 
அமைப்பு இரத்த அமுக்கத்தினால் திறக்கப்பட்டு டார்சசின் 

, 
உப்பிய அடிப்பகுதியிலுள்ள இழுப்புத் தசையின் உதவியால் 
மூடப்படுகிறது ( படம் 67. ) . 


கீலோநேத்தி 


173 


LI 


பெடிப்பால்புகள் பல வகைகளாக மாறுபட்டு ஒவ்வொரு 
சிறப்பினத்திலும் ஒருவிதமாகக் காணப்படுகின்றன . பெண் 
விலங்குகளின் பெடிப்பால்பு 
கள் பொதுவாகத் தடிமனாக 
வுள்ளன . இதனைப் பால் 
வழி இருதோற்றம் எனக் 
கூறலாம் . பெடிப்பால்பு 
களில் நச்சுச் சுரப்பிகள் 
உள்ளன . டார்சஸ் , நுனி 
டார்சஸ் கரணைகளில் இச் 
சுரப்பிகள் 

அமைந்திருக் 
கின்றன . இவற்றின் புழை 

படம் 67 . 
கள் அக் கரணைகளின் கூரிய ஒரு கீலோநேத்தியின் பெடிப்பால்பு . 
நுனிகளில் உள்ளன . சில கீலோநேத்திகளில் இரண்டு கரணை 
களில் ஏதாவது ஒன்றில் மட்டுமே நச்சுச் சுரப்பி காணப்படுகிறது . 
வேறு சிலவற்றில் நச்சுச் சுரப்பிகளே யில்லை . டார்சஸ் நுனி 
டார்சஸ் ஆகிய இரு கரணைகளிலும் பல உணர் கூர்முட்கள் 
உள்ளன . இவை யாவும் நீளமான மெல்லிய எளிய அமைப்புப் 
பெற்றுள்ளன . ஒவ்வொன்றும் அதன் அடிப்பகுதியில் ஒரு சிறு 
பள்ளத்தில் காணப்படுகிறது . தொடு உணர்வு அற்ற சாதாரண 
முட்களின் 

அடிப்பகுதியைச் சூழ்ந்து இத்தகைய 
மில்லை . 


பள்ள 


நான்கு 


ஜோடிக் கால்களில் முதலிரண்டு ஜோடிகளும் 
முன்னோக்கியும் , பின்னிரண்டு ஜோடிகளும் பின்னோக்கியும் 
நீட்டிக்கொண்டுள்ளன . முதல் ஜோடிக் கால்கள் இரண்டாம் 
ஜோடியைப் போலுள்ளன ; ஆனால் , சற்றுப் பெரியதாகவுள்ளன . 
மூன்றாம் ஜோடிக் கால்கள் நான்காம் ஜோடிக் கால்களைப் 
போலவுள்ளன . ஆனால் , நான்காம் ஜோடிக் கால்கள் சற்று 
அதிக நீளமாகவும் , தடிமனாகவும் உள்ளன . 


கால்களில் ஏழு கரணைகள் உள்ளன . ஃபீமரில் இரண்டு 
கரணைகள் உள்ளன ; பெட்டல்லா கிடையாது . நுனி டார் சசின் 
நுனியில் ஓர் உட்கரணை உண்டு . இதையும் சேர்த்தால் கால் 
கரணைகளின் எண்ணிக்கை எட்டு ஆகும் . சில கீலோநேத்தி 
களில் டார்சசும் நுனி டார்சசும் இணைந்து ஒரே கரணையாகத் 
தோன்றுகின்றன . வேறு சிலவற்றில் இரண்டு ஃபீமர் கரணை 
களுக்குப் பதிலாக ஒன்று மட்டுமேயுள்ளது . ஹெட்டிரோ 
ஸ்பிரோ நிடா ( Heterosphyronida ) உள் வரிசையில் முன்கால் 
களில் ஒன்றிய ( இணைந்த ) டார்ச்சும் , பின் கால்களில் தனித்தனி 


174 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


. 


டார்சசுகளும் காணப்படுகின்றன . டிப்ளோஸ்பிரோனிடா 
( Diplosphyronida ) உள்வரிசையில் அனைத்துக் கால்களிலும் 
தனித்தனி டார்சசுகள் உள்ளன . 

மானோஸ்பிரோனிடா 
( monosphyronida ) உள் வரிசையில் அனைத்துக் கால்களிலும் 
ஒன்றிய டார்சசுகள் காணப்படுகின்றன . 

நுனி டார்சசுடன் 
இரண்டு கூர் நகங்களும் , கூர் நகங்களுக்கிடையில் ஒரு மென் 
பாதமும் ( arolium ) உள்ளன . கீலோ நேத்திகள் செங்குத்தான 
சுவர்கள் மீதும் கூரைகளின் கீழ்ப்பக்கத்திலும் நடப்பதற்கும் , 
பிடித்துக்கொண்டு நிற்பதற்கும் இவ் வமைப்புகள் பயன்படு 
கின்றன . கூர் நகங்களில் பற்களில்லை . கெலிஃபெரிடே குடும் 
பத்தைச் சேர்ந்தவைகளில் முதல் கால்களின் முன் கூர் நகங்கள் 
சற்று மெலிந்தும் அமைப்பு ஒழுங்கு மாறியும் காணப்படு 

இக் கால்களின் ஒன்றிய டார்சசின் நுனியில் ஒரு 
முள் உள்ளது . இம் முள் கலவியின் போது பெண் புழையைத் 
திறக்கவும் விந்தணுத் தொகுப்புகளை உள்ளே நுழைக்கவும் 
பயன்படுகின்றது . 


கின் றன . 


பெடிப்பால்புகளின் தாடையடித் தகடுகளுக்கிடையிலுள்ள 
ஒரு சிறு கூம்பின் நுனியில் வாய் அமைந்திருக்கிறது . 
கூம்பின் அடிப்பகுதி அசைவதால் கூம்பின் உட்குழிப் பெரிய 
தாகி ஓர் உறிஞ்சி போலச் செயல்படுகிறது . 

முன்னுடலின் 
கீழ்ப்பக்கத்தில் சில கீலோநேத்திகளில் சிறு சிறு தகடுகள் 
காணப்படுகின்றன . ஆனால் , ஸ்டானம் என்று சொல்லத்தக்க 
பெரிய தகடு இவ் விலங்குகளில் காணப்படவில்லை . 

பெடிப் 
பால்புகள் மற்றும் கால்களின் காக்சாக்கள் இப் பகுதியை மூடி 
மறைக்கின்றன . 

ஆனால் , க்தோ நியாய்டியா பெரும் குடும் 
பத்தைச் சேர்ந்தவைகளில் மூன்றாவது , நான்காவது காக்சாக் 
களுக்கிடையில் சிறு முட்களுடைய ஒரு சிறு தகடு காணப்படு 
கிறது . இது மெய்யான ஸ்டர்னத்தின் எஞ்சி நிற்கும் பகுதி 
யாகும் . கேரிபிடே ( garyipidae ) , ஸ்டர்னோஃபோரிடே (Sterno - 
phoridae) ஆகிய இரு குடும்பங்களிலும் முறையே ஒரு சவ்வும் , 
இரண்டாம்படி ஸ்டர்னமும் நான்காம் காக்சாக்களுக்கிடையில் 
காணப்படுகிறது . 


ன் 


பின்னுடல் 

பின்னுடல் நீளவட்ட உருவம் உடையது . முன்னுடலுடன் 
முழு அகலத்திற்கும் இணைந்துள்ளது . பன்னிரண்டு கண்டங் 
களாலாகிய இப் பகுதியில் ஒவ்வொரு கண்டத்திலும் தனித்தனி 
யாக டர்கத் தகடுகளும் , ஸ்டர்னத் தகடுகளும் காணப்படு 

பல சிறப்பினங்களில் பன்னிரண்டு கண்டங்களையும் 


கின்றன . 


கீலோநேத்தி 


175 


தெளிவாகக் காணமுடிவதில்லை . பன்னிரண்டாவது கண்டத் 
தின் டர் கமும் ஸ்டர்னமும் ஒன்றாக இணைந்து மலப்புழையைச் 
சுற்றி ஒரு வளையம் போல அமைந்திருக்கிறது . மேலும் இவ் 
வளையம் பதினொன்றாம் கண்டத்துடன் மிக நெருக்கமாக இணைந் 
துள்ளது . முதல் கண்டத்தின் ஸ்டர்னத் தகடு குறைவு பட் 
டுள்ளது . சில சிறப்பினங்களில் இரண்டாம் தகட்டுடன் இணைந் 
துள்ளது . பின்னுடலின் ஸ்டர்னத்தகடுகளும் டர்கத்தகடுகளும் 
நெகிழக்கூடிய மீள் தன்மையுடைய சவ்வினால் இணைக்கப்பட் 
டுள்ளன . 

அதனால் தான் இனப்பெருக்க உறுப்புகளையும் 
உணவுச் செரிமான உறுப்புகளையும் உள்ளடக்கியுள்ள 
பின்னுடற் பகுதி காலத்திற்கும் பருவத்திற்கும் 

ஏற்ப 
பருமனில் மாறுபடுகிறது . பல இனங்களில் டர்கத் தகடுகளின் 
நடுக்கோட்டில் ஒரு குறுக்குக் கோடு காணப்படுகிறது . அதனால் 
இவற்றின் பின்னுடலின் மேல் நடுக்கோட்டில் ஒரு நீள் வரிக் 
கோடு உள்ளது . 

ஆண் , பெண் ஆகிய இருபால் உயிரிகளிலும் இனப்புழை 
ஒரு குறுக்குவாட்ட இடுக்குப் போல இரண்டாம் ஸ்டர்னத் தகட் 
டின் பின்விளிம்புக்கு அருகில் அமைந்துள்ளது . ஆண் விலங்கின் 
புணர் உறுப்புகள் இரண்டாவது , மூன்றாவது ஸ்டர்னங்களின் 
உட்குடைவுகளாக அமைந்திருக்கின்றன . ஆண் இனப்புழை 
ஒருபுற ஆண் கருவறைக்குள் ( uterus masculinus externus ) திறக் 
கிறது . அதனை அடுத்து ஒரு அகக் கருவறை ( uterus interaus ) 
உள்ளது . புறக் கருவறையுடன் வெளியே நீட்டப் படக் கூடிய 
மூன்று 

இனப்பைகள் இணைந்துள்ளன . மூன்று பைகளுள் 
ஒன்று நடுவிலும் மற்றவை மருங்குகளிலும் இணைந்திருக்கின்றன . 
மருங்குப் பைகள் வெளியே நீட்டப்படும்போது ( கெலிஃபெரி 
னேக்களில் ) செம்மரிக் கொம்புகள் ( ram s horn organs )) 
என்னும் பால் ஈர்ப்பு அமைப்புகள் உண்டாகின்றன . நடுப் 
பையானது விந்துப் பையாகவோ அன்றித் துணைச்சுரப்பிச் 
சேமிப்புப் பையாகவோ செயல்படுகிறது . 


பெண்ணின் புணர்புழை அமைப்பு எளிதானது . கருப் 
பைக்குள் 

ஒரு ஜோடி சிணையணு 

நாளங்களும் 
ஜோடி விந்து வாங்கு பைகளும் திறக்கின்றன . புணர் 
குழலின் பின்பகுதியே கருப்பையாக 

உள்ளது . விந்து 
வாங்கு பைகளில் ஒரு நடுத்தகடும் இரண்டு மருங்குத் தகடுகளு 
மாக மூன்று தகடுகளுள்ளன . மருங்குத் தகடுகளில் துளைகள் 
காணப்படுகின்றன . இத் தகடுகளின் பணி யாதெனத் தெரிய 
வில்லை . 


1 


176 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


ஆனால் , 


உடையவை . 


தனிப் பண்புகள் 

கீலோநேத்திகள் உருவத்தில் தேள்களைப் போல உள்ளன . 
இவற்றின் பெடிப்பால்புகளும் உடற் கண்ட அமைப்பும் தேள் 
களில் காணப்படுவனவற்றைப் போல உள்ளன . 
உடலின் பின் பகுதியில் பின் வயிறு அல்லது கடையுடல் எனப் 
படும் பகுதி தேள்களில் ஒரு வால் போலக் காணப்படுகிறது . 
ஆனால் , கீலோநேத்திகளில் இப் பகுதி தனித்துக் காணப்பட 
வில்லை . இவ் விலங்குகள் மிகச் சிறிய உருவம் 
இவற்றுள் மிகப் பெரியவை ஏழு அல்லது எட்டு மி.மீ. நீளத்திற்கு 
மேல் இருப்பதில்லை . இவை மிகச் சிறியவையாக இருப்பதாலும் 
ஒதுங்கி வாழும் தன்மையுடையனவாக இருப்பதாலும் இவற்றை 
எளிதில் காண முடிவதில்லை . ஒளியை வெறுக்கும் தன்மை 
யுடைய இவ் விலங்குகள் திறந்த வெளிக்கு வருவதேயில்லை . 
இவை பொதுவாக மட்கும் இலைகள் , மரப்பட்டைகளுக்குக் கீழே 
வாழ்கின்றன . ஆனால் , தன்னுடைய பெரிய பெடிப்பால்புகளை 
முன்பக்கம் நீட்டிக் கொண்டு மெல்ல அசைந்து செல்லும் கீலோ 
நேத்தியை மிக எளிதாக மற்றச் சிறு பூச்சிகளிலிருந்து அடை 
யாளம் கண்டு கொள்ள முடியும் . பெடிப்பால்புகள் ஆன் டென் 
னாக்களைப் போல முன்பக்கம் நீட்டிக் கொண்டிருக்கின் றன . 
பெடிப்பால்புகள் 

உயிரிகளின் மேல் 
போலித் தேள்கள் உடனே 

திடீரென்று 

பக்கவாட்டிலோ 
அல்லது பின்னோக்கியோ செல்கின்றன . போலித் தேள்கள் 
முன்பக்கம் நோக்கிச் செல்வதைப் போன்றே பின்னோக்கியும் 
செல்லக் கூடியவை . முன்னோக்கி நடப்பதை விட விரைவாகப் 
பின்னோக்கி நடக்கின்றன . 
பழக்க வழக்கங்கள் 

சில போலித்தேள்கள் வரண்ட சூழ் நிலைகளில் வாழ்ந்தா 
லும் , பெரும்பான்மையானவை ஈரத்தன்மையுள்ள இடங்களி 
லேயே வாழ்கின்றன . 

ஈரத்தன்மையற்ற சூழ் நிலைகளில் இவ் 
வுயிரிகள் தம் உடல் நீரை இழக்கத் தொடங்குகின்றன . கால் 
களின் நுனியில் அரோலியம் (arolium ) என்னும் ஒட்டுறுப்புகள் 
உள்ளன . 

இவை மெல்லிய சவ்வினாலான கொம்பு போன்ற 
உருவுடைய அமைப்புகளாகும் . இவற்றின் உதவியால் இந்த 
அராக்னிடுகள் செங்குத்தான சுவர்களிலும் , கூரைகளின் கீழ்ப் 
பக்கத்திலும் நடந்து செல்கின்றன . முதுகு புறமாகக் கீழே 
விழுந்துவிட்டால் உடலைப் பக்கவாட்டில் அசைத்தோ அல்லது 
பக்கத்திலுள்ள பொருள்களைப் பற்றிக்கொண்டோ கடுமையாகப் 
பாடுபட்டுச் சரியான நிலையை அடைகிறது . 


வேறு 


பட்டுவிட்டால் 


கீலோநேத்தி 


177 


பல போலித்தேள் இனங்கள் ஈக்கள் , தேனீக்கள் , வண்டு 
கள் , பறவைகள் போன்ற மற்ற விலங்குகளின் மேல் ஏறிச் சவாரி 
செய்து ஓரிடமிருந்து மற்றோர் இடத்திற்குச் செல்கின்றன . 
பழக்கம் தற்செயலாகவோ அல்லது பசியின் காரணமாகவோ 
ஏற்படலாமென்று கருதப்படுகிறது . கற்கள் மற்றும் மரப்பட்டை 
களுக்குக் கீழே வாழும் போலித் தேள் களிடம் இப் பழக்கம் 
காணப்படவில்லை . மட்கும் இலைகளுக்குக் கீழே வாழும் இனங் 
களில் பெண்களிடம் மட்டுமே இப்பழக்கம் உள்ளது . 

போலித்தேள்கள் வலை பின்னுவது கிடையாது எனப் பலர் 
கருதிவந்தனர் . ஆனால் , அவை தம்முடலில் உற்பத்தி செய்யப் 
படும் பட்டிழையினால் கூடு கட்டுகின்றன என்று இப்பொழுது 
நிச்சயமாகத் தெரிகிறது . கோடை உறக்கத்தின் போதும் , 
சட்டை உரிக்கும்போதும் , இனப்பெருக்கக் காலத்தில் முட்டை 
யிடும்போதும் போலித்தேள்கள் கூட்டிற்குள் தங்குகின்றன . 
கூடுகள் வட்டமாகவும் குறுகிய இடுக்குகளுக்கிடையில் இருபக் 
கங்களிலும் ஒட்டிக்கொண்டும் உள்ளன . சில வேளைகளில் கூடு 
கள் ஒரு பக்கத்தில் மட்டும் ஒட்டிக்கொண்டுள்ளன . அக் கூடு 
களில் ஒட்டிக்கொண்டுள்ள பக்கம் தட்டையாகவும் அதன் 
எதிர்ப்பக்கம் குவிந்தும் காணப்படும் . கூட்டின் வெளிப்புறத்தில் 
மணல் துகள்களோ அல்லது தாவரத் துகள்களோ கெட்டியாக 
ஒட்டிக்கொண்டுள்ளன . ஆனால் , கூடுகளின் உட்பக்கம் எப் 
பொழுதும் மழுமழுப்பாகவும் வேற்றுப்பொருள்களற்றும் காணப் 
படுகிறது . கட்டப்பட்டக் கூடுகளில் எண்ணற்ற மெல்லிழைகள் 
குறுக்கும் நெடுக்குமாகப் பல திசைகளில் அமைந்துள்ளதையும் , 
அவ் விழைகள் அடர்த்தியாக இடைவெளியின்றி ஒன்றுடன் 
ஒன்று இணைந்துள்ளதையும் காணமுடியும் . இவ் விழைகளைத் 
தோற்றுவிக்கும் சுரப்பிகள் தலை , மார்பு பகுதியில் (cephalothorax ) 
உள்ளன . இச் சுரப்பிகளின் நாளம் கெலிசெராக்களின் வழியாக 
ஓடி அவற்றின் நுனிகளில் திறக்கின்றன . கெலிசெராக்களின் 
உதவியால் நூற்றல் நடைபெறுகிறது . 


உணவும் , உண்ணும் முறையும் 
போலித்தேள்களனைத்தும் புலாலுண்ணிகளே . 

அவை 

யி 
ருடனுள்ள அல்லது அண்மையிலிறந்த சிறு அறுகால் பூச்சிகளை 
யும் , மற்றச் சிறு அராக்னிடுகளையும் உணவாகக் கொள்கின்றன . 
சிலந்திகளைப்போல இவைத் தன்னினத்தைத் தின்பதில்லை . 
ஆனால் , உணவு கிடைக்காத நிலையில் ஒரு போலித்தேள் காய 
முற்றுள்ள அல்லது ஓடித் தப்பமுடியாத மற்றொரு போலித்தேளைத் 
தின்பது உண்டு . இவ் விலங்குகள் சாதாரணமாக இரையைத் 


* 


12 


178 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


தேடி அலைவது ல்லை . தம் கெலிசெராக்களை நீட்டிக்கொண்டு , 
கிடுக்கிகளைத் திறந்து வைத்துள்ள நிலையில் தகுந்த உணவுத் 
தங்களுக்கு அருகில் வரும்வரைப் பொறுமையாகக் காத்திருக் 
கின்றன . உடல் மேற்பரப்பிலுள்ள உணர்வு இழைகளின் மேல் 
ஓர் இரை உராய்ந்து விட்டால் உடனே போலித்தேள் அதனைப் 
பிடித்து விடுகிறது . இக்தோனியஸ் ( chthonius ) என்னும் ஒரு 
இனத்தைச் சேர்ந்தவைத் தம் இரைகளைத் தாவிப் பிடிக்கின்றன . 
பால்புகளிலுள்ள நச்சுச் சுரப்பியின் பயன் யாதெனச் சரியாகத் 
தெரியவில்லை . சில சமயங்களில் இரைச் செயலிழந்து காணப் 
பட்டாலும் , பொதுவாக இரையானது பிடியிலிருந்து தப்பிச் 
செல்ல முயன்று கொண்டிருக்கும்போதே கெலிசெராக்களுக்கு 
இடையில் தள்ளப்படுகிறது . சில வேளைகளில் ஒரு போலித் 
தேள் மற்றொன் றிடமிருந்து அதன் இரையைத் தட்டிப் பறித்துக் 
கொள்வதும் உண்டு . 

முதல் திம்ஃப் ( protonymph ) நிலையில்தான் போலித்தேள் 
கள் மிகுந்த துணிச்சலுடன் காணப்படுகின்றன . நேராக மற்ற 
வரால் ஊட்டப்படும் உணவைக்கூடத் துணிவுடன் ஏற்றுக் 
கொள்கிறது . நிறைவுயிரிகள் மாதத்திற்கு ஒருமுறை அல்லது 
இரண்டு முறைகள் மட்டுமே உண்ணுகின்றன . 

கெலிஃபெர் 
கான்க்ராய்டெஸ் ( chelifer cancroides ) கூட்டிலடைப்பட்டுள் 

இள்ள 
போது வாரம் ஒரு முறை உணவு உட்கொண்டதாகவும் , இயற் 
கையாகத் திரிந்து வாழும் விலங்குகளை விட 
வைத் திண்மையுடன் இருந்ததாகவும் லேவி ( 1948 ) கூறியுள் 

உண்ணும்போது தொண்டையுறிஞ்சி ( pharyngeal pump 
யின் இயக்கத்தால் பெடிப்பால்புகள் அதிர் கின்றன . 
அர்ஜென்டைனாவில் காணப்படும் 

ஸ்ஃபினோகெர்மஸ் 
என்னும் சிறப்பினப் போலித்தேள்கள் இலைவெட்டும் எறும்பு 
களின் கூடுகளில் காணப்படுகின்றன . எறும்புக் கூடுகளின் 
அடிப்பகுதியில் புதைந்து வாழும் இப் போலித்தேள்கள் உண்ப 
தற்காக மட்டுமே வெளியே தலைகாட்டுகின்றன . இவை எப் 
பொழுதும் தம் பெடிப்பால்புகளைத் திறந்தபடி வைத்துள்ளன . 
அவற்றின் உதவியால் ஓடுகின்ற எறும்புகளின் கால்களைப் பற்றிக் 
கொள்கின்றன . 

எறும்புகள் இறக்கும் வரையில் இப் பிடித் 
தளர்த்தப்படுவ தில்லை . இறந்த எறும்புகளின் உடலுக்குள் 
கெலிசெராக்கள் நுழைக்கப்பட்டு அவற்றின் உடற் திரவம் 
உறிஞ்சப்படுகிறது . இத்தகைய தாக்குதல்கள் பகல் நேரத் 
தில் மட்டுமே நடைபெறுகின்றன . எறும்புகளால் அவற்றைத் 
தாக்குவதற்கு வரும் பொய்த் தேள்களைக் கடித்துத் தங்களைக் 
காத்துக் கொள்ள முடிவதில்லை . காங்கோ நாட்டில் வாழும் 


அடைபட்டுள்ள 


ளார் . 


கீ லாநேத்தி 


179 


எல்லிங்சேனியஸ் ஹென்றிக்சி என்னும் சிறப்பினப் போலித் 
தேள்கள் தேனீக்களுடன் சேர்ந்து தேன் கூடுகளில் வாழ் 
கின்றன . இவை வாழ்நாள் முழுவதையும் தேனடைகளிலேயே 
கழிக்கின்றன . பொய்த்தேள்கள் பொதுவாகத் தேனீக்களின் 
கால்களில் ஒட்டிக் கொள்கின்றன . சில வேன்களில் பல 
போலித் தேள்கள் ஒன்றாகக் கூடி இராணி தேனீயையும் வேலைக் 
காரத் தேனீக்களையும் கொன்று அவற்றை மற்ற இரைகளைப் 
போல உண்ணுகின்றன . இப் போலித் தேள்கள் தேனீக்களின் 
கால்களின் கணு இடைச் சவ்வுகளில் தம்முடைய கெலி 
செராக்களை நுழைத்து அவற்றின் உடற்திரவத்தை உறிஞ்சு 
கின்றன . இச் சமயங்களில் தம் நிலை தடுமாறாமல் பெடிப் 
பால்புகளின் உதவியால் தேனீக்களைப் பற்றிப் பிடித்துக்கொள் 


கின் றன . 


உணவு உட்கொண்ட பின்னர் போலித் தேள்கள் தம் கெலி 
செராக்களையும் மற்ற உண்ணுமுறுப்புகளையும் சுத்தம் செய் 
கின்றன . 

இத்தகைய பழக்கத்தைச் சிலந்திகளிலும் ஒப்பிலி 
யோன் களிலும் கூடக் காண்கிறோம் . கால்களையும் பெடிப்பால்பு 
களையும் கெலி செராக்களுக்கிடையில் நகர்த்தும்போது அவை 
சுத்தம் செய்யப்படுகின்றன . 

உணவுக்குழாயிலிருந்து செரிநொதிகள் ( digestive enzymes ) 
இரையின் உடலுக்குள் செலுத்தப்படுகிறது . அதனால் உணவுப் 
பொருள் உடலுக்கு வெளியிலேயே செரிக்கப்பட்டு - உறிஞ்சு 
தொண்டையின் வழியாக உறிஞ்சப்படுகிறது . உண்ணுமுறுப்பு 
களும் உறிஞ்சு பாதையும் துப்புரவாக இருந்தால்தான் இந்த 
முறையில் உணவு உட்கொள்ள முடியும் . -- போலித் தேள்கள் 
உண்பதற்கு முன்பும் தம்முடைய கெலிசெராக்களைச் சுத்தம் 
செய்வதாகக் கூறப்படுகிறது ( வாக்கன் -1948 ) . டேக்டைலோ 
கெலிஃபெர் லேட்ரெல்லி ( Dactylochelifer latrcilli ) அருகில் 
உணவிருப்பதை உணர்ந்தவுடன் கெலிசெராக்களைப் பெடிப் 
பால்பிகளின் உதவியால் சுத்தம் செய்கிறது . இரையானது 
பெடிப்பால்புகளால் பற்றிப் பிடிக்கப்படுகிறது . பொதுவாக 
இரையைப் பிடிப்பதற்கு இரண்டு பெடிப்பால்புகளும் பயன்படு 
கின்றன . ஆனால் , பிடிபட்ட இரை ஒரே பெடிப்பால்பினால் தூக்கிப் 
பிடிக்கப்படுகிறது . மற்றொரு பெடிப்பால்பு வாயுறுப்புகளைச் 
சுத்தம் செய்யப் பயன்படுகிறது . இரை பிடிபட்ட சில நிமிஷங் 
களில் செயலிழந்து போகிறது . உடனே போலித்தேள் கெலி 
செராக்களின் உதவியால் இரையின் உடலில் ஒரு துளையை 
உண்டாக்கி மேலுதடு துளைக்குள் நுழையும் வகையில் வாயுறுப்பு 
களைப் பொறுத்துகிறது . இது முடிந்தவுடன் பெடிப்பால்புகள் 


180 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


தங்கள் 


இயல்பான வளைந்த 


நிலையை அடை 


மீண்டும் 
கின்றன . 


கின்றன . 


உணவு உறிஞ்சப்படும்போது இரையின் 

உடற்திரவம் 
உள்ளே செல்வதும் , போலித்தேளின் செரிநீர் இரையுடலுக்குள் 
செலுத்தப்படுவதும் அடுத்தடுத்து மாறி மாறி நடைபெறு 

செரிநீர் இரையின் உடலுக்குள் பீச்சப்படும்போது 
அது சிறியதாகவும் மெல்லிய உடற்தோலுடையதாகவும் இருந் 
தால் அதன் உடல் உப்பி வெடித்து விடுவது போலத் தோன்றும் . 
பிடிப்பட்ட இரை முழுவதும் உறிஞ்சப்பட்டு உண்ணுதல் 
முடிவடைய சுமார் ஒரு மணி நேரம் ஆகிறது . உண்ணுதல் 
முடிவடைந்தவுடன் உண்ணுமுறுப்புகளைச் சுத்தம் செய்யும் 
வேலை தொடங்குகிறது (கில்பர்ட் -1951) . 


விரோதிகள் 
கீலோநேத்திகள் பொதுவாக 

பொதுவாக ஒதுங்கிப் 

ஒதுங்கிப் பதுங்கி வாழ் 
கின்றன . அதனால் இவற்றிற்கு மற்ற விலங்குகளால் தீமை 
ஏற்படுவதில்லை . ஆனால் , இவை எறும்புகளால் தின்னப்படு 
கின்றன எனச் சிலர் கண்டு கூறியுள்ளனர் . சில அறுவடைச் 
சிலந்திகள் இவற்றை உண்ணுகின்றன . சிலந்திகள் பொது 
வாக இவற்றை உண்ணுவதில்லை . சிறிய தம்மையொத்த 
அளவுள்ள சிலந்திகளைப் போலித்தேள்கள் தம் நச்சுப் பெடிப் 
பால்புகளால் தாக்கிப் பிடிப்பதாகச் சிலர் கூறியுள்ளார்கள் . 
ராங்கஸ் ( Roncus ) என்னும் இனத்தைச் சேர்ந்தப் போலித் 
தேள்களில் சிறு உருளைப் புழுக்கள் ஒட்டுண்ணிகளாக வாழ் 
கின்றன . . இவை தவிர வேறு வகை ஒட்டுண்ணிகள் இவற்றின் 
உடலில் வாழ்வதாகத் தெரியவில்லை . 


ஆண்களில் 


இணைகூடுதல் 
கெலிசெராக்களின் அசையக்கூடிய 

கரணையின் நூற்பு 
அமைப்புகள் பெண்களில் உள்ளவற்றைவிட 
சற்றுச் சிறியதாகவுள்ளன . 

ஆண்களின் 

பெடிப்பால் புக் 
கிடுக்கிகள் பெரியனவாகவும் 

அதிக அகலமாகத் திறக்கக் 
கூடியனவாகவும் உள்ளன . இனப்புழை மூடிக்குக் கீழே இனப் 
புழை மூடியின் இருமருங்குகளிலும் சிறு இனப் பைகள் ( genital 
Sacs ) உள்ளன . சில இனங்களில் இப் பைகள் வெளியே நீட்டப் 
படுகின்றன . கெலிஃபெர்னினே குடும்பத்தைச் சேர்ந்தவை 
களில் இப் பைகள் வெளியே நீட்டப்படும் போது ஒரு ஜோடிக் 
கொம்புகள் போலக் காணப்படுகின்றன . இவற்றைச் “ செம்மரி 
கொம்பு உறுப்புகள் எனக் கூறுவர் . 


கீலோநேத்தி 


181 


ஆண் 


டெண்ட்ரோ கெர்னெஸ் சிர்னேயஸ் ( Dactylochernes 
cyrneus ) , டேக்ட்டைலோ கெலிஃபெர் லேட்ரல்லி ( Dactylo 
chelifer latreilli ) ஆகிய இரண்டு சிறப்பினங்களிலும் இணை 
கூடு தலைக் கியூ ( 1914 ) பார்த்துக் கூறியுள்ளார் . டெண்ட்ரோ 
கெர்னெஸ் சிர்னேயஸ் சிறப்பினத்தில் இனப்புழைப் பகுதி 
சிறப்பாக அமைந்துள்ளது . நீளமான கொம்பு அமைப்புகள் 
உள்ளன . முதல் ஜோடிக் கால்கள் இனப்பெருக்கத்திற்காக 
மாறி அமைந்துள்ளன . டேக்ட்டைலோ கெலிஃபெர் 
லேட்ரல்லியில் இனப்புழைப் பகுதி சிறப்பாக அமைய வில்லை . 
மாற்றம் பெற்ற முதல் ஜோடிக் கால்களோ அல்லது கொம்பு 
அமைப்புகளோ காணப்படவில்லை . இரண்டு சிறப்பினங் 
களிலும் நுழை உறுப்பு இல்லை . 

ஆணும் பெண்ணும் நடக்கும் பாவனையில் ஒன்றுக்கொன்று 
எதிரெதிராக நிற்கின்றன . ஆண் தன்னுடைய ஒன்று அல்லது 
இரண்டு பெடிப்பால்புகளால் பெண்ணின் ஒ 

ன்று அல்லது 
இரண்டு பெடிப்பால்புகளைப் பற்றிக் 

கொள்கிறது . 
விலங்கு பெண்ணைக் கட்டாயமாக ஒரு கலவிக் களியாட்டத்தில் 
ஈடுபடுத்துகிறது . இக் களியாட்டத்தின் முடிவில் ஆண் ஒரு 
விந்தணுத் தொகுதிச் சிப்பத்தை ( spermatophore ) வெளியிட்டு 
அதனைப் பெண்ணின் முன்னிலையில் நிறுத்தி வைத்துவிட்டுத் 
தன் வழியே போய்விடுகிறது . உடனே முன்னோக்கி நகர்ந்து 
அவ் விந்தணுச் சிப்பத்தைத் தன் இனப்புழைக்குள் நுழைத்துக் 
கொள்கிறது . 

இனப்புழைப் பகுதியின் அமைப்பிற்கு ஏற்ப மேலே கூறப்பட்ட 
இரண்டு சிறப்பினங்களிலும் இணை கூடுதலிலும் சில வேறுபாடுகள் 
காணப்படுகின்றன . ஆண் டேக் . லேட்ரல்லி பெண்ணை இரண்டு 
பெடிப்பால்புகளாலும் பற்றிக்கொண்டு தன் கொம்பு அமைப்பு 
களைக் 

காட்சிப்படுத்துகின்றன . விந்தணுச்சிப்பம் கீழே 
விழுவதற்குச் சற்று 

சற்று முன்னமேயே பெண்ணை ஆண் 
பிடியிலிருந்து விட்டுவிடுகிறது . பெண் விலங்கு விந்தணுச் 
சிப்பத்தை நோக்கி வரும்போது ஆண் தனது முன் ஜோடிக் 
கால்களால் பெண் புழையைத் திரும்பத் திரும்பப் பிடித்திழுத்து 
விந்தணுச் சிப்பம் நுழைவதற்கு உதவி செய்கிறது . டெண் . 
சிர்னேயஸ் சிறப்பினத்தில் ஆண் பெண்ணை ஒரு பெடிப் 
பால்பினால் பற்றி மற்றப் பெடிப்பால்பைப் பெண்ணின் முகத்திற்கு 
முன்னால் அசைக்கிறது . முதல் ஜோடிக் கால்களை அதே 
நேரத்தில் விரைவாகத் திரும்பத் திரும்பத் தூக்கி இறக்குகிறது . 
இந்த ஆட்டத்தைக் கண்டு அதில் ஈடுபாடு கொண்டுள்ள 
பெண்ணை ஆண் தனது விந்தணுச் சிப்பம் கீழே விழும் பொழுது 


தன் 


182 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


கூட விடுவதில்லை . பெண் ஆணின் உதவியின்றித் தானாகவே 
விந்தணுச் சிப்பத்தை 

இனப்புழைக்குள் இழுத்துக் 
கொள்கிறது . 

கெலிஃபெர் கேன்க்ராய்டெஸ் என்னும் போலித் தேள் 
களில் கலவிக் களியாட்டத்தின்போது ஆண்கள் தம்முடைய 
கொம்பு அமைப்புகளை வெளியே நீட்டியும் உள்ளேயிழுத்தும் , 
பெடிப்பால்புகளைக் கைகளைப்போல மேலும் கீழுமாக அசைத்தும் 
பெண்ணின் கவனத்தை 

ஈர்க்கின்றன . 

பெண் விலங்கு 
அலட்சியமாக இருந்தால் ஆண் திரும்பத் திரும்ப இரண்டு 
அல்லது மூன்று முறைகள் ஆடிக்காட்டிப் பெண்ணை வயப் 
படுத்துகிறது . ஆண் ஆடிக்கொண்டே பெண்ணை அணுகித் 
தன்னுடைய விந்தணுச் சிப்பத்தை வெளியிடுகிறது . 

பின்னர் 
தன் பெடிப்பால்பிகளை அசைத்துக்கொண்டே பெண்ணுக்குச் 
சைகை காட்டுவது போலப் பின்னடைந்து செல்கிறது . இக் 
குறிப்பை உணர்ந்தது போலப் பெண்ணும் முன்னோக்கிச் சென்று 
விந்தணுச் சிப்பத்தின்மேல் நின்றுகொண்டு அதனைத் தன் 
புழைக்குள் இழுத்துக் கொள்கிறது . ஆண் தனது தலையைப் 
பெண்ணின் தலைக்குக் கீழே நுழைத்துத் தன்னுடைய முன்னங் 
கால்களால் இனப்புழைப் பகுதியைத் தட்டிக்கொடுத்து 
விந்தணுச்சிப்பம் நழுவவிடாமல் உள்ளே செல்ல 

உதவி 
செய்கிறது . 


முட்டைகளை 


அசை 


இனப்பெருக்கமும் வாழ்க்கை வரலாறும் 

கெலிஃபெர் இனப் போலித் தேள்களில் பெண்கள் தங்கள் 
முட்டைகளைப் பாதுகாக்கின்றன . அவை 
வயிற்றின் கீழ்ப்பக்கத்தில் ஒரு மெல்லிய சவ்விற்குள் வைத்துக் 
காப்பாற்றுகின்றன . இளரிகளும் இது போலவே காப்பாற்றப் 
படுகின்றன . 

மேலும் இளரிகள் தாயினால் சுரக்கப்படும் ஒரு 
திரவத்தால் ஊட்டம் பெறுகின்றன . இவற்றின் வாழ்க்கை 
வரலாற்றில் வளர்மாற்றம் நடைபெறுகிறது என்றும் , 
யாத லார்வா நிலை ஒன்று உண்டு என்றும் மெட்சினிகாஃப் 
கூறியுள்ளார் . அசையாத லார்வா நிலையில் அதற்கு ஒரு 
உறிஞ்சி அமைப்பு உண்டு . 

கருவுற்ற காலத்திலும் மிக்க சுறு சுறுப்பாகவுள்ள கெலி 
ஃபெரினினே குடும்பத்தைச் சேர்ந்த போலித் தேள்கள் தான் 
முட்டைகளையும் இளரிகளையும் வயிற்றின் கீழ்ப்பக்கத்தில் சுமக் 

சில போலித் தேள்கள் கூடுகட்டிக்கொண்டு அதில் 
முட்டையிடுகின்றன . பெண் விலங்கு 

முட்டைகளுடன் 
கூட்டிற்குள் அடைபட்டுக் கொள்கிறது . முட்டைகள் பொரிந்து 


கின்றன . 


கிலோநேத்தி 


183 


யுடன் 


வையாக 


வெளிவரும் லார்வாக்களுக்கு ஓர் உறிஞ்சு முனை உள்ளது 
அனைத்து லார்வாக்களின் உறிஞ்சும் முனை களும் இனப்புழை 
இணைந்துள்ளன . 

பெண் விலங்கால் சுரக்கப்படும் 
கருப்பைப் பாலை இளரிகள் உறிஞ்சு முனைகளால் உறிஞ்சி வாழ் 
கின்றன . அதனால் பெண்ணின் வயிறு சுருங்கிச் சிறுத்துப் 
போகிறது . லார்வாக்கள் பெரியனவாகியதும் பெண்ணின் 
உடல் மருங்குகளிலிருந்து நீட்டிக்கொண்டுள்ளன . நான்கு 
அல்லது ஐந்து வாரங்களில் இளரிகள் தாயின் வயிற்றின் 
கீழுள்ள சவ்வைக் கிழித்துக்கொண்டு வெளியே வருகின்றன . 

சில சிறப்பினங்களில் இளரிகள் தேள்களிலும் , சாலிஃப் 
யூகேக்களிலும் காணப்படுவதைப் போன்று தாயின் முதுகின் 
மேல் ஏறிக்கொள்கின்றன . ஆனால் , இவ் விளரிகள் மிகுந்த சுறு 
சுறுப்பாகவும் தீனி ஆவல் மிகுந்து காணப்படுவதால் விரைவில் 
தாயைவிட்டு விலகித் தம்போக்கில் செல்கின்றன . 
முட்டையைவிட்டு வெளிவரும் இளரிகள் பருமனில் சிறிய 

இருந்தாலும் உருவத்தில் பெற்றோரைப் போல 
உள்ளன . மூன்று முறைகள் தோலுரித்த பின்னர் நிறைவுயிரி 
நிலை ஏற்படுகிறது . தோலுரிக்கும் போது இவ் வுயிரிகள் 
தோலுரித்தற்கூடு { moulting ncst ) எனப்படும் கூடு கட்டிக் 
கொண்டு அதனுள் தங்குகின்றன . இவ் வளர்ச்சியின் போது 
உடல் நீளம் சுமார் ஒன்றரை மடங்கு அதிகமாகிறது ; கெலி 
செராக்களின் அமைப்பு முழுமை பெறுகிறது ; உடலைப் போர்த்தி 
யுள்ள உரோமங்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது . தோல் 
உரிப்பதற்கு முன்னால் பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரை 
கூட்டிற்குள் அசையாமல் தங்குகின்றன . தோலுரித்துப் பன்னி 
ரண்டு நாட்கள் வரையிலும் அதாவது இயற்கையான உடல் 
நிறம் வரும் வரையிலும் , விலங்கு கூட்டைவிட்டு வெளியில் 
வருவதில்லை . கடைசி தோலுரித்தல் முடிந்து வெளியே வந்து 
சுமார் பதினைந்து நாட்களுக்குள் இணை கூடுதல் நடைபெறுவது 
உண்டு . 

வாக்கன் போலித் தேள்களின் வாழ்நாட்களை நான்கு நிலை 
களாகப் பிரித்துக் கூறியுள்ளார் . 
1. முதல் நிலை ( protonymph ) முதல் நிம்ஃப் நிலையில் 
பெடிப்பால்புகளின் கிடுக்கிகளில் 

நான்கு உணர் 
மயிர்கள் உள்ளன , ( அசையும் கரணையில் ஒன்று , 

அசையாத அடிக்கரணையில் மூன்று ) 
2. இரண்டாம் இளரி நிலை ( dentonymph ) இரண்டாம் 

நிம்ஃப் நிலையில் கிடுக்கிகளில் எட்டு உணர் மயிர்கள் 


184 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


அடிக் 


உள்ளன ( அசையும் கரணையில் இரண்டு , அசையா 

அடிக்கரணையில் ஆறு ) . 
3 . மூன்றாம் இளரி நிலை ( tritonymph ) மூன்றாம் நிம்ஃப் 

நிலையில் கிடுக்கிகளில் பத்து உணர் மயிர்கள் உள்ளன . 
( அசையும் கரணையில் 

மூன்று , 

அசையா 
கரணையில் ஏழு ) . 
4. நிறைவுயிரி நிலை ( adult ) நிறைவுயிரிகளில் கிடுக்கிகளில் 

பன்னிரண்டு முட்கள் உள்ளன ( அசையும் கரணையில் 
நான்கு , அசையா அடிக்கரணையில் எட்டு ) . நிறை 
வுயிரி நிலையில் பன்னிரண்டு உணர்மயிர்களுள்ள 
அனைத்துப் போலித் தேள்களிலும் இந்த நான்கு நிலை 

களையும் காணமுடியும் . 
புவிப் பரவல் 

மிகக் குளிர்ப்பிரதேசங்களாகிய ஆர்க்டிக் , அண்டார்க்டிக் 
பகுதிகளில் தவிர உலகின் மற்ற அனைத்துப் பகுதிகளிலும் 
போலித் தேள்கள் காணப்படுகின்றன . இவ் வரிசையின் பல 
குடும்பங்கள் உலகின் பல பகுதிகளிலும் காணப்படுகின்றன . 
ஆனால் , வேறு பல குடும்பங்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் 
மட்டுமே காணப்படுகின்றன . 

குடும்பங்களின் 

பெயர்களும் 
அவை குறிப்பாகக் காணப்படும் இடங்களும் கீழே பட்டியல் படுத் 
தப்பட்டுள்ளன . 


குடும்பங்களின் பெயர்கள் 


அவை காணப்படும் இடங்கள் 


டித்திடே 

( Dithidae ) 


மேற்கிந்தியத் தீவுகள் , தென் 
கிழக்கு அமெரிக்க ஐக்கிய நாடு 
கள் , பிரேசில் . 


இக்தோனியிடே 

( Chthoniidae ) 


பரவலாக உலகம் முழுவதும் 


ஸ்யாரினிடே 

( Syarinidae ) 


வட அமெரிக்காவின் மலைப் 
பகுதிகள் , பசிபிக் கடலோரப் 
பகுதி . 


நியோபிஸியிடே 

( Neobisiidae ) 


பரவலாக 


ஹியிடே 

( Hyidae) 


பிலிப்பைன் தீவுகள் 


கீலோநேத்தி 


185 


குடும்பங்களின் பெயர்கள் 


அவை காணப்படும் இடங்கள் 


இடியோரான்சிடே 

( Ideoroncidae) 


பிரேசில் , பாராகுவே , மெக் 
சிகோ , அமெரிக்காவின் மேற் 
குப் பகுதி , சுமத்ரா , சையாம் . 


மென்திடே 

( Menthidae ) 


மேற்கு மெக்சிகோவில் பாலை 
வனப் பகுதி , அமெரிக்காவில் 
தென் மேற்குப் பகுதி , 


மிக வெப்பப் பகுதி . 


ஓல்பியிடே 

(Olpiidae) 


மிக வெப்பப் பகுதி . 


காரிப்பிடே 

(Garypidae ) 


ஃபெயேலிடே 

( Feaellidae ) 


ஆப்ரிக்கா , இந்தியா , 


சூடோகாரிப்பிடே 

( Pseudogarypidae) 


கலிபோர்னியா , ஒரிகான் , 
இடாகோ , வோமிங் 

(( wyoming) 


செரிடியிடே 

( Cheiridiidae ) 


ஆஸ்த்ரேலியா தவிர 
நாடுகளில் . 


மற்ற 


ஸ்ட்டெர்னோஃபோரிடே 

( Sternophoridae) 


மேற்கு மெக்சிகோ , ஆஸ்த் 
ரேலியா . 


இந்தியா , நிக்கோபார் , பர்மா , 
தென் ஆப்ரிக்கா . 


சூடோசெரிடியிடே 

( Pseudocheiridiidae) 
மெர்மோ செர்நெட்டிடே 

((Myrmochernetidae ) 


ஆப்ரிக்கா 


பரவலாக உலகம் முழுவதும் 


செர்நெட்டிடே 

( Chernetidae ) 


அட்டெம் நிடே 

( Atemmidae) 


எத்தியோப்பியா , ஒரியண்டல் 
பகுதி , அமெரிக்காவில் மிகச் 
சில . 


பரவலாக உலகம் முழுவதும் 


கெலிஃபெரிடே 

( Cheliferidae) 


186 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


வகைபாடு 

L. பால்ஸன் ( L. Balzan ) என்பவர் 1891 - ல் இவ் வரிசையை 
பான்டினோடேக்ட்டைலி ( Panctenodactyli ) , ஹெமிடினோடேக்ட் 
டைலி ( Hemidactyli ) என்னும் இரு வரிசைகளாகப் பிரித்தார் . 


2 


ஒட்டிக் 


படம் 68 . 

படம் 69 . 
போலித்தேள் - இக்தோனிடே 

போலித்தேள் - நியோபிசியிடே 
குடும்பம் . 

குடும்பம் . 
பான்டினோடேக்ட்டைலிகளின் செர்ரூலா முழுமையாக இரண் 
டாம் கரணையில் ஒட்டிக் கொண்டுள்ளன . ஹெமிடேக்ட்டைலி 
களில் செர்ரூலாவின் அடிப்பகுதி மட்டுமே 
கொண்டுள்ளது . மேலும் இவர் இரு உள்வரிசைகளையும் நான்கு 
குடும்பங்களாகவும் பதிமூன்று இனங்களா கவும் பிரித்தார் . 
J. C. சேம்பர்லின் 1931 - ல் இவ் வரிசையை மூன்று உள் வரிசை 
களாகவும் ஆறு பெருங் குடும்பங்களாகவும் பதினெட்டுக் குடும் 
பங்களாகவும் வகைப்படுத்தினார் ( படம் 68 , 69 , 70 , 71. ) . 

உட்டம் ( Group ) : ஹெட்டிரோஸ்ஃபிரோனிடா 

உள் வரிசை : ஹெட்டிரோஸ்ஃபிரோனிடா 
பெருங் குடும்பம் : இக்தோனியாய்டியா 
குடும்பங்கள் : டித்திடே 

இக்தோனியிடே 
கூட்டம் ( Group ) : ஹோமோஸ்ஃபிரோனிடா 

உள்வரிசை : டிப்ளோஸ்ஃபிரோனிடா 
பெருங் குடும்பம் : நியோபிசியாய்டியா 


கூ 


கீலோநேத்தி 


187 


குடும்பங்கள் : ஸ்யாரினிடே 

நியோபிஸியிடே 
ஹியிடே 

இடியோரான்சிடே 
பெருங் குடும்பம் : காரிபாய்டியா 
குடும்பங்கள் : மென் திடே 

ஓல்பியிடே 
காரிப்பிடே 


3 


4 


. 


படம் 70 . 

படம் 71 . 
போலித்தேள் - செரிடியிடே 

போலித்தேள் - கெலிஃபெரிடே 
குடும்பம் . 

குடும்பம் . 
உள் வரிசை : மானோஸ்ஃபிரோனிடா 
பெருங் குடும்பம் : ஃபெயேலாய்டியா 


குடும்பம் : ஃபெயேலிடே 

சூடோகாரிப்பிடே 


பெருங் குடும்பம் : செரிடியாய்டியா 
குடும்பம் : செரிடியிடே 

சூடோ செரிடியிடே 

ஸ்ட்டெர்னோஃபோரிடே 
பெருங் குடும்பம் : கெலிஃபெராய்டியா 


188 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


குடும்பம் : மெர்மோ செர்நெட்டிடா 

செர் நெட்டிடே 
அட்டெம் நிடே 
கெலிஃபெரிடே 


.... 4 


கீலோ நேத்திகளைப் பெருங் குடும்பங்களாக வகைப்படுத்தல் 
1 ( 2 ) . முன் கால்களில் ஒன்றிய டார்சஸ் உண்டு ; 

பின் கால்களில் டார்சசும் நுனி டார்சசும் தனித் 
தனியாக உள்ளன 

இத்தோனியாய்டியா 
2 ( 1 ) . எல்லாக் கால்களிலும் ஒரே மாதிரி டார்சஸ் 

அமைப்பு உள்ளன ( ஹோமோஸ்ஃபிரோனிடா ) .... 3 
3 ( 6 ) . எல்லாக் கால்களிலும் தனித் தனி இரண்டு 

நுனி டார்சஸ்கள் ....... 
4 ( 5 ) . கெலிசெராவின் அசையும் கரணையில் பல பற் 
களுள்ளன... 

நியோபிசியாய்டியா 
5 ( 4 ) . கெலிசெராவின் அசையும் கரணையில் ஒரே பல் 

......காரிபாய்டியா 
6 ( 3 ) . எல்லாக் கால்களிலும் ஒன் றிய டார்சஸ் உண்டு ...... 7 
7 ( 8 ) . நான்கு கண்கள் உள்ளன ஃபெயேலாய்டியா 
8 ( 7 ) . இரண்டு கண்கள் கண்களில்லை 

9 
9 ( 10 ) . ஒரு தன்மைத் தான ஃபீமர்கள் ...... செரிடியாய்டியா 
10 ( 9 ) , பலபடித் தன்மையான ஃபீமர்கள் 

கெலிஃப்பெராய்டியா 


..... 


டித்திடே 


.... 


இக்தோனியாய்டியாவின் குடும்பங்கள் 
1 ( 2 ) . சாய்வான சுவாசத் துளை ; கெட்டியான இனப் 

புழை மூடி . 
2 ( 1 ) . குறுக்குவாட்டச் சுவாசத் துளை ; மென்மையான 
இனப்புழை மூடி 

இக்தோனியிடே 
நியோபிஸியாய்டியாவின் குடும்பங்கள் 
1 ( 2 ) . நச்சுச் சுரப்பிகள் பெடிப்பால் புகளின் அசையாக் 

கரணையில் மட்டும் 
2 ( 1 ) . நச்சுச் சுரப்பிகள் பெடிப்பால்புகளின் 
கரணைகளில் 

...... 5 


.......... 3 


கீலோநேத்தி 


189 


3 ( 4 ) . மழுமழுப்பான மருங்குச் சவ்வு 

ஸ்யாரினிடே 
4 ( 3 ) . துகள் களுடைய மருங்குச் சவ்வு ...... நியோபிசியிடே 
5 ( 6 ) . துகள்களுடைய மருங்குச் சவ்வு 

ஹியிடே 
6 ( 5 ) . நீளவாட்ட மடிப்புகளுடைய மருங்குச் சவ்வு ...... 

இடியோரான்சிடே 


... 


காரிபாய்டியாவின் குடும்பங்கள் 
1 ( 2 ) . நச்சுச் சுரப்பிகள் பெடிப்பால்புகளின் அசை 
யாக் கரணையில் .. 

...மென்திடே 


2 ( 1 ) . நச்சுச் சுரப்பிகள் இரு கரணைகளில் .... 

......... 3 
3 ( 4 ) . பின்னுடல் முன்னுடலைவிட அதிக அகலமில்லை . 

ஓல்பியிடே 
4 ( 3 ) . பின்னுடல் வட்டமானது ; அதிக அகலமானது . 

காரிப்பிடே 
ஃபெயேலாய்டியாவின் குடும்பங்கள் 
1 ( 2 ) . வயிற்றுப் பகுதியில் இரண்டு வரிசை மருங்குத் 
தகடுகள் 

... ஃபெயேலிடே 
2 ( 1 ) . மருங்குத் தகடுகளில்லை ; காரப்பேசுக்கு மருங்கு 
நீட்சம் உண்டு . 

சூடோகாரிப்பிடே 


- 


செரிடியாய்டியா வின் குடும்பங்கள் 
1 ( 2 ) . ஐந்து கரணைகளுள்ள கால்கள் ... 

செரிடியிடே 
2 ( 1 ) . ஆறு கரணைகளுள்ள கால்கள் 

.......... 3 
3 ( 4 ) . இரண்டு நீள வட்டப் போலி ஸ்டர்னம் உள்ளன . 

... ஸ்டெர்னோஃபோரிடே 
4 ( 3 ) . போலி ஸ்டர்னங்களில்லை 

சூடேசெரிடியிடே 


கெலிஃபெராய்டியாவின் குடும்பங்கள் 
1 ( 2 ) . ஒரே தட்டையான கசையிழை 

... மெர்மோசெர் நேட்டிடே 
2 ( 1 ) . மூன்று , நான்கு 

நான்கு முட்களாலான கசையிழை ... 3 
3 ( 4 ) . நச்சுச் சுரப்பிகள் பெடிப்பால்பின் அசையும் 
கரணையில் 

...... செர்நேட்டிடே 


190 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


4 ( 3 ) . அசையாக் கரணை அல்லது இரண்டிலும் நச்சுச் 

சுரப்பிகள் 


5 


5 ( 6 ) . அசையாக் கரணையில் மட்டும் நக்சுச்சுரப்பிகள் 

....... அட்டெம் நிடே 
6 ( 5 ) . இரண்டு கரணைகளிலும் நச்சுச்சுரப்பிகள் 

......கெலிஃபெரிடே 


13. வரிசை : ஒப்பிலியோன்கள் 


. 


பொதுப் பண்புகள் 

இவ் வரிசையைச் சேர்ந்த அராக்னிடுகளைப் பொதுவாக 
அறுவடைச் சிலந்திகள் எனக் கூறுகிறோம் . இந்த அராக்னிடு 
களின் முன்னுடல் ஒருதன்மைத்தானது . இவ் விலங்குகள் 
இரண்டு கண்கள் பெற்றுள்ளன . கண்கள் கண் தாங்கிகளின் 
நுனியில் அமைந்திருக்கின்றன . இடுப்பு , டெல்சன் ஆகிய 
இரண்டு அமைப்புகளும் இவ் விலங்குகளில் காணப்படவில்லை . 
பின்னுடலில் பத்து டர்கத் தகடுகளும் , ஒன்பது ஸ்டர்னத்தகடு 
களும் உள்ளன . ஸ்டர்னத் தகடுகள் பொதுவாக ஒன்றுடன் 
ஒன்று இணைந்துள்ளன . இவற்றின் கெலிசெராக்கள் சிறியவை ; 
மூன்று கரணைகளாலாகியவை ; 

கிடுக்கி அமைப்புப் பெற் 
றுள்ளவை . பெடிப்பால்புகள் சிறியவை ; ஆறுகரணைகளாலா 
கியவை . இவற்றில் நுனியில் கூர் நகங்கள் உள்ளன . அல்லது 
இருப்பதில்லை . இரண்டாவது , மூன்றாவது 

காக்சாக்களுக் 
கிடையே ஸ்டர்னம் ஒரு சிறு தகடுபோலக் காணப்படுகிறது . 
கால்களில் ஏழு கரணைகள் உள்ளன . இரண்டாவது நான் 
காவது கால்கள் மற்றவற்றைவிட நீளமானவை . டார்ச ( ஸ் ) சு 
களில் பல கணுக்கள் உள்ளன . டார்ட ( ஸ் )சின் நுனிக்கரணை 
யுடன் ஒன்று , இரண்டு அல்லது மூன்று கூர் நகங்கள் காணப்படு 

சுவாசம் டிரக்கியக் குழாய்கள் மூலம் நடைபெறு 
கிறது . இரண்டாவது ஸ்டர்னத் தகட்டில் ஒரு ஜோடி சுவாசத் 
உள்ளன . 

ஜோடி நாற்றச் சுரப்பிகள் 
முன்னுடலில் அமைந்துள்ளன ( படம் 72. ) . 


கின்றன . 


துளைகள் 


முன்னுடல் 

ஒப்பிலியோன்களின் முன்னுடல் அதன் டர்கத்தகடுகள் 
யாவும் இணைந்து தோன்றிய ஒரு கேரப்பேசால் ( மேற்பெருந் 
தகடு ) மூடப்பட்டுள்ளது . லேனியாட்டோரெஸ் என்னும் உள் 


192 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


வரிசையில் முன்னுடலின் கடைசி இரண்டு கண்டங்களும் தெளி 
வாகத் தனித்தனியாகப் புலப்படுகின்றன . பொதுவாகக் கேரப் 

பேஸ் மழமழப்பாகப் பின் 
னுடல் மேல் தகட்டு மட்டத் 
தில் அமைந்திருக்கிறது . 


சைஃப்ஆப்தால்மி உள் 
வரிசையின் சில இனங் 
களில் கண்களில்லை . மற்ற 
அனைத்து 

ஒப்பிலியோன் 
களிலும் கேரப்பேசின் முன் 
விளிம்பில் இரண்டு கண் 
களுள்ளன . ஸ்டைல் ஓசில் 
லஸ் இனத்தில் 

கண்கள் 
சிறியனவாகவும் வட்டமாக 
வும் உள்ளன ; இவை இரண் 

டாம் ஜோடிக் காக்சாக் 
படம் 72 . 

களுக்குச் சற்று மேலே 
ஒரு ஒப்பிலியோனின் -புர் செல்லிலா 
இல்லஸ்ட்ரன்ஸ் . மேற்பக்கத் தோற்றம் . 

அமைந்துள்ளன . இக்கண் 

கள் புறச்சட்டக மட்டத் 
திலேயே அமைந்துள்ளன . பெரும்பான்மையான ஒப்பிலியோன் 
களில் கண்கள் கண் தாங்கிகளின் ( ocularium ) மேல் காணப்படு 
கின்றன . லேனியாட்டோரெஸ்களில் கண்தாங்கிகள் இரண்டு 
சிறு கொம்புகள் போலத் தனித்துக் 

காணப்படுகின்றன . 
ஆனால் பால்படோரெஸ்களில் 

இதுபோலக் காணப் 
படவில்லை . கண்தாங்கிகளின் நுனியில் 

பொதுவாகக் கூரிய 
முட்கள் உள்ளன . மேலும் இந் நுனிகளின் உருவமும் பருமனும் 
குடும்பத்திற்குக் குடும்பம் வேறுபடுகின்றன . டுரோகுலிடே 
குடும்பத்தில் முன்னுடலின் முன் முனையிலிருந்து இரண்டு 
வளைவான முட்கள் நிரம்பிய நீட்சங்கள் உள்ளன . 
இந் நீட்சங்களின் மேல் அமைந்திருக்கின்றன . இந் நீட்சங் 
களின் கீழ்ப்பக்கம் உட்குழிந்துள்ளது . அதனால் இவை கெலி 
செராக்களையும் , பெடிப்பால்புகளையும் ஒரு முக்காடு போல மூடிப் 
பாதுகாக்கின்றன . இம் முக்காட்டிற்கு வாய்க்குடை ( camera 
stome) என்று பெயர் . 

இவ் வரிசையின் சிறப்புப் பண்புகளில் ஒன்றாக நாற்றச் 
சுரப்பிகள் ஒரு ஜோடித் துளைகள் வழியாகத் திறக்கின்றன . 
இத் துளைகளை முன் னுடலில் 

காணலாம் . பால்ப்படோரெஸ் 


கண்கள் 


ஒப்பிலியோன்கள் 


193 


இவ் 


களில் இத் துளைகள் முதல் ஜோடிக் கால்களின் காக்சாவிற்கு 
மேல் அமைந்துள்ளன . பல இனங்களில் இத் துளைகள் தெளி 
வாகக் காணப்பட்டாலும் , வேறு பல இனங்களில் இவற்றை 
எளிதில் காணமுடிவதில்லை . லேனியாட்டோரெஸ்களில் இத் 
துளைகள் சிறு சாய்வான இடுக்குகளாக இரண்டாம் ஜோடிக் 
கால்களின் காக்சாவிற்கு மேலே அமைந்துள்ளன . சைஃப் 
ஆப்தால்மிகளில் இத் துளைகள் இரண்டாவது , மூன்றாவது 
காக்சாக்களுக்கு இடையில் கண் மட்டத்திற்குச் சற்றுப் பின்னால் 
சிறு கூம்புகளின் நுனியில் உள்ளன . இத் துளைகளைச் சுவாசத் 
துளைகள் எனவும் , ஒளி ஊடுருவிச் செல்லக்கூடிய கேரப்பேசின் 
கீழேயுள்ள நாற்றச் சுரப்பியைக் கண்கள் எனவும் ஆரம்பக் 
காலத்தில் தவறுதலாக நினைத்தனர் . 

விலங்குகள் 
அச்சுறுத்தப்பட்டால் அல்லது தொந்தரவுகளுக்குட்பட்டால் 
நாற்றச் சுரப்பிகள் ஒரு திரவத்தைச் சுரக்கின்றன . சில சிறப்பு 
இனங்களில் இத் திரவம் கடுநாற்றமுடையதாக உள்ளது . 

கெலிசெராக்கள் மூன்று கரணைகள் உடையவை . முதல் 
கரணை முன்பக்கமும் , இரண்டாம் கரணை முன்னதற்கு நேர் 
கோணத்தில் கீழ்நோக்கியும் அமைந்துள்ளன . இரண்டாம் 
கரணையின் உட்பக்கத்தில் ஒரு நீட்சி உண்டு . மூன்றாம் கரணை 
இரண்டாம் கரணையின் நீட்சிக்கு இணையாக வெளிப்பக்கத்தில் 
இணைந்து கிடுக்கி அமைப்பு உண்டாக்குகிறது . இப் பகுதிகள் 
கூர்மையாகவும் நுண்பற்களுடனும் காணப்படுகின்றன . 
பால்படோ ரெஸ்களில் பொதுவாகக் கெலிசெராக்கள் சிறியவை . 
ஆனால் , ஆண்களில் பெரியதாக உள்ளன . பல இனங்களில் 
இவை மிகப் பெரியதாகவும் , முன்பக்கம் நீட்டக்கூடியதாகவும் , 
உட்பக்கத்தில் கூர் முட்கள் உள்ளதாகவும் காணப்படுகின்றன . 

பெடிப்பால்புகள் ஆறு கரணைகளாலாகியவை . இவற்றின் 
காக்சாக்களில் தாடையடித்தகடுகள் 

இவற்றின் 
மற்றக் கரனைகள் உள்வரிசைகளுக்கிடையே வேறுபடுகின்றன . 
பால்படோரெஸ்களின் பெடிப்பால்புகள் சற்று மெலிந்தும் 
முட்களற்றும் உள்ளன . டார்ச ( ஸ் )சின் நுனியில் சிறிய கூரிய 
வளைவான அசைக்கமுடியாத ஒரு கூர் நகம் உண்டு . கூர் நகம் 
பெற்றுள்ள விலங்குகளில் டார்சஸ் டிபியாவைவிட நீளமாகவும் , 
கூர் நகம் பெற்றில்லாதவற்றில் குட்டையாகவும் 
லேனியாட்டோரெஸ்களில் பெடிப்பால் புகள் உறுதியாகவும் 
முட்கள் பெற்றும் காணப்படுகின்றன . இவற்றின் கூர் நகங்கள் 
பெரியவை ; டார்சசின் மேல் வளைந்து 

மேல் வளைந்து மடிபடக்கூடியவை . 
அதனால் இவை கிடுக்கியுள்ள இணையுறுப்புகள் போலச் செயல் 
படக்கூடியவை . சைஃப்ஆப்தால்மிகளின் டார்சஸ் பால்ப 

13 


உள்ளன . 


உள்ளது . 


194 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


நேரான 


டோரெஸ்களிலுள்ளதைப் போலவுள்ளது ; சிறிய 
அசையாத கூர் நகத்தில் முடிகிறது ( படம் 73 ) . 


TN 


பட 


2 


படம் 73 . 
ஒப்பிலியோன்கள் பெடிப்பால்பு . 
1. கூர் நகம் மடக்கப்படக் கூடியது ; 

2. கூர் நகம் மடக்கப்பட முடியாதது . 
கால்கள் ஏழு கரணைகளாலாகியவை . முதலிரண்டு ஜோடிக் 
கால்களிலும் காக்சாக்கள் தாடையடித்தகடுகள் பெற்றுள்ளன . 
ஆனால் ,சில குடும்பங்களில் முதல் ஜோடிக் காக்சாக்கள் மட்டுமே 
இத் தகடுகளைப் பெற்றுள்ளன . கால்களின் மற்றக் கரணைகள் 
சாதாரணமாக ஆனால் மிக நீளமாக 

உள்ளன . 

நீளமான 
கால்களைப் பெற்றிருப்பது 

ஒப்பிலியோன்களின் தனிச்சிறப் 
பாகும் . சைஃப்ஆப்தால்மிகளிலும் , டிரோகுலிடே குடும்பத் 
திலும் கால்கள் குட்டையாகவுள்ளன . 

லேனியேட்டோரெஸ் 
களிலும் பால்படோரெஸ்களிலும் முதல் ஜோடிக் கால்கள் 
குட்டையானவை . பால்படோரெஸ்களின் 
ஜோடிக் கால்களும் லேனியேட்டோரெஸ்களின் 
ஜோடிக்கால்களும் மிக நீளமானவை . சைஃப்ஆப்தால்மிகளின் 
டார்சஸ் ஒரே கரணையால் ஆகியது . ஆனால் , மற்ற உள் வரிசை 
களில் இதில் பல 

கணுக்கள் உள்ளன . 

ஒப்பிலியோன்களில் 
டார்ச ( ஸ் ) சுகளின் உட்கரணைகளின் எண்ணிக்கை நூறுக்கு 
மேற்பட்டும் காணப்படுகின்றன . 

அதனால் டார்சஸ் 
சாட்டையைப் போலத் தோற்றமளிக்கின்றன . அனைத்து 
சைஃப் ஆப்தால்மிகளிலும் , பால்படோரெஸ்களும் டார்ச ( ஸ் ) 


இரண்டாம் 
நான்காம் 


ஒப்பிலியோன்கள் 


195 


சில் ஒரு கூர் நகம் உண்டு . லேனியேட்டோரெஸ்களில் முதலி 
ரண்டு ஜோடிக்கால்களில் ஒரு கூர் நகமும் பின்னிரண்டு ஜோடிக் 
கால்களில் இரண்டு கூர் நகங்களும் உள்ளன . பொதுவாக 
லேனியேட்டோ ரெஸ்களின் கூர் நகங்களின் உட்பக்கம் சீப்புப் 
பற்கள் போன்ற முட்களுள்ளன . 

ஒப்பிலியோன்களின் வாய் , மேல் வாய்முகட்டிற்கும் கீழுதட் 
டிற்கும் இடையில் அமைந்திருக்கிறது . கேரப்பேசின் முன் 
விளிம்பின் கீழ்ப்பக்கத்திலிருந்து கீழ்நோக்கி அமைந்துள்ள ஓர் 
அமைப்பு மேல் வாய் முகடு ( epistome ) எனப்படுகிறது . நேமாஸ் 
டோமிடே போன்ற சில குடும்பங்களில் வாய் முகட்டுக்கு 
முன்னால் வாய் முன் முகடு ( preepistome ) என்னும் ஒரு சிறு தகடு 
இணைந்திருக்கிறது . 

வாயின் இரு மருங்குகளிலும் பெடிப் 
பால்புகள் மற்றும் முதல் ஜோடிக் கால்களின் 

தாடையடித் 
தகடுகள் அமைந்துள்ளன . இவற்றிற்குப் 

பின்னால் 
ஒப்பிலியோன்களில் இரண்டாம் ஜோடிக் காக்சாக்களின் 
தாடைத் தகடுகள் துணைத் தாடைத் தகடுகளாக அமைந்திருக் 
கின்றன ( படம் 74. ) . 


சில 


முன்னுடலின் கீழ்ப்பக்கத்தில் லேபியம் , ஸ்டர்னம் , கால் 
களின் காக்சாக்கள் முதலியவற்றைக் காணலாம் . கீழுதடு 
( லேபியம் ) வாயுறுப்பின் ஒரு பகுதியாகும் . இது சிலந்திகளின் 
கீழுதட்டிற்கு ஒப்பானது . 

முன்னுடல் கண்டத்தின் 
ஸ்டர்னமே கீழுதடாக அமைந்திருக்கிறது . இதற்குப் பின்னால் 
ஒரே தகட்டாலான ஒரு ஸ்டர்னம் உள்ளது . சைஃப் ஆப்தால்மி 
களிலும் லேனியேட்டோ 
ரெஸ்களிலும் ஸ்டர்னம் குறு 
கிய நீளமான தகடாகப் பின் 
பக்கம் நான்காவது காக்சா 
வரையிலும் நீண்டு உள்ளது . 

2 
பால்படோரெஸ்களின் ஸ்டர் 

குட்டையாகவும் , சில 
இனங்களில் 

கீழுதட்டுடன் 
இணைந்தும் , வேறு சில இனங் . 
களில் இனப்புழை மூடியுடன் 
இணைந்தும் காணப்படுகிறது . 

படம் 74 . 
ஆனால் , பல இனங்களில் 

ஒப்பிலியோனின் கீழ்ப்பக்கத் தோற்றம் 

1. லேபியம் ; 2 . 
இது காக்சாக்களுக்குக் கீழே 

ஸ்டர்னம் ; 

3. காக்சாக்கள் . 
அமைந்து கண்ணுக்குத் தெரிவதில்லை . பால்படோரெஸ் 
களில் அனைத்துக் கால்களின் காக்சாக்களும் 

அசையக் 


3 


னம் 


196 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


கூடியவை . ஆனால் , இவற்றின் சில இனங்களில் அனைத்துக் 
காக்சாக்களும் அசைவதில்லை . லேனியேட்டோரெஸ்களில் 
பின் மூன்று ஜோடிக் காக்சாக்கள் அசைவதில்லை . கடைசி 
காக்சாக்கள் பின்னுடற் பகுதியுடன் இணைந்துள்ளன . ஆனால் 
முதல் ஜோடிக் காக்சாக்களின் தாடையடித் தகடுகள் கெலி 
செராக்களை நோக்கி அசைக்கக் கூடியனவாக உள்ளன . 


, 


பின்னுடல் 

பின்னுடல் முன்னுடலுடன் மிக நெருக்கமாக இணைந்திருப்ப 
தால் இரண்டு பகுதிகளையும் தனித்தனியாகப் பிரித்தறிதல் 
எளிதல்ல . இப் பகுதியின் உடற்கண்டங்களில் சில ஒன்றுடன் 
ஒன்று 
ஈறு இணைந்திருப்பதாலும் , சில கண்டங்கள் நிறைவுயிரி 
நிலையில் மறைந்து விடுவதாலும் , ஒரே கண்டத்தைச் சேர்ந்த 
டர்கத்தகடும் ஸ்டர்னத் தகடும் மருங்கிலிருந்து பார்க்கும்போது 
ஒரே மட்டத்தில் காணப்படாததாலும் ஒப்பிலியோன்களின் 
பின்னுடலின் கண்ட அமைப்பைப் பற்றித் திட்டமாகக் கூற 
முடியவில்லை . பல அராக்னிடுகளுடன் ஒப்பிட்டுப் பார்த்துத் 
தான் இப் பகுதியின் அமைப்பைப்பற்றித் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . பொதுவாகப் பின்னுடல் வட்டமாக அல்லது 
நீளவட்டமாகவுள்ளது . டிரோகுலிடே குடும்பத்தில் பின்னுடல் 
தட்டையாகவுள்ளது . உடலின் இப் பகுதி முட்களுள்ள புறச் 
சட்டகத்தால் மூடப்பட்டிருக்கிறது . குளிர்ப்பிரதேச ஒப்பிலி 
யோன்களில் இம் முட்கள் குறைவாகவும் கண்ட இடைப்பள்ளங் 
களில் மட்டும் உள்ளன . ஆனால் , வெப்பப்பிரதேச ஒப்பிலி 
யோன்களில் குறிப்பாகக் கோனி லெப்ட்டிடே குடும்பத்தில் இவ் 
வகை முட்கள் நிறைய காணப்படுகின்றன . 

சைஃப் ஆப்தால்மிகளிலும் பெரும்பாலான பால்படோரெஸ் 
களிலும் ஒன்பது டர்கத் தகடுகளும் ஒன்பது ஸ்டர்னத் தகடு 
களும் உள்ளன . ஒன்பதாவது ஸ்டர்னத் தகட்டை அடுத்து 
மலப்புழை மூடித்தகடு ( operculumanale ) என்னும் வட்டமான 
சிறு தகடு உள்ளது . மலப்புழை ஒரு வட்டமான அல்லது 
குறுக்குவாட்ட இடுக்குப்போல இத் தகட்டின் மையத்தில் 
அமைந்துள்ளது . இத் தகடு பத்தாம் பின்னுடல் கண்டத்தின் 
ஸ்டர்னத் தகடாக இருக்கலாமெனக் கருதப்படுகிறது . அதனால் 
மேலே கூறப்பட்ட ஒப்பிலியோன் களின் பின்னுடல் பத்துக் 
கண்டங்களால் ஆகியது என்றும் பத்தாம்கண்டம் முழுமையாகக் 
காணப்படவில்லை 

என்றும் 

ஊகிக்கமுடிகிறது . ஆனால் , பல 
பால்படோரெஸ்களில் ஒன்பதாவது கண்டமும் , சிலவற்றில் 
எட்டாவதும்கூடக் குறைபட்டுள்ளன ; அல்லது மறைந்துவிட் 


ஒப்பிலியோன்கள் 

197 
டன . அனைத்து லேனியேட்டோரெஸ்களிலும் ஒன்பது டர்கத் 
தகடுகளும் எட்டு ஸ்டர்னத் தகடுகளும் மலப்புழை மூடித் 
தகடும் காணப்படுகின்றன . 


உண்ணு 


சைஃப் ஆப்தால்மிகளில் முதல் எட்டு டர்கத் தகடுகளும் 
ஒன்றாக இணைந்து விட்டன . ஆனால் , அதன் அமைப்பை எளிதில் 
பார்த்தறிய முடிகிறது . முதல் ஸ்டர்னத்துடன் புறப் பாலுறுப் 
புகள் இணைந்துள்ளன . இரண்டாவது , மூன்றாவது ஸ்டர்னத் 
தகடுகள் இணைந்து ஒரே தகடாகக் காணப்படுகிறது . மற்றக் 
கண்டங்களின் ஸ்டர்னத் தகடுகள் தனித்தனியாகத் தெரி 
கின்றன . மற்ற இரண்டு உள் வரிசைகளில் முதல் ஐந்து டர்கத் 
தகடுகள் ஒன்றாக இணைந்து ஒரே தகடாகவுள்ளது . இதனைக் 
கேரப்போஸ் எனத் தவறாகக் கூறுவதுண்டு . மற்ற மூன்று 
ஸ்டர்னத் தகடுகளும் , மலப்புழைத் தகடும் தனித்தனியாகவும் 
கீழ் நோக்கி வளைந்தும் காணப்படுகின்றன . முதல் ஸ்டர்னத். 
தகடு இனப்புழையைச் சூழ்ந்துள்ளது . இரண்டாம் ஸ்டர்னத் 
தகடு முன்பக்கம் நீண்டுள்ளதால் இனப்புழை முன் பக்கத்தில் 
வாய்க்கு அண்மையில் அமைந்திருக்கிறது . 
உணவும் , உண்ணும் முறையும் 

ஒப்பிலியோன் கள் பெரும்பாலும் புலாலுணவை 
கின்றன . உயிருடன் உள்ள அல்லது அண்மையில் இறந்த 
உயிரிகளை உணவாகக் கொள்கின்றன . ஆனால் , இவை ரொட்டித் 
துண்டுகளையும் , விதைகளையும் , மற்ற விலங்குகளின் கழிவுப் 
பொருள்களையும் உண்ணுகின்றன . அதனால் இவற்றை அனைத் 
துண்ணிகள் ( omnivorons ) எனக் கூறலாம் . மைட்டோப்பஸ் 
மோரியோ ( mitopus morio ) 

morio ) போன்ற சிறப்பினங்களில் 
தன்னினமுண்ணும் ( cannibalistic) பழக்கம் காணப்படுகிறது . 
( ஸ் ) க்கோட்டேலெமான் ( scotolemon ) இனத்தைச் சேர்ந் 
தவை யாவும் புலாலுண்ணிகளே . இவ் விலங்குகள் கணுக் 
காலிகளை அவற்றிலும் குறிப்பாக வண்டுகளைக் கொடியமுறையில் 
வேட்டையாடித் தின்னுகின்றன . இல் விலங்குகள் அவற்றின் 
இரண்டாவது ஜோடிக் கால்களின் உதவியால் ரையை 
உணர்ந்து அறிகின்றன . 
கால்கள் , பெடிப்பால்புகள் , 
பெடிப்பால்புகள் , கெலிசெராக்கள் 

கெலிசெராக்கள் ஆகியவை 
உண்ணுதலுக்குப் பயன்படுகின்றன . கால்களும் பெடிப்பால்பு 
களும் உயிருடனுள்ள இரையை அடக்கிப் பிடித்துக் கொள்ளவும் 
கெலிசெராக்கள் இரையின் உடலைக் கிழிக்கவும் உதவுகின்றன . 
சில வேளைகளில் இரண்டு அல்லது மூன்று ஃபெலாஞ்சிடுகள் 
( ஃபெலாஞ்சிடே குடும்பத்தைச் சேர்ந்தவற்றைப் ஃபெலாஞ் 


198 


ஆர்த்ரோபோடா - அரா 


- அராக்னிடா 


நிலையில் 


சிடுகள் என்றழைக்கிறோம் . ) ஒரே உயிரியைப் பிடித்திழுத்து 
உண்ணுவதுண்டு . 
உணவில்லாமல் 

இவற்றால் இரண்டு அல்லது மூன்று 
வாரங்கள் வரை உயிர் வாழமுடிகிறது . ஆனால் , நீர் குடிக்காம 
லிருந்தால் இரண்டு நாட்களுக்குள் இறந்து போகின்றன .. 
ஆகையால் இவற்றால் நீரில்லாமல் உயிர்வாழ முடிவதில்லை . 
மழைக்குப் பின்னர் ஒளியை விரும்புகின்றவைகளும் இருளை 
விரும்புகின்றவைகளும் 

தரைக்கு மேல் 

வந்துவிடுகின்றன . 
ஆனால் , வறட்சி காலங்களில் இவை அனைத்தும் ஒளியை 
வெறுத்து ஒதுங்குகின்றன . காலை நேரத்திலும் அந்தி நேரத் 
திலும் மட்டுமே இவை வெளியே வருகின்றன . இவ் வுயிரிகளுக் 
குத் தாகமெடுத்துத் தண்ணீர் கிடைக்காதபோது விறைத்து 
உணர்ச்சியற்றுக் கிடக்கின்றன . அந் நிலையில் அவற்றை நீரின் 
மேலிட்டால் ஓர் உறிஞ்சும் தாளைப்போன்று நீரை உறிஞ்சுகிறது . 
இவற்றின் விரோதிகள் 

அறுவடைச் சிலந்திகளுக்கு நிறைவுயிரி 
விரோதிகளேயில்லை எனக் கூறலாம் . ஆனால் , வெப்பம் , ஈரத் 
தன்மைகள் மாறுவதால் அவை பெரும் அவதிக்குள்ளாகின்றன . 
உயிர்வகைச் செறிவும் - சார்புடைத் தன்மையும் ( animal 
density - dependent factor ) ஓர் உயிரித் தொகையைக் ( animal 
population ) கட்டுப்படுத்தும் ஒரு காரணக்கூறு (factor ) ஆகும் . 
சூழ் நிலையில் காணப்படும் ஒரு குறிப்பிட்டத் தன்மை ஒரு குறிப் 
பிட்ட விலங்குத்தொகையைச் சிதைத்துக் கட்டுப்படுத்துவதாக 
இருந்தால் , அத் தன்மை அவ் விலங்குத் தொகை அதிகமாக 
உள்ள போது அவ் விலங்குகளை எளிதாகவும் அதிக எண்ணிக்கை 
யிலும் சிதைக்கின்றன . அதே தன்மை அவ் விலங்குத் தொகை 
குறைவாக உள்ள போது அவ் விலங்குகளை முன்னைவிடக் குறை 
வாகப் பாதித்துக் குறைவாகச் சிதைக்கிறது . இந்த வகைச் 
சிதைவு விலங்குத்தொகைக்கு நேர்விகிதத்தில் இருந்தால் அதில் 
ஈடுபடும் தன்மையை ஒழுங்குபடுத்தும் பண்பு 
முடியாது . வானிலை மாற்றங்களால் ஏற்படும் தன்மைகளால் 
உயிரிகள் அழிந்தால் அதனை உயிர் வகைச் செறிவும் - சார்புடைத் 
தன்மையும் என்னும் காரணக்கூறுடன் ஒப்பிடக்கூடாது என ச் 
சிலர் கருதுகின் றனர் . 

தவளைகள் , தேரைகள் , பல்லி இனங்கள் , சிலந்திகள் , 
புலாலுண்ணும் ஈக்கள் , வண்டுகள் , தொங்கட்டான் பூச்சிகள் , 
தட்டாம் பூச்சிகள் , மூட்டைப்பூச்சிகள் முதலிய புலாலுண்ணிகள் 
ஒப்பிலியோன்களைத் தின்னும் பழக்கமுடையவை . தரையின் 


எனக் கூற 


199 


ஒப்பிலியோன்கள் 


மேல் வாழும் ஒப்பிலியோன்களின் உடல் நிறம் அவற்றின் 
சுற்றுப்புறத்தைப் போலவுள்ள தால் அவற்றை எளிதில் அடை 
யாளம் கண்டுகொள்ள முடியாது . இவற்றின் கால்கள் நீளமாக 
இருப்பதால் இவை வேகமாக ஓடி விரோதிகளின் பிடியிலிருந்து 
தப்பித்துக்கொள்கின்றன . விரோதிகளிடம் பிடிபடும் வேளை 
களில் தம் கால்களை ஒடித்துக்கொண்டு விரோ திகளிடமிருந்து 
தப்பி ஓடுகின்றன . கால்கள் பொதுவாகக் காக்சாவுக்கும் 
டிரோகாண்டருக்குமிடையில் ஒடிபடுகின்றன . ஒடிந்து விழுந்த 
கால் சுமார் ஒரு மணி நேரம் வரை ஒரு குறிப்பிட்ட வகையில் 
அசைகிறது . விரோதிகளின் கவனம் அசையும் காலில் ஈடு 
பட்டுள்ள போது ஒப்பிலியோன் ஓடிப் பிழைத்துக் கொள்கிறது . 
ஒடிந்து விழுந்த கால்கள் திரும்ப வளருவதில்லை . டிரோகுலிடே 
குடும்பத்தில் இத்தகைய காலிழப்புப் பழக்கம் காணப்படவில்லை . 


ஒப்பிலியோன்கள் பிற விலங்குகளால் தாக்கப்படும்போது 
அவற்றின் வெறுப்பூட்டுச் சுரப்பியினால் சுரக்கப்படும் ஒரு கெட்ட 
சுவையுள்ள திரவம் ஒன்று வெளிப்படுகிறது . முதுகெலும்பற்ற 
விலங்குகள் இப் பொருளை விரும்புவதில்லை . வெறுத்து ஒதுங்கு 
கின்றன . அதனால் ஒப்பிலியோன்களுக்கு இவ் விலங்குகளால் 
பெரும் தீமை ஏற்படுவதில்லை . ஒப்பிலியோன் களைத் தாக்கும் 
சிலந்திகள் உடனே பின்வாங்கிச் சென்று தம்முடைய கெலி 
செராக்களை இலைகளில் தடவி சுத்தம் செய்கின்றன . கோனி 
லெப்பிடே ( gonylepidae ) குடும்பத்தைச் சேர்ந்தவை ஒரு 
கடு நாற்றத் திரவத்தைச் சுரக்கின்றன . பிரேசில் நாட்டில் 
காணப்படும் இவ் விலங்குகளில் ஒரு ஜோடி நாற்றச் சுரப்பிகள் 
உள்ளன . இவற்றின் புழைகள் - இரண்டாம் காக்சாக்களுக்குச் 
சற்று மேலே அமைந்துள்ளன . 


பல ஃபெலாஞ்சிடுகளை ஒரு கூட்டில் அடைத்து வைத்தால் 
ஒன்று மற்றதின் நாற்றத்தைத் தாங்கமுடியாமல் அனைத்து 
உயிரிகளும் மயக்கமுற்று உணர்விழந்துபோகின்றன . அவற்றைக் 
கூட்டிலிருந்து அப்புறப்படுத்தித் தரைமேல் இட்டால் திரும்பவும் 
உணர்வு பெற்றுத் தம் வழியே 

ஓடிச் 

செல்கின்றன 
( சாவரி - 1938 ) . 


உருளைப் புழுக்கள் , கிரிகேரியன்கள் ( gregarian ) , உண்ணி 
லார்வாக்கள் ( mite larvae ) முதலியன இவற்றின் ஒட்டுண்ணி 
களாகும் . நிறைவுயிரி மைட்டுகளும் இணையுறுப்புகள் மற்றும் 
வயிற்றுப் பகுதியின் கண்ட இடைச் சவ்வுகளில் ஒட்டிக்கொண்டு 
தொங்குகின்றன . 


200 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


இணைகூடுதல் 

ஃபெலாஞ்சிடுகள் மிகுந்த இயல்பாக இணை கூடுகின்றன . 
முதிர்வுயிரி ஆணும் பெண்ணும் ஒன்றையொன்று எதிர்படும் 
போது கலவியில் கூடுகின்றன ; பின்னர் பிரிந்து தம் வழியே 
செல்கின்றன . கலவி முடிந்த சிறிது காலத்திற்குப் பின்னர் 
அதே விலங்குகள் திரும்பவும் கலவியில் ஈடுபடலாம் ; அல்லது 
வேறு விலங்குகளுடன் புணரலாம் . ஒரு சமயத்தில் ஒரு சில 
முட்டைகள் முதிர்ச்சி அடைகின்றன . அதனால் தான் பெண் 
விலங்கு திரும்பத் திரும்பக் கலவியில் ஈடுபடுகிறது . 


ஆணுக்கும் பெண்ணுக்குமிடையே புறப் பால் வேற்றுமை 
களே தும் தெளிவாகத் தெரியவில்லை . இரு பால் விலங்குகளுக் 
கிடையே கலவிக்கு முன்னர் காதற்களியாட்டம் எதுவும் காணப் 
படவில்லை . பொதுவாகக் கலவி இராக் காலத்தில் தான் நடை 
பெறுகிறது .ஆனால் , ஐஸ்லாந்து நாட்டில் வாழும் மைட்டோப்பஸ் 
மோரியோ என்னும் சிறப்பினத்தில் ஆண் ஒருவகைக் களியாட் 
டத்தில் ஈடுபட்டுப் பெண் விலங்கை வசப்படுத்த முயலுகிறது . 
நன்சியா ( nuncia ) , அல்ஜிடியா ( Algidia ) ஆகிய இரண்டு 
நியுஜிலாந்து இனங்களைச் சேர்ந்தவைப் புணர்ச்சியில் ஈடுபடு 
வதைப் பார்த்தறிந்துள்ளனர் ( ஃபாரஸ்டர் -1954 ) . கலவி 
நேராக உடனடியாகத் தொடங்குகிறது ; முன் நடவடிக்கை 
எதுவும் காணப்படவில்லை . ஆண் விரைவாகப் பெண் விலங்கை 
நெருங்கித் தன் இரண்டாம் கால்களின் டார்ச ( ஸ் )சுகளால் அத 
னைத் தொடுகிறது . ஆண் தன்னுடைய பெடிப்பால்புகளால் 
பெண்ணின் பெடிப்பால்புகளைப் பற்றிக்கொள்ள 

ஒன்றை 
யொன் பார்த்துக்கொண்டு நிற்கின்றன . 

இந் நிலையில் 
இரண்டின் உடலும் மேல்நோக்கிச் செங்குத்தாகத் தூக்கப்படு 

இரண்டு விலங்குகளின் புணர்புழைகளும் ஒரே 
மட்டத்தில் காணப்படுகின்றன . 

புணர் உறுப்பு 
வெளியே நீட்டப்பட்டுப் பெண்ணின் புணர் குழலுக்குள் செலுத் 
தப்படுகிறது . பெண் தன்னுடைய முட்டையிடும் உறுப்பைப் 
பயன்படுத்தி ஆணின் புணருறுப்பை உள்ளே இழுத்துக் 
கொள்ள முயற்சி செய்வதில்லை . ஆண் விலங்கே தன்னுடைய 
உறுப்பைப் பெண் புழைக்குள் செலுத்துகிறது . 

லியோபுனம் கால்கர் என்றது ஒரு வட அமெரிக்கச் சிறப் 
பினம் . இச் சிறப்பினத்தில் ஆண்களின் பெடிப்பால்புகளில் 
ஃபீமரின் கீழ் மருங்கில் ஒரு பெரிய முள் உள்ளது . இம் முள்ளும் 
டிபியாவும் ஒன்றுக்கொன்று எதிராக அமைந்து ஒரு பற்றுறுப் 
பாகச் 

செயல்படுகின்றன . பெண் தயாடும் போது ஆண் 


கின்றன . 


ஆணின் 


201 


ஒப்பிலியோன்கள் 


ஆண்கள் 


எவ்வித முன்னறிவிப்புமின்றி அதனைக் கெட்டியாக இவ் வமைப் 
பால் பற்றிப் பிடித்துக்கொள்கிறது . கலவி முடியும் வரை ஆண் 
இப் பிடிப்பை விடுவதில்லை ( Bishop - 1949 ) . 

டிரோகுலிடே குடும்பத்தைச் சேர்ந்தவை அனைத்தும் 
குட்டைக் கால்களுடையவை . ஆண் பெண் விலங்கைப் பற்றிக் 
கொண்டு அதன் கீழ்ப்பக்கத்தில் தொங்குகிறது . ஆணின் கால் 
களின் கூர் நகங்கள் பெண்ணின் முதுகைக் கெட்டியாகப் பற்றிக் 
கொள்வதால் கலவியின்போது இரண்டு விலங்குகளின் கீழ்ப் 
பக்கங்களும் ஒன்றையொன்று நோக்கியும் நெருக்கமாகவும் 
அமைந்துள்ளன . இனப்பெருக்கக் காலங்களில் 
ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டுக் கொள்கின்றன . ஆணின் 
வேதித் தொடு உணர்ச்சிகள் பெண்களால் தூண்டப்படுகின்றன . 
இதுபோன்ற உணர்ச்சிகள் அதே இனத்தைச் சேர்ந்த ஆண் 
விலங்குகளாலும் தூண்டப்படுகின்றன . இத்தகைய தூண்டுதல் 
களால் ஆண் விலங்கின் புணர் உறுப்பு வெளியே நீட்டப்படு 
கிறது . அதனால் தவறான பால்கிளர்ச்சி ஏற்பட்டு ஆண்கள் 
ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டுக் கொள்கின்றன . 
இனப்பெருக்கமும் , வாழ்க்கை வரலாறும் 

பெண் ஃபெலாஞ்சிடுகளுக்கு நீளமான முட்டையிடும் 
நீட்சிகள் ( ovipositors ) உள்ளன . பொதுவாக அவை ஈரத் 
தன்மையுடைய மணற் பொந்துகளிலும் , கற்கள் மற்றும் மரங் 
களுக்குக் கீழேயும் முட்டைகளிடுகின்றன . நியுஜிலாந்து 
இனங்கள் அக்டோபர் , நவம்பர் மாதங்களில் கலவியில் ஈடுபட்டு 
அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்திற்குள் முட்டையிடுகின்றன . 
இங்கிலாந்து நாட்டின் இனங்களில் முட்டையிடுதல் இலையுதிர் 
காலத்தில் ( autumn ) நடைபெறுகிறது . சில இனங்கள் மட்கும் 
இலைகளுக்கும் மரத் துண்டுகளுக்கும் கீழே நான்கு அல்லது ஐந்து 
முட்டைகளாகச் சிறு சிறு குப்பல்களாக முட்டையிடுகின்றன . 
இரண்டு வாரங்களுக்குள் ஒரு பெண் விலங்கு சுமார் இருபது 
முதல் அறுபது முட்டைவரை யிடுகின்றன . முட்டையிட்ட 
இருபது நாட்களில் முட்டைகள் பொரிந்து இளரிகள் வெளி 
வருகின்றன . 

ஒப்பிலியேர் பெரைட்டினஸ் சுமார் இருபது முதல் அறுபது 
முட்டைகள் வரையிடுகின்றன . 20C வெப்ப நிலையில் வைத் 
திருந்தால் ம் முட்டைகளின் கரு வளர்ச்சி கருக்கோள 
( blastula ) நிலையுடன் நின்றுவிடுகிறது . ஆனால் , குளிர்ப்பெட்டி 
களில் C நிலையில் இரண்டு வாரங்களும் , -6 ° C நிலையில் ஒரு 
வா ரமும் வைத்திருந்தால் கருவளர்ச்சித் தொடர்ந்து நடை 


202 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


பெற்று முற்றுப்பெறுகிறது ( ஹோம் -1947 ). லியோபுனம் பிளேக் 
வாலிகளின் ( Lieobunum blackwalli ) முட்டைகளைக் குளிர்ப்படுத்து 
முறைக்கு உட்படுத்தினால் முட்டை பொரிவதில் 
முன்னேற்றம் காணப்படவில்லை ( டோடல் - 1949 ) . 


அதிக 


2 


படம் 75 . 


படம் 16 . 

ஒப்பிலியோன் . 
ஃபெலாங்கோடிடே குடும்பம் . 


ஒப்பிலியோன் . 


முட்டைகளின் மேற்பரப்புக் குறிகளற்று வெண்மையாக 
உள்ளது . கருவளர்ச்சியின் போது அவற்றின் மேல் சிறுபுள்ளிகள் 
தோன்றுகின்றன . முட்டைகள் பொரிவதற்குச் சற்று முன்னரே 
இளரியின் உடற்கண்டங்களையும் , மடிக்க வைக்கப்பட்டுள்ள 
ணையுறுப்புகளையும் , முன் முனையிலுள்ள கண்களையும் முட்டைத் 
தோலுக்குக் கீழே காணமுடியும் . இளரிகள் முட்டைத் தோலை 
மிக விரைவாகக் கிழித்துக்கொண்டு வெளியே வருகின்றன . 
இளரிகள் 

நிறைவுயிரிகளைப் 

போன்ற உருவ 
முடையன . இவற்றின் நீளம் சுமார் மி . மீ . ஆகும் . 
முட்டையைவிட்டு வெளிவந்த சற்று நேரத்திற்கெல்லாம் முதல் 
தோலுரித்தல் நடைபெறுகிறது . அடுத்தடுத்து 6 அல்லது 7 
தோலுரித்தல்கள் நடைபெற்றுச் சுமார் 8 அல்லது 9 மாதங்களில் 
நிறைவுயிரி நிலையை அடைகின்றன ( படம் 75,76,77,78 ) 


பொதுவாக 


ஒப்பிலியோன்கள் 


203 


புவிப் பரவல் 

ஒப்பிலியோன்கள் உலகெங்கும் பரவியுள்ளன என்றாலும் 
அவற்றின் பரவலில் சில சுவையான அம்சங்களைக் காணமுடி 
கிறது . முதிராப்பண்புகளை நிரம்பப் பெற்றுள்ள சைஃப் ஆப்தால்மி 
உள்வரிசையைச் சேர்ந்தவை உலகின் பல பகுதிகளில் தொடர் 
பற்றுப் பரவியுள்ளன . இவற்றின் தொடர்பற்ற பரவலை 
( discontinous distribution )) முதிரா 

நிலைச் 

சிலந்திகளான 
லிஃபிஸ்ட்டியோ மார்ஃபேக்களின் பர்வலோடும் பெரிப்பேட்டஸ் 
போன்ற முதிராப்பண்பு விலங்குகளின் பரவலோடும் 
ஒப்பிடலாம் . 

இவ் விலங்குகள் பொதுவாக வெப்பப் பிரதேசத்தில் தான் 
காணப்படுகின்றன . சில இனங்கள் மத்திய தரைக்கடல் பகுதி 
களிலும் , இரண்டு இனங்கள் - சிரோ , பாராசிரோ ஆகிய இரண்டு 
இனங்கள் - தென் பிரான்சிலும் காணப்படுகின்றன . 

லேனியாட்டோரெஸ்கள் சிறப்புப் பண்புகள் பெற்ற உள் 
வரிசையாகும் . புவியின் தென் பகுதியில் சுமார் 800 - க்கு மேற் 


3 


படம் 77 . 

படம் 78 . 
ஒப்பிலியோன் 

ஒப்பிலியோன் . 
கோனிலெட்டிடே குடும்பம் . 

டிரோகுலிடே குடும்பம் . 
பட்ட இனங்கள் உள்ளன . இவ் வுள் வரிசையின் எட்டுக் குடும்பங் 
களில் ஒன்றான ஓங்க்கோபோடிடே தென்கிழக்கு ஆசியாவில் 


204 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


உள்ளன . 


மட்டுமே 

காஸ்மெட்டிடே , கோனிலெப்ட்டிடே 
ஆகிய இரண்டு குடும்பங்களும் தென் அமெரிக்காவிலும் , மத்திய 
அமெரிக்காவிலும் உள்ளன . இந்த உள் வரிசையின் நான்கில் 
ஒரு பங்கு விலங்குகள் மேலே கூறிய இரண்டு குடும்பங்களைச் 
சேர்ந்தவையே . ஃபெலாஞ்சிடே குடும்பம் உலகெங்கும் 
பரவலாகக் காணப்படுகிறது . இவை மட்டுமே ஐரோப்பாவில் 
காணப்படும் லேனியாட்டோரெஸ்களாகும் . இந்த உள் வரிசை 


* 5 


6 


படம் 79 . 

படம் 80 . 
ஒப்பிலியோன் - 

ஒப்பிலியோன் - 
நிமாஸ்ட் டோமாட்டிடே 

இஷிரோப்சாலிடே 
குடும்பம் , 

குடும்பம் . 
யைச் 

சேர்ந்த ஒப்பிலியோன்கள் பெரும்பாலும் சிறியவை ; 
இருண்ட இடுக்குகளில் , குகைகளில் வாழ்கின்றன . டிரையனோ 
னிக்கிடே குடும்பம் ஆஸ்திரேலியாவிலும் ஆப்ரிக்காவிலும் 
காணப்படுகிறது . ஆப்ரிக்காவில் குறிப்பாகத் தென் ஆப்ரிக்கா 
வில்தான் அதிகமாகக் காணப்படுகிறது . 

பால்படேரெஸ்கள் லேனியாட்டோரெஸ்களை விட 
ணிக்கையில் கொஞ்சம் குறைவாக உள்ளன . வடக்கு மித 
வெப்பப்பகுதி ஒப்பிலியோன்கள் யாவும் இந்த உள்வரிசையைச் 
சேர்ந்த விலங்குகள் . இவை வெப்பப் பகுதிகளுக்குள்ளும் 


எண் 


ஒப்பிலியோன்கள் 


205 


டிடே 


நுழைந்துள்ளன . ஆனால் , இப்பகுதிகளில் மற்ற உள்வரிசைகளை 
விடக் குறைவாகத்தான் காணப்படும் . டிரோகுலிடே குடும் 
பத்தைச் சேர்ந்தவை மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன . இந்தக் 
குடும்பத்து ஒப்பிலியோன்களின் உடல் தட்டையானது . இவை 
பெரும்பாலும் புற்களும் பாசிகளும் நிரம்பிய சதுப்பு நிலப் பரப்பு 
களில் வாழ்கின்றன . உடலின் 
மேற்பக்கம் ஒரு பெரிய கேட 
யம் போன்ற தகட்டால் மூடப் 
பட்டிருக்கிறது . இத் தகட்டின் 
முன் விளிம்பு ஒரு மூடியைப் 
போல முன் பக்கத்தில் நீண்டு 
முதலிரண்டு ஜோடி இணை 
யுறுப்புகளைப் பாதுகாக்கின் 
றன . நெமாஸ்ட்டோமாட் 

குடும்பத்து விலங்கு 
களில் புறத்தோல் கெட்டியா 
னது . அவற்றின் பெடிப்பால்பு 
கள் நீளமாகவும் கூர் நக மற் 

7 
றும் காணப்படுகின்றன . இஷி 
ரோப்சாலிடே என்பது தென் 

படம் 81 
ஐரோப்பாவில் காணப்படும் 

ஒப்பிலியோன் - பெலாஞ்சிடே குடும்பம் , 
மிகச் சிறிய ஒப்பிலியோன்கள் 
குடும்பம் . இவை மலைப்பாங்கான பகுதிகளில் குகைகளில் வாழ் 
கின்றன . உடலளவு நீளமான காக்சாக்களைப் பெற்றுள்ளன . 
நீளமான காக்சாக்கள் இவற்றின் சிறப்புப் பண்பாகும் 
அக்ரோஸ் ஒப்பிலியோனிடே குடும்பத்தில் இரண்டு இனங்களே 
அடங்கியுள்ளன ; அவற்றுள் , ஒன்று சில்லியிலும் ( chile ) மற்றது 
தென் ஆப்ரிக்காவிலும் காணப்படுகிறது . ஃபெலாஞ்சிடே 
குடும்பத்தைச் சேர்ந்தவை ஐரோப்பாவிலும் வட அமெரிக்கா 
விலும் அதிகமாகக் காணப்படுகின்றன . உலகின் மற்றப் பகுதி 
களிலும் பரவலாகக் காணப்படுகின்றன ( படம் 79,80,81 ) . 
வகைபாடு 

சோரன்சன் 1873 - ல் ஒப்பிலியோன்களைக் கேனிலெப்டிடே , 
ஒப்பிலியோனிடே என்னும் இரண்டு 

என்னும் இரண்டு குடும்பங்களாக 
படுத்தினார் . 1876 - ல் தோரல் என்னும் அறிஞர் ஒப்பிலியோன் 
களின் பெடிப்பால்புகளின் அமைப்பை அடிப்படையாகக் 
கொண்டு இவற்றை லேனியாட்டோரெஸ் , பாலப்பாரெஸ் 
என்னும் இரு உள் வரிசைகளாக வகைபடுத்தினார் . 

1879 - ல் 
சைமன் என்பவர் இவ் விலங்குகளின் ஸ்டர்ன அமைப்பின் 


வகை 


206 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


அடிப்படையில் வகைபாடு செய்து இவ் உள் வரிசைகளை மெக் 
ஆஸ்டிதி ( mecostethi) , பிளாகி ஆஸ்டிதி ( plagiostethi ) என்று 
அழைத்தார் . மேலும் , இவர் சைஃப் ஆப்தால்மி என்னும் ஒரு 
புது உள் வரிசையைத் தோற்றுவித்தார் . இவ் உள் வரிசை 
மெக்ஆஸ்டிதியுடன் நெருங்கிய தொடர்புடையது . 
1923 - ல் மூன்று உள் வரிசைகளைச் சேர்ந்த 1600 இனங்களைப் 
பன்னிரண்டு குடும்பங்களாக வகைப்படுத்தினார் . 


ரோவர் 


...... 


ஒப்பிலியோன்களை உள்வரிசைப் படுத்துதல் 
1 (2 ) . நாற்றச் சுரப்பிகள் முன்னுடல் மருங்குகளில் , 
கூம்பு நுனிகளில் 

திறக்கின்றன . இனப் 
புழை ஒரு தகட்டால் மூடப்படவில்லை . 

... சைஃப்ஆப்தால்மி ( cyphophthalmi ) 
2 ( 1 ) . நாற்றச் சுரப்பிக் கூம்புகளில்லை . இனப்புழை 
மூடி உண்டு . 

3 , 4 
3 ( 4 ) . உறுதியான பெடிப்பால்புகள் , டார்சஸ் 

களில் மடிக்கப்படக்கூடிய கூர் நகம் , முன் 
கால்களில் ஒரே கூர் நகம் , பின் கால்களில் 
இரண்டு அல்லது 

அல்லது மூன்று கூர் நகங்கள் 

......லேனியாட்டோரெஸ் ( Lcniatores ) 
4 ( 3 ) . சிறிய பெடிப்பால்புகளில் கூரிய 

நகம் 
உண்டு இல்லை . எல்லாக் கால்களிலும் ஒரு 
கூர் நகம் உண்டு .... பால்படோரெஸ்( 5 ) ( Palpatores ) 


பால்ப டார்சஸ் ( palpal tarsus ) டிபியாவை 
விடச் சிறியது ; கூர் நகம் சிறியது இல்லை . 

...... கூட்டம் - டிஸ்னாய் ( Dyspnoi ) 
5 ஆ . பால்படார்சஸ் டிபியாவைவிட நீளமானது . 

கூர் நகம் நீளமாக உள்ளது ... கூட்டம் - யுனாய் ( Eupnoi ) 


லேனியாட்டோரெஸ் உள்வரிசையை குடும்பங்களாக வகை 
படுத்துதல் : 


1 ( 2 ) . நான்கு கடைசி டர்கத் தகடுகள் தனித்தனி 

யாக உள்ளன 


3 


2 ( 1 ) . மலப்புழை மூடித்தகடு தனியாக உள்ளது . 
மற்ற டர்கத் தகடுகள் இணைந்துள்ளன . 

ஓங்கோடிடே ( Oncodidae ) 


ஒப்பிலியோன்கள் 


207 


மான 


ஃபீமர் , 


3 ( 4 ) . பின்கால் டார்சஸ்களில் மூன்று கூர் நகங்கள் . 

டிரையனோனிக்கிடே ( Tryaenonychidae ) 
4 ( 3 ) . பின்கால் டார்சஸ்களில் இரண்டு கூர் 
நகங்கள் . 

( 5 ) 
5 ( 6 ) . பெடிபால்புகள் பெட்டெல்லாவிலிருந்து பின் 

னோக்கியுள்ளன . அஸ்ஸாமிடே ( Assamidae ) 
6 ( 5 ) . பெடிப்பால்புகள் சாதாரணமாக உள்ளன ....... ( 7 ) 
7 ( 8 ) . பின் கால் டார்சஸ்களில் ( Pscudonychium ) 

இல்லை . ... ஃபெலாங்கோடிடே ( Phalangodidae) 
8 ( 7 ) . பின் கால் டார்சஸ்களில் இல்லை . 

( 9 ) 
9 ( 10 ) . பெரிய வலுவான பெடிப்பால்புகள் , டிபியா 
வும் , டார்ச ( ஸ் ) சும் உருண்டையானவை . 

கேனிலெப்டிடே ( Gonyleptidae ) 
10 ( 9 ) . பெரிய பெடிப்பால்புகளில்லை மெல்லிய நீள 

டிபியா , 

டார்சஸ்கள் 

காஸ்மெட்டிடே ( Cosmetidae ) 
பால்படோரெஸ் உள்வரிசையைக் குடும்பங்களாக வகை 
படுத்தல் டிஸ்னாய் ( Group - Dysnoi) 
1 ( 2 ) , கண் மேடுகளில்லை ; இரண்டு கண்களும் 
நெருக்கமாக இல்லை .... அக்ரோசேப்பிலியோனிடே 

( Acropsoplionidae ) 
2 ( 1 ) . கண்கள் நெருக்கமாகக் கண்மேடுகளில் 

அமைந்துள்ளன 
3 ( 4 ) . கண்மேடுகள் முன்னுடலின் முன் பகுதியில் 

வாய்முக்காடு உண்டு ...... டிரோகுலிடே ( Trogulidae ) 
4 ( 3 ) . கண்மேடுகள் முன்னுடலின் பின்பகுதியில் ........ ( 5 ) 
5 ( 6 ) . முதல் அல்லது நாலாவது ஃபீமரில் முட்கள் / 
நுண் முட்கள் உள்ளன நிமாஸ்ட்டோமாட்டிடே 

( Nemastomatidae ) 
6 ( 5 ) . ஃபீமர்களில் நுண்முட்களில்லை இஷிரேப்சாலிடே 

(Ischyropsalidac ) 
யுனாய் ( Group : Eupnoi ) 

1 . ஒரு குடும்பம் தான் உண்டு ...... பெலாஞ்சிடே 

( Phalangidae ) 


( 3 ) 


14. வரிசை : அகாரினா 


( மைட்டுகள் ) 


பொதுப் பண்புகள் 

இந்த அராக்னிடுகளின் முன்னுடல் ஒருபடித்தாக , சீராக 
உள்ளது . இவை எளிய கண்கள் பெற்றுள்ளன ; அல்லது கண் 
களில்லை . பின் உடற் பகுதியின் கண்டங்கள் தனித்தனியாகக் 
காணப்படுவதில்லை . கெலிசெராக்களும் பெடிப்பால்புகளும் 
பொதுவாகச் சிறியனவாக உள்ளன ; வெட்டுதல் , அறுத்தல் , 
கிழித்தல் , உறிஞ்சுதல் ஆகிய செயல்பாடுகளுள்ள உறுப்புகளாக 
மாறியுள்ளன . கால்களில் ஏழு கண்டங்களுள்ளன ; நுனி டார் 
சசுகளின் நுனியில் இரு கூர் நகங்கள் உள்ளன . டிரக்கியக் 
குழாய்கள் அல்லது உடற்தோல் மூலம் சுவாசம் நடைபெறு 
கிறது . லார்வா பருவத்தில் ஆறு கால்கள் மட்டுமே உள்ளன . 
பல இனங்களில் கன்னிப் பிறப்புக் ( parthanogenesis ) காணப்படு 
கிறது . 

கண்டத் தோற்றம் முழுமையும் மறைந்து விட்டதாலும் , 
வாழ்க்கை முறைக்கேற்ப பல அமைப்புகள் தோன்றியுள்ள 
தாலும் மற்ற அராக்னிடுகளைப் போன்று இதன் உடலை முன் 
உடற் பகுதி , பின் உடற்பகுதி என இரு பகுதிகளாக எளிதாகப் 
பிரிக்கமுடியவில்லை . ஓர் அகாரியின் உடல் 4 பகுதிகளாகப் 
பிரிக்கப்படுகிறது . 

வாயுறுப்புக் கண்டங்கள் வாயுடற் பகுதி 
முதலிரண்டு கால் கண்டங்கள் முன் காலுடற் பகுதி 
பின் இரண்டு கால் கண்டங்கள் பின் காலுடற் பகுதி 
காலுக்குப் பின்னுள்ள கண்டங்கள் - பின் உடற் பகுதி 

அராக்னிடுகள் தம் வாழ்க்கை வரலாற்றின் நிலைக்கேற்ப 
உருமாற்றங்கள் பெற்றுள்ளன . முட்டை நிலையிலிருந்து நிறை 


- 


- 


அகாரின் 


209 


அதே 


வுயிரி நிலைக்குள் 6 நிலைகளைக் காணமுடியும் . 1. முட்டை ( ovum ) 
-அனைத்து அகாரிகளும் முட்டையிடுகின்றன. இது வாழ்க்கை 
வரலாற்றின் முதல் நிலை 
யாகும் ( படம் 82. ) . 
2. பின் முட்டை ( Deuto 
rum ) - முட்டையிடுவதற்கு 
முன்னரோ அல்லது 
முட்டையிட்ட பின்னரோ 
முட்டை இந்த நிலையை 
அடைகிறது . இந் நிலையில் 
முட்டையின் கெட்டியான 
புறஉறை உடைந்து விரி 
கிறது ; அதனால் கரு வளர்ச் 
சிக்கு அதிக இடம் ஏற்படு 

ஆனால் , 
சமயம் உறை கருவையும் 
பாதுகாக்கிறது . 3. லார்வா 
முட்டை 

பொரிந்து 
வெளிவரும் உயிரியில் ஆறு 

படம் 82 . 

அகாரியின் உடல் பகுதிகள் - 
கால்கள் மட்டுமேயுள்ளன . 

கீழ்ப்பகுதித் தோற்றம் . 
முதற் 

சட்டையுரித்தல் 1. தாடையுடல் பகுதி ; 2. முன்காலுடல் 
நடைபெறும்வரையில் இந் 

தி ; 3. பின்காலுடல் பகுதி ; 4. பின் 

னுடல் பகுதி . 
நிலையில் 

ஆறு கால்கள் 
மட்டுமேயுள்ளன . 4. நிம்ஃப் நிலை-முதற் சட்டையுரித்தல் நடை 
பெற்று எட்டுக் கால்கள் தோன்றிய நிலைக்கு இளரி நிலை என்று 
பெயர் . சில பேரினங்களில் இளரி நிறையுரியைப் போல இருப்ப 
துண்டு ; வேறு சிலவற்றில் இவற்றிற்கிடையே வேறுபாடுகள் 
உள்ளன . 5. பின் இளரி நிலை- இந் நிலை சில குடும்பங்களில் மட் 
டுமே காணப்படுகிறது . கால நிலை பாதகமாக உள்ள போது தான் 
இந் நிலை தோன்றுகிறது . இந்த நிலையில் உயிரிகள் தனக்குச் 
சாதகமான சூழ் நிலையை நோக்கிச் செல்கின்றன . புவிப்பரவல் 
ஏற்படுகிறது . 6. நிறையுயிரி நிலை - இது உயிரியின் முதிர்ச்சி 
பெற்ற நிலையாகும் . மற்ற அராக்னிடு வகைகளிலிருந்து மாறு 
பட்ட வகையில் மைட்டுகளின் வாயுறுப்பு விரிவாகவும் , மாறு 
பட்டும் , வெகு கூர்மையான சிக்கலான அமைப்புள்ள துதிக்கை 
போல அமைந்துள்ளது . வாயுறுப்பில் சில பகுதிகளைக் காண 
முடியும் . 

1. மேல் வாய்த்தகடு ( epistomc ) : மேலுதடு லேப்ரம் என 
அழைக்கப்படும் . இப் பகுதி வாயுடற் பகுதி மேல் தகட்டின் 
முன் பக்க நீட்சமாகும் . 

14 


210 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


2. கெலிசெராக்கள் : கிடுக்கி அமைப்புடன் அல்லது 
இல்லாமல் அல்லது கூரிய துளைக்கும் உறுப்புகளாக உள்ளன . 

3. பெடிப்பால்புகள் : ஐந்து கரணைகளாலாகியவை ; 
பற்றும் உறுப்புகளாக அல்லது தொடு உணர் உறுப்புகளாக 
அல்லது ஒட்டிக்கொள்ளும் உறுப்புகளாக உள்ளன , 

4. பெடிப்பால்புகளின் காக்சாக்கள் : இரு பக்கத்துக் 
காக்சாக்களும் மையத்தில் இணைந்து கீழுதடு அல்லது கீழ்வாய் 
தகடாக ( hypostomc ) உள்ளன . உண்ணிகளில் இத் தகடு 
தெளிவாகத் தெரிகிறது . 

5. மேற்தொண்டை ( epipharynx ) : தொண்டையின் 
முன்பக்கம் மேற்தொண்டை பகுதியாக நீண்டுள்ளது . 

மேலே கூறிய ஐந்து பாகங்களும் பொதுவாக வாய்க்குடை 
( காமராஸ்டோம் ) என்னும் உட்குடைவுள்ள ஒரு குழாய்க்குள் 
உள்ளன . 


கரணைகள் 


அகாரிகளின் கால்களில் ஆறு கரணைகளுள்ளன . பெட்டெல் 
லாவுக்கு ஒப்பான கரணை அதன் தசைகளின் அமைப்பாலும் 
வேறு பல தன்மைகளாலும் மற்ற அராக்னிடுகளின் பெட்டெல் 
லாவைப் போல மையவில்லை . அதனால் அகாரிகளில் அதனை 
என்றழைக்கப்படுகிறது . 

கால்களின் 
அடியிலிருந்து நுனி வரை முறையே காக்சா , டிரோகண்டர் , 
ஃபீமர் , ஜுனு , டிபியா , டார்சஸ் எனப்படுகின்றன . ஆனால் , 
ஃபீமரில் இரு உட்கரணைகள் உள்ளதால் கால்களின் பொது 

எண்ணிக்கையான ஏழு கரணை நிலை ஏற்பட்டுள்ளது . 
கால்களின் டார்சசுகளில் பல வகை வேறுபாடுகள் காணப்படு 


வான 


கின்றன . 


பழக்க வழக்கங்கள் 

மைட்டுகள் ( mitc ) உலகெங்கும் காணப்படுகின்றன . அவை 
ஈரத் தன்மையுள்ள பூமியிலும் , பாசிகள் நிரம்ப உள்ள நிழற்பாங் 
கான இடங்களிலும் அதிகமாகக் காணப்படுகின்றன . அவற்றுள் 
சில பூஞ்சைக் காளான்களை உண்டு வாழ்கின்றன . மற்றவை 
தாவரங்களின் சாற்றை உறிஞ்சி வாழ்கின்றன . 
சாறுண்ணி மைட்டுகளால் தாவரங்களில் முடிச்சுகள் 

( galls ) 
உண்டாகின்றன . வேறு சில மைட்டுகள் ஓடியாடி 

வேட்டை 
யாடி இரையைப் பிடித்து உண்ணுகின்றன . மற்றும் சில 
மைட்டுகள் இன் செக்டுகள் , முதுகெலும்பிகளில் ஒட்டுண்ணி 
களாக வாழ்கின்றன . நல்ல மென் பூமியில் இன் செக்டுகளே 


தாவரச் 


அகாரினா 


211 


பல 


பெரும் எண்ணிக்கையில் உள்ளன . ஆனால் , குப்பைக் கூளங்கள் 
நிறைந்த காட்டுப் பகுதிகளின் பூமியில் மைட்டுகளே அதிக 
எண்ணிக்கையில் காணப்படுகின்றன . 

மைட்டுகள் 
இருண்ட வளைகளில் வாழ்கின்றன . மற்றும் பல மைட்டுகள் 
எறும்புகளுடன் இணைந்து வாழ்கின்றன . 

எறும்புகளின் 
கழிவுப் பொருட்களை உண்டு சில மைட்டுகளும் எறும்புகளின் 
உணவை உண்டு சிலவும் , எறும்புகளையே உண்டு சிலவும் வாழ் 


கின்றன . 


நோட்டோஸ்டிக்மேடா ( notostigmata ) உள்வரிசையைச் 
சேர்ந்த மைட்டுகள் பொதுவாகக் கற்களுக்கும் , குப்பைக் கூளங் 
களுக்கும் கீழே மறைந்து வாழ்கின்றன . அம் மைட்டுகளின் 
குடலில் கணுக்காலிகளின் கைட்டினப் பொருள்களின் துண்டுகள் 
காணப்படுகின்றன . அதனால் அவை இரைகளை வேட்டையாடிப் 
பிடித்து உண்ணுகின்றன எனக் கூறலாம் . ஆனால் , பெரும் 
எண்ணிக்கையில் இவற்றைப் பிடித்து அராய்ச்சிகள் செய்யப் 
படாததால் இவற்றின் வாழ்க்கை முறையைப் பற்றி அதிகமாகத் 
தெரியவில்லை . ஹாலோத்தைராய்டியா ( Holothyroidea ) உள் 
வரிசையைச் சேர்ந்தவையைப் பற்றியும் நமக்கு அதிகமாகத் 
தெரியவில்லை . பாரசைட்டிபார்மெஸ் ( Parasitiformes ) உள்வரி 
சையைச் சேர்ந்த மீசோஸ்டிக் மேட்டாக்களில் ( mesostigmata) 
பல விலங்குகள் தாவரங்களில் வாழ்கின்றன . அவை சிறு 
இன் செக்டுகளையும் , மற்ற மைட்டுகளையும் உணவாகக் கொள் 
கின்றன . காமாசிடஸ் ( gamasides ) , யூரோபோடினா ( uropodina ) 
பிரிவைச் சேர்ந்தவை ஈரத்தன்மை நிரம்ப உள்ள இடங்கள் , 
உரக்குழிகள் , மட்கும் இலைகள் , பாசி நிரம்பிய இடங்களில் வாழ் 
கின்றன . காமாசிடெஸ் சிறு உயிரிகளை உண்கின்றன . யூரோ 
போடினா மெதுவாக நகரும் மந்தமான மைட்டுகளாகும் ; இவை 
காளான்களையும் மற்றும் தாவரப் பொருட்களையும் உண்ணு 


கின்றன . 


மைட்டுகளில் நமக்கு அதிகம் தெரிந்தவை உண்ணிகள் 
( ticks ) . ஏனென்றால் உண்ணிகள் உருவில் பெரியவை ; 
பொருளாதார , மருத்துவ , கால்நடை வளர்ச்சி முக்கியத்துவம் 
பெற்றுள்ளன . அவற்றின் மேற் பக்கத் தகடு தோல் போன்ற 
தன்மையுடையதாகப் பெரியதாகக் கேடயம் போல உள்ளது . 
ஆண் டிக்குகள் மிகக் குறைவாக உண்ணுகின்றன . அல்லது 
உண்ணுவதேயில்லை . ஆனால் , பெண் உண்ணிகள் நிறைவுயிரி 
நிலை மற்றும் இளரி நிலைகளில் நிரைய பெருந்தீனி தின்னு 

முழு வளர்ச்சியடைந்த சில 

உண்ணிகள் 
முதுகெலும்பிகளின் 

புற 

ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 


கின்றன . 


212 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


பெரும் எண்ணிக்கையில் இவை கால்நடைகள் மீது காணப்படும் 
போது அவை சோகை ( anacmia ) நோயுற்றுத் தொல்லைப்படு 
கின்றன . இவை தீங்கு பயக்கும் பல நோய்களை மக்களுக்கும் 
கால்நடைகளுக்குமிடையே பரப்புகின்றன . டெர்மாசென்டர் 
ஆண்டர்சானி ( Dermacentor andersani ) மலைக்காய்ச்சலையும் , 
பூஃபிலஸ் அனுலேட்டஸ் ( Boophilus annulatus ) டெக்சாஸ் 
காய்ச்சலையும் , கால்நடைகளுக்கிடையே பரப்புகின்றன . மலைக் 
காய்ச்சல் , கென்யா 

டைஃபஸ் காய்ச்சல் , காய்ச்சல் , 
டுடா ரெமியா ( Tutaremia ) ஆகிய நோய்கள் மக்களிடையே 
பல உண்ணிகளால் பரப்பப்படுகின்றன . உண்ணிகளின் உமிழ் 
நீரிலுள்ள நச்சுப் பொருட்களால் உண்ணி இசுவு ( Tick paralysis ) 
உண்டாகிறது . பெரும்பாலும் இந்த இசுவு கால்நடைகளில் 
தான் காணப்படுகிறது . ஆனால் , அமெரிக்கா , கனடா , ஆஸ்தி 
ரேலியா ஆகிய நாடுகளில் மனிதரும் இந் நோயால் பாதிக்கப் 
படுகின்றனர் . ஒரு பெண் உண்ணி தலையில் ரோமங்களுக் 
கிடையில் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தைக் குடிக்கும்போது 
அதன் உமிழ்நீர் உடலுக்குள் செல்கிறது . இசுவு கொஞ்சம் 
கொஞ்சமாக உடல் முழுவதும் பரவுகிறது . இந்த உண்ணியை 
எடுத்துவிட்டால் விலங்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களில் 
திரும்ப நன்னிலையை அடைகிறது . ஆனால் , இசுவு மூச்சு 
மையங்களை அடைந்துவிட்டால் விலங்குகள் உயிர் தப்புவது 
அரிது . 

அண்மையில் உண்ணிகளின் உடற்செயலில் மற்றும் நட 
வடிக்கைகள் பற்றிப் பல ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன . அவற் 
றின் உடற்தோலில் ஒரு மெழுகுப்படலம் உள்ளதால் இவற்றின் 
உடலிலிருந்து ஈரமிழப்பது தடுக்கப்படுகிறது . ஆனால் , அதிக 
வெப்ப நிலைக்கு உட்படுத்தப் பட்டால் ஒரு குறிப்பிட்ட வெப்ப 
நிலையில் திடீரென ஈரமிழப்பு அதிகமாகிறது . இன்செக்டுகளில் 
காணப்படுவது போல் இங்கும் ஈரம் இழப்புத்தடைக்கு ஒரு மாறு 
தான நிலை ( Critical Temparature ) காணப்படுகிறது . உயர்ந்த 
மாறுதான வெப்ப நிலை 

உண்ணிகள் பொதுவான 
உயிர்வாழ் வெப்ப நிலை எல்லைக்குள் ஈரமிழப்பதில்லை . ஈரமிழப்புத் 
தடுப்பாற்றலுக்கும் , அவை வாழுமிடங்களுக்கும் தொடர்பு 
இருப்பதாகத் தெரிகிறது . ஆர்காசிடே ( Argasidae ) குடும்பத் 
தைச் சேர்ந்த உண்ணிகள் ஈரத்தன்மையற்ற உலர்ந்த பகுதி 
களிலும் , இக்சோடிடே ( Ixodidae ) குடும்ப உண்ணிகள் ( கடின 
உண்ணிகள் ) பல வகையான சூழ் நிலைகளிலும் வாழ்கின்றன . 
நீர் அருந்தாமலுள்ள நிலையில் உண்ணிகள் தம் உடற் தோலி 
லுள்ள மெழுகுப்படலத்தின் வழியாக ஈரத்தன்மை மிகுதியாக 


உடைய 


அகாரினா 


213 


கிறது 


உள்ள காற்றிலிருந்து நீரை எடுத்துக் கொள்கிறது . புறத்தோல் 
செல்களின் சுரத்தல் ஆற்றலால் தான் நீர் உடலுக்குள் செல் 
கிறது . கியூட்டிகிளைச் சற்று உப்புத் தாளால் தேய்த்து அப்பகுதி 
யின் புறத்தோல் செல்களை நீக்கி விட்டால் நீர் உட்செல்லுதல் 
தடைபடுகிறது . இதிலிருந்து நீர் உட்செல்லுதல் உடற்பரப்பின் 
புறத்தோல் செல்களின் ஒன்றுபட்ட இயக்கத்தால் நடைபெறு 
கிறது என்று தெரிகிறது . காற்றில் ஈரத்தன்மை குறைவாக 
உள்ளபோது உடலின் ஈரமிழப்பு இரண்டு வகைகளில் தடைபடு 

1. புறத்தோலானது காற்றிலுள்ள நீரைச் சுரந்து உட 
லுக்குள் செலுத்துகிறது . 2. மெழுகுப்படலம் உடல் நீரை வெளி 
விடாமல் தடுக்கிறது . ஆட்டு உண்ணிகள் ( Sheep tick ) நீரிழப்பு 
ஏற்பட்டு உடலில் நீரளவு குறைவாக உள்ளபோது புல் இலை 
களின் நுனிகளிலிருந்து ஈரத்தன்மை அதிகமாக உள்ள ( புல் 
வெளிக்கு ) தரைமட்டத்திற்கு இறங்கி வருகிறது . அங்கு உடற் 
தோல் வழியாக வேண்டிய அளவு நீர் எடுத்துக் கொண்ட பின் 
னர் திரும்பவும் புல்லின் நுனிக்கு ஏறிச்செல்கிறது . 

தகுந்த 
அளவு உணவு உட்கொண்டபின் விருந்தோம்பிகள் வருவதை 
உண்ணிகளால் உணர்ந்து அறிய முடிகிறது . விருந்தோம்பிக 
ளின் உடல் ஈரத்தன்மை , உடல் நாற்றம் , உடல் அசைவுகளால் 
ஏற்படும் அதிர்வுகள் ஆகியவற்றின் உதவியால் உண்ணிகள் 
விருந்தோம்பிகளை அடைந்து 

வேண்டிய 

அளவு உணவு 
கொண்டபின் கீழே விழுகின்றன . முழு அளவு உணவு 
கொண்ட உண்ணிகள் ஒளியை வெறுத்து இருண்ட இடங்களை 
அடைகின்றன . உண்ணிகள் புவிஈர்ப்பு , ஈரத்தன்மை , வெப்பம் 
நுகர்ச்சி , ஒலி , தொடு உணர்ச்சி ஆகியவற்றால் தூண்டப்பட்டு 
அவற்றிற்கேற்ப துலங்கல்களை ( responses ) உண்டாக்குகின்றன . 

பூஃபிளஸ் மைக்ரோபிளஸ் ( B. microplus ) , என்னும் ஆஸ்தி 
ரேலிய நாட்டு மாட்டுண்ணியின் லார்வாக்கள் ஒளி உணர்ச்சி 
யால் தூண்டப்பட்டு மிதமான ஒளி வேண்டிப் புற்களின் நுனி 
களை அடைகின்றன . நிறைஉயிரி உண்ணிகள் நேர் சூரிய 
ஒளியைவிட்டு ஒதுங்கி நிழலிலேயே தங்குகின்றன . 
நேரங்களில் அவை யாவும் புல்வெளிகளில் புற்களின் நுனிகளில் 
காணப்படுகின்றன . 

மென் உண்ணிகளும் ( Argasid tick ) பொருளாதார , மருத் 
துவ முக்கியத்துவம் பெற்றவைகளே . கிட்டத்தட்ட மூட்டைப் 
பூச்சியைப் போல உள்ள இவ் வுண்ணிகள் ஊர்வன , பறப்பன 
பாலூட்டுவன ஆகிய பெரும்பான்மை முதுகெலும்பிகளில் ஓட் 
டுண்ணிகளாக வாழ்கின்றன . இவை பொதுவாக இரவில் 

நடமாடுகின்றன . குறைவாக , ஆனால் அடிக்கடி 


தான் 


21 : 1 


ஆர் த்ரோ போடா - அராக்னிடா 


உண்ணுகின்றன . உணவு 

கொள்ளாத 

நிலையில் இவ் 
வுண்ணிகளின் உடல் தட்டையாக உள்ளது , அவற்றால் சிறு 
இடுக்குகளுக்குள் நுழைய முடிகிறது . அர்காஸ் பெர்சிகஸ் 
( Argas percicus ) என்பது கால்நடைகளுக்கு நோயுண்டாக்கித் 
தொல்லை கொடுக்கும் ஓர் உண்ணியாகும் . இவற்றின் கடியால் 
கோழிகளுக்கு மிகுந்த சேதம் உண்டாகிறது . ஸ்பைரோகீட் 
நோய் ஒன்றும் கோழிகளுக்கிடையே பரப்பப்படுகிறது . 
ஆரனித்தோடொரஸ் மௌபேட்டா ( Ornithodorus moubatus ) 
என்னும் உண்ணி மக்களிடையே ஒரு வகை முறைக் காய்ச்சலை 
( relapsing fever ) பரப்புகிறது . 


1 


டிராம்பிடிபார்மெஸ் உள் வரிசையைச் சேர்ந்த அகாரிகள் 
பலவகைப்பட்டவை . இவ் வுள் வரிசையைச் சேர்ந்த டார்சொ 
நெமினிகளில் ( Tarsonemini ) பலவும் கணுக்காலிகளில் ஒட் 
டுண்ணிகளாக வாழ்கின்றன . இவற்றில் சில தாவர ஒட்டுண் 
ணிகளாகவும் உள்ளன . 

ஸ்கூட்டாக்காரிடே ( Scutacaridae ) 
குடும்பத்தைச் சேர்ந்தவை ; அவை சிறிய உருக் கொண்டவை ; 
உலகம் முழுவதிலும் பாசி படர்ந்துள்ள இடங்களிலும் ஈரத் 
தன்மையுள்ள பூமியிலும் காணப்படுகின்றன . 

அவற்றில் சில 
எறும்புகள் மற்றும் வேறு இன் செக்டுகளின் - மேலும் வசிக்கின் 
றன . அகாராப்பிஸ் ஊடி ( Acarapis woodi ) என்னும் உண்ணி 
தேனீக்களின் டிரக்கியக் குழாய்களில் வாழ்கின்றன . இவற்றால் 
ஐரோப்பாவில் தேனீக்களுக்குப் பெரும் உயிர்ச்சேதம் உண்டா 
கிறது . இந்த உண்ணிகள் டிரக்கியக் குழாய்களைத் துளைப்ப 
தால் உடற்திரவம் குழாய்களுக்கு வந்து குழாய்களை நிரப்புகிறது . 
அதனால் சுவாசம் தடைபடுகிறது . யூப்போடிடே ( Eupodidae ) 
குடும்பத்தைச் சேர்ந்த நிலத்தில் வாழும் சிவப்புக்கால் மைட் 
டுக்கு ஹாலேட்டைடியஸ் டிஸ்ட்ரக்டர் ( Holotydeus destructor ) 
என்று பெயர் . ஆஸ்திரேலியாவில் காணப்படும் இந்தச் சிறப் 
பினத்தைப் பற்றி சாலமன் ( 1937 ) ஆராய்ந்துள்ளார் . 

அக் 
டோபர் மாதத்தில் இவை முட்டையிடுகின்றன . வறட்சியான 
வெப்பக்காலம் முட்டை நிலையில் கழிக்கப்படுகிறது . முட்டைகள் 
மேற்பரப்பு மண்ணில் மண்கட்டிகளுக்குக் கீழே இடப்படுகின் 
றன் . முட்டைகள் வெப்பம் , வறட்சி , காற்று ஆகியவற்றால் 
பாதிக்கப்படுவதில்லை . ஈரத்தன்மையும் சூரிய ஒளியும் உள்ள 
போது முட்டைகள் பொரிந்து இளரிகள் வெளிவருகின்றன . 
நிறை உயிரிகளின் உடல் மென்மையானது . அவற்றின் முன் 
கால்கள் உணர் உறுப்புகளாகச் செயல்படுகின்றன . நிறை 
உயிரிகள் சுமார் 25 முதல் 50 நாட்கள் வாழ்கின்றன . இவை 
அதிக ஈரமில்லாத ஒளியுள்ள தரையை விரும்புகின்றன . 

வெப் 


அகாரினா 


215 


சேர்ந்த 


கால் 


பம் , வறட்சி ஆகிய இரு சூழ் நிலைப் பண்புகளையும் அவற்றால் 
தாங்கிக்கொள்ள முடிவதில்லை ; இறந்து போகின்றன . 

சிவப்புச் சிலந்தி மைட்டுகள் டெட்ரா நிக்கிடே ( Tetra 
nychida ) குடும்பத்தைச் சேர்ந்தவையாகும் . 

அவற்றுள் 
மெட்டா டெட்ரா நிக்கஸ் அல்மி ( Metatetranychus ulmi ) என் 
னும் சிறப்பினம் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது . இவை 
தாவரங்களின் சாற்றை உறிஞ்சி வாழ்கின்றன . இவற்றைக் 
கட்டுப்படுத்தாவிட்டால் மரங்களின் இலை முழுவதும் உதிர்ந்து 
மரங்கள் பட்டுப் போகும் . நல்ல பளிச்சிடும் வண்ணமுள்ள இம் 
மைட்டுகள் தாவரங்களின் சாற்றை உறிஞ்சுவதுடன் வைரஸ் 
நோய் ஒன்றையும் பரப்புவாதக் கூறப்படுகிறது . 

டெமோடெக்ஸ் ( Demodex ) இனத்தைச் 
மைட்டுகள் மனிதர் மற்றும் கால்நடைகளில் தோல் நோய்களை 
உண்டாக்குகின்றன . இவற்றால் பொதுவாக விருந்தோம்பியின் 
உடல் நலம் கெடாவிட்டாலும் உடற்தோலில் பல இடங்களில் 
முண்டு முடிச்சுகளும் , கொப்புளங்களும் ஏற்படுகின்றன . 
நடைகளில் அத்தகைய முடிச்சுகளும் , கொப்புளங்களும் கடுகு 
அளவிலிருந்து கோழி முட்டையளவு வரை காணப்படுகின்றன . 
நாய்களில் மேன்ஜ் ( mange ) எனும் கருந்தோல் நோய் ஏற்பட்டுக் 
கெட்ட நாற்றம் வீசுதல் இந்த மைட்டுகளால் பரவுகின்றன . 
சிரிங்கோஃபிலஸ் ( Syringophilus ) இனத்தைச் 

சேர்ந்த 
மைட்டுகள் (கெய்லெட்டிடே குடும்பத்தைச் சேர்ந்தவை ) 
பறவைகளின் இறகு குழல் தண்டுகளின் குழாய்களில் வாழ் 
கின்றன . அவற்றின் உடல் 

நீளமர்க 

இந்த 
இனத்தைச் சேர்ந்த பல மைட்டுகள் பாலூட்டிகளின் உரோமங் 
களுக்கு இடையில் வாழ்கின்றன . வற்றின் கூர் நகங்கள் 
பெரியதாக உள்ளன . இவை குழல் தண்டிலும் , தோலிலும் 
காணப்படும் அழுக்குகளை உண்டு வாழ்கின்றன . ஆனால் , இக் 
குடும்பத்தின் பெரும்பான்மையான மைட்டுகள் 

அலைந்து 
திரிந்து வேட்டையாடி , உணவு தேடி உண்டு வாழ்கின்றன . 
அவை உலகம் முழுவதும் பரவியுள்ளன . 

சில மைட்டுகள் ஓரக்கடல் (littoral) பகுதிகள் , அலையிடைப் 
பகுதிகளில் ( tidal region ) மணலில் ஓடியாடி 

ஓடியாடி வாழ்கின்றன . 
ஹாலா காரிடே ( Halacaridae ) குடும்பத்து மைட்டுகளுள் சில 
கடலடியிலிருந்து வாரி எடுக்கப்பட்டுள்ளன . . (dredged ) அலை 
யிடைப் பகுதிகளை விட அலைக் கீழ்ப்பகுதியில் ( Sub tidal zone ) 
இவ் விலங்குகள் சீராகவும் அதிகமாகவும் காணப்படுகின்றன . 
மணலுக்குள்ளும் அவை பெருமளவில் காணப்படுவதுண்டு . 


உள்ளது . 


216 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


நத்தைகள் , அவை போன்ற மற்ற மண்ணுள் வாழும் விலங்கு 
களின் எண்ணிக்கையைப் பொறுத்து மண்ணுள் வாழும் 
மைட்டுத்தொகை (mite population ) அமைகிறது . 

பல மைட்டுச் சிறப்பினங்கள் நன்னீரில் நீந்தி வாழ்கின்றன . 
நிலையான நன்னீர் நிலைகளின் உயிர்த்தொகையின் கணிச 
மான பகுதி மைட்டுகளால் ஆகியது . சூழலியல் ( ccology ) மற் 
றும் உயிரியல் அடிப்படையில் நன்னீர் மைட்டுகளை இரண்டு 
வகைகளாகப் பிரிக்கலாம் . 1. பொதுவாக நிலையான நீர்களில் 
அதிகமாக மாறுபடுகின்ற வெப்பச் சூழ்நிலைகளில் வாழும் அகல 
வெப்ப ( eurythermic ) மைட்டுகள் ; 2. தட்ப நீர் நிலைகளில் 
வாழும் வெப்ப மாறுதலைத் தாங்க முடியாத குறுவெப்ப ( steno 
thermic ) மைட்டுகள் , குறுவெப்ப மைட்டுகள் அருவிகளிலும் , 
கால்வாய்களிலும் வாழ்கின்றன . இவற்றிற்குக் குளிர்ந்த நீரும் , 
அதிக ஆக்சிஜனும் தேவைப்படுகின்றன . 

ஓடும் நீரில் 
அதிக ஆக்சிஜன் உள்ளது . நீர் மைட்டுகளின் லார்வாக்கள் 
நீர்வாழ் இன்செக்டுகளின் உடலில் ஒட்டிக்கொண்டு புது இடங் 
களுக்குப் பரவிச் செல்கின்றன . 


தராம்பிடிபார்மஸ் உள்வரிசையைச் சேர்ந்த மைட்டுகள் 
எண்ணிக்கையிலும் , வகைகளிலும் அதிகமாக உள்ளன . இவை 
உலகம் எங்கும் பரவலாகக் காணப்படுகின்றன . ஆனால் , மிகக் 
குளிர்ப்பகுதியில் காணப்படவில்லை . மிதவெப்பப் பகுதிகளைவிட 
வெப்பப் பகுதிகளில் இவை அதிகமாக வாழ்கின்றன . சமுத்திரத் 
தீவுகளில் இவை பெரும் எண்ணிக்கையில் காணப்படுகின்றன . 
மாரிக்காலத்தை அடுத்து மார்கழி , தை மாதங்களில் நல்ல சூரிய 
ஒளியுள்ள காலை நேரங்களில் புல்வெளிகளில் கருஞ்சிவப்பு நிற 
முள்ள வெல்வெட்டு மைட்டுகளைக் காணலாம் . இவை திராம் 
பிடியம் கிகாஸ் ( Thrombidium gigas ) என்னும் சிறப்பினத்தைச் 
சேர்ந்தவையாகும் . செடிகளில் இலைகளுக்குக் கீழேயும் மரப் 
பட்டைகளுக்குக் கீழேயும் வாழும் இம் மைட்டுகள் இன்செக்டு 
களையும் அவற்றின் முட்டைகளையும் உண்டு வாழ்கின்றன . 

அறுவடை மைட்டுகளின் லார்வாக்களை உலகின் பல பகுதி 
களில் வாழும் மனிதருக்குத் தொல்லை கொடுத்து வந்தன . இவற் 
றின் லார்வாக்கள் மட்டுமே ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்தன . 
அதனால் இவற்றின் வாழ்க்கை முறைபற்றி முழு விபரமும் தெரி 
யாமலிருந்தது . திராம்பிகுளா ஆட்டம்னாலிஸ் ( Thrombiculus 
autumnalis ) அறுவடை மைட்டுப் பற்றி 1950 - ல் பல ஆய்வுகள் 
வெளியிடப்பட்டுள்ளன . இவை ஒளியையும் , ஈரத் தன்மையை 
யும் விரும்புகின்றன . 15 ° C முதல் 26 ° C வரையுள்ள வெப்ப 


அகாரினா 


217 


நிலையில் வாழ்ந்தாலும் , இவை இதனை விட அதிக வெப்ப 
நிலையை விரும்பவில்லை . இவற்றின் தொடு உணர்வு சிறப்பாக 
உள்ளது . தொடு உணர்ச்சியால் ஒன்றையொன்று உணர்ந்து 
கொள்வதால் தான் இவை கூட்டமாகக் கூடி வாழ்கின்றன . 
இவை உடற்தோலின் திசுக்களையும் திரவத்தையும் , புறத்தோல் 
செல்களையும் உண்ணுகின்றன . இம் மைட்டுகளின் உமிழ்நீரால் 
விருந்தோம்பிகளின் மேற்தோல் செல்கள் சிதைந்து போகின் 
றன . மைட்டுகள் பெரும்பாலும் இச் சிதைந்த செல்களையே 
உட்கொள்கின்றன . இப்படிச் செல்கள் சிதைவதை குடல்புறச் 
செரிமானத்திற்கு ( extra intestinal digestion ) எடுத்துக் காட்டா 
கக் கூறலாம் . இம் மைட்டுகள் பறவைகளில் பொதுக் கழிவுப் 
புழையைச் சூழ்ந்துள்ள இடங்களிலும் , உடல் மருங்குகளில் 
சிறகுக்கும் கால்களுக்கிடையிலுள்ள பகுதிகளிலும் வாழ்கின்றன . 
மனிதரில் இவை கதகதப்பும் , ஈரத் தன்மையுமுள்ள மென்மை 
யான தோலுள்ள பகுதிகளில் காணப்படுகின்றன . இந்த லார் 
வாக்கள் உடற்தோலின் பௌதீக நிலைகளுக்கேற்ப உடற் பரப் 
பின் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே அதிகமாகக் காணப்படு 
சின்றன . 


அக்காரிடியே குடும்பத்தைச் சேர்ந்த மைட்டுகள் உலகெங் 
கும் பரவியுள்ளன . இவற்றைத் தூந்திரப் பகுதியிலிருந்து 
வெப்பக் காட்டுப் பகுதிவரையுள்ள எல்லாப் பகுதிகளிலும் காண 
லாம் . ( ட் ) டைரோகிளிஃபஸ் ஃபாரினோ ( Tyroglyphus farinae ) 
என்னும் சிறப்பினம் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது . 
இவை மனிதனால் சேமித்து வைக்கப்படும் உணவை உண்டு 
சேதம் விளைவிக்கிறது . இவை தின்ற உணவுப் பொருட்களில் 
ஒரு நாற்றம் ஏற்படுகிறது . அதனால் அப் பொருளைப் பின்னர் 
மனிதரால் உண்ண முடிவதில்லை . பண்டகசாலைகளில் காணப் 
படும் இம் மைட்டுகள் எலி வலைகளிலும் , அவற்றின் உடல் 
மேலுள்ள உரோமங்களுக்கிடையிலும் தங்கி 

வளர்கின்றன . 
வண்டுகளால் துளைக்கப்பட்ட தானியங்களை அவை சுலபமாக 
உண்டு கெடுத்துவிடுகின்றன . நீரில் நனைத்து மட்கிய தானி 
யங்களை வேறு வகை மைட்டுகள் தாக்குகின்றன . 


மனிதரின் சொறி சிரங்கு , அரிப்பு மைட்டுகளால் ஏற்படு 
கிறது . 

சார்க்கோப்டெஸ் ஸ்கேபி என்னும் சிறப்பினத்தைச் 
சேர்ந்த இந்த மைட்டுகள் உடற்தோலைத் துளைத்து அத் துளை 
களில் முட்டையிடுகின்றன . இவற்றின் தாக்குதல் அதிகமாக 
உள்ள போது தோலில் சொறி சிரங்குகளும் , படைகளும் 
உண்டாகின்றன . 


218 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


பல செடிகளின் இலைகள் , மொட்டுகளின் மேல் பல முடிச்சு 
போன்ற புற வளர்ச்சிகள் காணப்படுகின்றன . இது போன்று 
தாவர முடிச்சுகள் இன் செக்டுகளாலும் , அராக்னிடுகளாலும் 
ஏற்படுகின்றன . இன்செக்டு தாவர முடிச்சுகளையும் , மைட் 
டுத் தாவர முடிச்சுகளையும் எளிதாக அடையாளங் கண்டு 
கொள்ள முடியும் . மைட்டு முடிச்சுகளில் ஒரே அறையுள்ளது . 
அதற்குள் செல்ல வழியாக ஒரே துளை தான் உண்டு . அத் 
துளையைச் சுற்றி நுண் மயிர்கள் உள்ளன . அவ் வறைக்குள் 
சென்று பல மைட்டுகள் வாழ்கின்றன . ஆனால் , இன் செக்டு 
தாவர முடிச்சுகளில் பல அறைகள் உள்ளன . 

ஒவ்வொன்றி 
லும் ஒரு லார்வா உள்ளது . 
உணவும் உண்ணும் முறைகளும் 

மைட்டுகள் பெரும்பாலும் விலங்குகள் , தாவரங்கள் அல்லது 
அழுகும் கரிமப் பொருட்களின் சாற்றை ஊட்டப் பொருளாக 
உறிஞ்சுகின்றன . சில அகாரிகள் முழுதும் ஒட்டுண்ணிகளாக 
வாழ்கின்றன . வேறு சில அகாரிகள் லார்வா நிலையில் ஒட்டுண் 
ணிகளாகவும் நிறையுயிரிகளில் தன்னிச்சையாகவும் வாழ்கின் 
றன . மற்றும் சில அகாரிகள் முற்றிலும் தன்னிச்சையாக ஓடி 
யாடி , வேட்டையாடி , இரைதேடி வாழ்கின்றன . ஓடியாடி , 
இரைபிடித்து உண்ணும் மைட்டுகளில் கெலிசெராக்கள் இடுக்கி 
அமைப்புப் பெற்றும் , இரையை மென்று தின்பதற்கு ஏற்ப 
தாடைகள் போலவும் அமைந்திருக்கின்றன . ஆனால் , ஒட்டுண் 
ணிகளின் வாயுறுப்புகள் விருந்தோம்பிகளின் - உடற்சாற்றை 
உறிஞ்சுவதற்கேற்ப நுழைத்து உறிஞ்சும் துதிக்கைபோல 
அமைந்துள்ளன . 

தன்னிச்சையாக வாழும் பல மைட்டுகள் பாலூட்டிகளுடன் 
இணைந்து வாழ்கின்றன . 

அவை பொதுவாகப் பாலூட்டிகளின் 
மேல் வாழும் இன்செக்டுகள் மற்றும் அராக்னிடுகளையும் , அவற் 
றின் சேதப்பொருட்களையும் உண்டு வாழ்கின்றன . 
பட்ட சூழ் நிலையில் மனிதனுக்குத் தீங்கு செய்யாது வாழும் 
மைட்டுகள் எளிதாக மனித உடலிலிருந்து இரத்தத்தை உறிஞ்சி 
வாழ முடியும் என்பதை உணர்ந்து ஒட்டுண்ணிகளாக மாறின 
இது போன்றுதான் அகாரிகள் ஒட்டுண்ணிகளாக மாறியிருக்க 
வேண்டும் . பல குடும்பங்களைச் சேர்ந்த அகாரிகள் பறவைகள் , 
பாலூட்டிகளில் புற ஒட்டுண்ணிகளாக உள்ளன . 

இன்று 
மைட்டுகளால் மக்களுக்கு ஏற்படும் நோய்களெல்லாம் எலி , 
சுண்டெலி போன்ற மனிதனின் குடியிருப்புகளில் வாழும் விலங்கு 
களில் ஆரம்பத்தில் காணப்பட்ட நோய்களேயாகும் . 


இப்படிப் 


அகாரினா 


219 


கின்றன . 


கின்றன . 


சுவை 


எதிரிகள் 

மற்ற மைட்டுகள் , இன் செக்டுகள் , சிலந்திகள் போன்ற 
பெரிய கணுக்காலிகள் மைட்டுகளை உண்ணுகின்றன . சில 
கணுக்காலிகள் மைட்டுகளை உண்ணுகின்றன . நியூராப்டிரா 
இன்செக்டுகள் மைட்டுகளை உண்ணுகின்றன . இவ் இன் 
செக்டின் லார்வாக்கள் மைட்டுகளை நிறை உயிரி நிலையிலும் 
லார்வா நிலையிலும் தம் தாடைகளால் குத்திக் கிழித்து உறிஞ்சு 

லார்வாக்கள் மைட்டுகளின் முட்டைகளைக் கூட 
உறிஞ்சி உண்ணுகின்றன . நிறை உயிரி நிலை இன் செக்டுகளும் 
மைட்டுகள் , அவற்றின் லார்வாக்கள் , முட்டைகளைத் தின்னு 

சிலந்திகள் மிக அரிதாகத்தான் மைட்டுகளைக் 
கொன்று தின்கின்றன . மைட்டுகளின் உடல் கெட்டியான 
புற உறையால் மூடப்பட்டிருப்பதும் , அவை சுவையற்று இருப் 
பதுமே அதற்குக் காரணமாகும் . சில மைட்டுகள் பளிச்சிடும் 
நிறங்கள் பெற்றுள்ளதால் அவற்றைக்கண்டு மற்ற விலங்குகள் 
அஞ்சி ஒதுங்குகின்றன . பல நீர்மைட்டுகளில் கெட்ட 
யுள்ள நச்சுப் பொருளைச் சுரக்கும் சுரப்பிகள் உள்ளன . அதனால் 
மைட்டுகளைப் பிற உயிரிகள் அதிகமாக விரும்பி உண்பதில்லை . 
இனப்பெருக்கம் வாழ்க்கை வரலாறு 

அநேகமாக அனைத்து மைட்டுகளும் முட்டையிட்டுக் குஞ்சு 
பொரிக்கின்றன . ஆனால் , சில ஆரிபேடி ( Oribatei ) மைட்டுகளில் 
முட்டைகள் தாயுடலில் உள்ளபோதே கருவளர்ச்சி முடிவு 
பெறுகிறது . முட்டையிடுவதற்கு முன் தாயிறந்து விடுவதும் 
உண்டு . அவ் வேளைகளில் முதிர்ச்சியடைந்த முட்டைகள் முழுக் 
கருவளர்ச்சியடைந்து லார்வாக்களாக இறந்த தாயின் உடலை 
விட்டு வெளிவருகின்றன . இவற்றின் வளர் உரு மாற்றத்தில் 
ஐந்து அல்லது ஆறு நிலைகளைக் காண்கிறோம் . 

சில மைட்டுகளின் முட்டைகள் கருவுறாமலேயே கன்னிப் 
பிறப்பு முறையால் கருவளர்ச்சியால் தொடருகின்றன . முட்டை 
பொரிந்து வெளிவரும் லார்வாக்களுக்கு ஆறுகால்கள் உள்ளன . 
லார்வாக்கள் ஒன்று முதல் மூன்று நிம்ஃப் ( nymph ) நிலைகளை 
அடைந்த பின்னரே நிறை உயிரிகளாகின்றன . வாழ்க்கை 
வரலாற்றின் ஒவ்வொரு நிலைக்கு முன்னரும் ஓர் ஓய்வுகொள் 
நிலை உண்டு . பெரும்பான்மையான மைட்டுகளின் லார்வாக்க 
ளில் இனப்புழையும் , கடைசி கால்களும் இல்லை என்பதைத் 
தவிர மற்ற வகைகளில் நிறைவுயிரிகளைப் போலவே உள்ளன . 
ஆனால் சில மைட்டுக்களின் லார்வாக்கள் நிறைவுயிரி அமைப் 
பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டுக் காணப்படுகின்றன . 


220 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


பல 


வகைபாடு பொருளாதார முக்கியத்துவம் 

அகாரினா வரிசை நான்கு உள் வரிசைகளாகவும் 
குடும்பங்களாகவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன . இக்சோடிடே 
( Ixodidae ) , ஆர்காசிடே ( Argasidac ) என்னும் இரண்டு குடும்பங் 
களையும் சேர்ந்த அகாரிகள் உண்ணிகள் ( ticks) எனப்படுகின் 
றன . மற்றக் குடும்பங்களைச் சேர்ந்தவை மைட்டுகள் எனப்படு 
கின்றன . பொதுவாக உண்ணிகள் மைட்டுக்களை விடப் பெரிய 
வையாக உள்ளன . இக்சோடிடே , ஆர்காசிடே ஆகிய இரு 
குடும்பங்களும் இக்சோடாய்டியா ( Ixodoidea ) என்னும் பெருங் 
குடும்பமாகக் கருதப்படுகிறது . 


இக்சோடாய்டியா பெருங்குடும்பத்தைச் சேர்ந்த அகாரி 
களில் உடலின் முன் முனையில் முனைத் தலைப்பகுதி - கேப்பிடுலம் 
( Capitulum ) காணப்படுகிறது . முனைத் தலையின் அடிப்பகுதி 
உடலுடன் அசையும் வகையில் இணைந்துள்ளது . முனைத்தலை 
யின் அடிப்பகுதியுடன் அசையக்கூடிய பெடிப்பால்புகள் , கெலி 
செராக்கள் , வாய்க்குழாய் ஆகியவை இணைந்துள்ளன . 
குழாயின் கீழ்ப்பக்கத்தில் கொக்கிப் போன்ற முட்களுள்ளன . 


வாய்க் 


:: ; 


படம் 83 . 
உண்ணி - ஆர்காசிடே குடும்பம் . 


படம் 84 . 
உண்ணி - இக்சோடிடே குடும்பம் . 


ஒரு ஜோடிச் சுவாசத் துளைகள் நான்காம் கால்களின் அடிப் 
பகுதியின் பின் பக்கத்தில் காணப்படுகின்றன . ( படம் 88 , 84. ) . 


அகாரினா 


221 


குடும்பம் 1. இக்சோடிடே ( Ixodidac ) 

வற்றைக் கடின உண்ணிகள் எனக் கூறுவதுண்டு . உட 
லின் மேற்பக்கம் ஸ்கூட்டம் ( scutum ) என்னும் ஒரு கைட்டினத் 
தகட்டால் மூடப்பட்டுள்ளது . ஆண் உயிரிகளில் மேற்பக்கம் 
முழுவதும் ஸ்கூட்டத்தால் மூடப்பட்டிருக்கிறது . அதனால் ஆண் 
களின் உடல் தோலுக்கு விரிந்து கொடுக்கும் ஆற்றலில்லை . 
பெண் விலங்குகளில் இத் தகடு மேற்பக்கத்தின் முன் பகுதியை 
மட்டும் மூடிக்கொண்டிருக்கிறது . உடலின் பின் விளிம்புப் பல 
நீள் சதுரப் பரப்புகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . இதனை அணி 
செய்த பகுதி (festoons ) என்கிறோம் . உடலின் முன் விளிம்பிற்கு 
முன்னால் முனைத் தலைப்பகுதி , நீட்டிக்கொண்டிருக்கிறது . சுவா 
சத் துளைகள் பெரியனவாக உள்ளன . நான்காம் காக்சாக் 
களுக்குப் பின்னால் அமைந்துள்ளன . சில இனங்களில் மட்டும் 
கண்கள் உள்ளன . அவை ஸ்கூட்டத் தகட்டின் மருங்குகளில் 
அமைந்துள்ளன . சில இனங்களில் முனைத்தலை , ஸ்கூட்டம் , 
அணி செய்பகுதி ஆகிய மூன்றும் நல்ல நிறமுடையவையாகப் 
புகட்டணி ( ornate ) பெற்றுள்ளன . இக்சே 

சாடிப் 

டே குடும்ப 
உண்ணிகள் பொதுவாகக் குறைந்த எண்ணிக்கையில் முட்டை 
இடுகின்றன . இவ் வுண்ணிகள் சுமார் இரண்டு ஆண்டுகள் 
வாழ்கின்றன . நிறைவுயிரிகள் ஒரே விருந்தோம்பியின் உடலில் 
ஒட்டிக்கொண்டு நிலையாக வாழ்கின்றன . தோலுரித்தலின் 
போது மட்டும் தம் வாயுறுப்புகளை வெளியே எடுக்கின்றன . 
தோலுரித்தல் முடிந்ததும் 
திரும்பவும் அதேயிடங்களில் 
தம் வாயுறுப்புகளைப் பொருத்து 
கின்றன . 


இக்சோடஸ் ( Ixodus) இனத் 
தில் அணிசெய் பகுதியும் , 
கண்களும் 

இல்லை . மலப் 
புழைக்கு முன்பக்கத்தில் ஒரு 
மலப்புழை வரிப்பள்ளம் உள் 
ளது . நிறைவுயிரிகள் ஆடுகள் , 
மாடுகள் நாய்கள் பறவை 
களின் மேல் ஒட்டுண்ணி 

படம் 85 . 
களாக வாழ்கின்றன . இக் 

இக்சோடஸ் சிசினஸ் - ஆன் , 
சோடஸ் ஹாலோசைக்லஸ் (Lxodus holocyclus } சிறப்பினம் 
இந்தியாவின் பாலூட்டிகளின் மேல் ஒட்டுண்ணிகளாக வாழ் 
கிறது . . இக்சோடஸ் ரிசினஸ் ( Ixodus ricinus) சிறப்பினம் 


222 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


ஐரோப்பாவில் காணப்படுகிறது . இது இந்தியாவில் ஆடுகளின் 
மேல் ஒட்டிக்கொண்டு வாழ்வதாகத் தெரிகிறது ( படம் 85. ) . 

டெர்மா சென்டார் ( Dermacentor ) இனத்தில் அணிசெய் 
பகுதி , கண்கள் ஆகியவை உள்ளன . பகட்டணியும் காணப்படு 
கிறது . டெர்மா சென்டார் ஆண்டர்சோனி ( Dermacentor 
andersoni ) என்னும் சிறப்பினம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 
மலைக் காய்ச்சல் ( rocky mountain spotted fever ) 

என்னும் 
நோயைப் பரப்புகிறது . நிறைவுயிரிகள் 

நிறைவுயிரிகள் குதிரைகள் ,, மாடு 
களின் மேல் வாழ்கின்றன . லார்வாக்கள் அணில் போன்ற 

உயிரிகளின் மேல் வாழ்கின் 
றன , இச் சிறப்பினம் இந்தி 

காணப்படவில்லை 
( படம் 86. ) . 


யாவில் 


ஹீமாஃபைசாலி ஸ் 
(( haemophysalis) இனத்தில் 
அணிசெய் பகுதி உண்டு ; 
கண்கள் இல்லை ; பகட்டணி 
உண்டு . ஹீமாஃபைசாலிஸ் 
souwuGFT (haemophy 
salis bispinosa ) என்னும் சிறப் 

பினம் இந்தியாவில் அனைத் 
படம் 86 . 

துப் பகுதிகளிலும் பாலூட்டி 
டெர்மா சென்டர் வேரியபிலிஸ் . களில் ஒட்டுண்ணியாக வாழ் 

கிறது . 
ரிபிசெஃபாலஸ் ( rhipicephalus ) இனம் அணிசெய் பகுதி 
கண்கள் , பகட்டணி ஆகியவை பெற்றுள்ளன . ரிபிசெஃபாலஸ் 
சேங்யுனியஸ் ( R. sanguineus ) என்னும் சிறப்பினம் இந்தியா 
வின் நாயுண்ணி ஆகும் . இவை நாய்களைத் தவிர மற்றச் சில 
பாலூட்டிகளையும் தாக்குகின்றன . நாய்களின் மஞ்சட்காமாலை 
( malignant janndice ) நோய் இந்த உண்ணிகளால் பரப்பப்படு 
கிறது . இந்த உண்ணியால் மனிதருக்குக் குமான் ( kuman ) 
காய்ச்சல் ஏற்படுகிறது . ரிபிசெஃபாலஸ் ஹிமோஃபைசா 
லாய்டெஸ் ( R. haemophysaloides ) என்னும் சிறப்பினம் காடு 
களிலும் , வீடுகளிலும் வாழும் பாலூட்டிகள் , மனிதரின் மேல் 
ஒட்டுண்ணிகளாகக் காணப்படுகின்றன ( படம் 87 , 88 , 89. ) . 

அம்ளியோம்மா ( amblyomma ) இனத்தில் அணிசெய் பகுதி , 
கண்கள் , பகட்டணி ஆகியவை உள்ளன . பெடிப்பால்புகள் 
நீளமாக உள்ளன . அம்ளியோம்மா இன்டகிரம் ( A. integrum ) 


அகாரினா 


223 


நாட்டு எருமைகள் , கன்றுகளில் ஒட்டுண்ணிகளாக வாழ் 
கின்றன . இந்த இனத்தைச் சேர்ந்த சில சிறப்பினங்கள் 


படம் 87 . 

படம் 88 . 
ரிஃபிகெயாலஸ் சாங்வினஸ் 

ஹிமாஃபைசேலிஸ் - ஆன் , 
பாம்புகள் , ஆமைகளிலும் ஒட்டுண்ணிகளாகக் காணப்படு 
கின்றன ( படம் 90. ) . 

ஹயலோம்மா ( hyalomma ) இனத்தில் அணிசெய் பகுதி . 
பகட்டணி 

கண்கள் இல்லை . ஹயலோம்மா 


உள்ளன ; 


படம் 89 . 

ஹிமாஃபைசேலிஸ் - பெண் . 
இஜிபடிகம் ( H. aegypticum ) என்னும் சிறப்பினம் ஆடு , மாடு 
குதிரைகளின் ஒட்டுண்ணிகளாக வாழ்கிறது . 

பூஃபிலஸ் 
(boophilus) இனத்தில் அணிசெய் பகுதி , பகட்டணி இல்லை ; 
கண்கள் உள்ளன . பூஃபிலஸ் ஆஸ்த்ரேலிஸ் , பூஃபிலஸ் 
அன்னுலேட்டஸ் என்னும் இதன் இரண்டு சிறப்பினங்கள் 
இந்தியக் கால்நடைகளின் ஒட்டுண்ணிகளாகும் . இக்சோடிடே 


224 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


குடும்பத்தைச் சேர்ந்த 

மார்கரோபஸ் , ரிபிசென்டார் 
என்னிம் மற்ற இரண்டு இனங்களும் இந்தியாவில் காணப்பட 
வில்லை . 

குடும்பம் 2 : ஆர்காசிடே ( Argasidac ) 
இவை மென் உண்ணிகள் . இவற்றிற்கு ஸ்கூட்டம் இல்லை . 

பால்வகைக்கிடையே புறவேற்றுமை காணமுடியாது . 
முனைத் தலைப் பகுதி உடலின் முன் விளிம்பிற்கு உள்ளடங்கி 
இருப்பதால் இப் பகுதியை மேற்பக்கத்திலிருந்து காணமுடிவ 
தில்லை . உடலின் பின் விளிம்பில் அணிசெய் பகுதியில்லை . 
சிறிய ஒரு ஜோடி சுவாசத் துளைகள் இரண்டாம் மூன்றாம் 
காக்சாக்களுக்கு இடையில் அமைந்துள்ளன . கால்களின் கூர் 
நகங்களுக்கிடையே பாதச் சவ்வு ( pulvillus ) இல்லை . நிலையாக 
விருந்தோம்பிகளின் மேல் ஒட்டிக் கொண்டிருப்பதில்லை . இரவில் 
சிறிது நேரம் விருந்தோம்பிகளை அடைந்து - அவற்றின் இரத் 
தத்தை உறிஞ்சுகின்றன . குறைந்த எண்ணிக்கையால் முட்டை 
இடுகின்றன . நிறைவுயிரிகள் பல ஆண்டுகள் - வாழ்கின்றன . 


படம் 90 . 

படம் 91 . 
ஹயலோம்மா இஜிப்டிகம் . 

ஆர்னத்தோடோரஸ் . 
ஆர்காஸ் பெர்சிகஸ் ( argas persicus ) என்னும் சிறப்பினம் 
கோழி உண்ணியாகும் . இச் சிறப்பான உண்ணிகள் உலகின் 
அனைத்துப் பகுதிகளிலும் காணப்படுகின்றன . உடல் மேல் பரப் 
பில் மேல் கீழ் ஆகிய இரு பக்கங்களிலும் பல நீளவட்ட அல்லது 
வட்ட வடிவங்கள் சமச் சீராக அமைந்துள்ளன . கால்கள் முட் 
களற்று மழுமழுப்பாக உள்ளன . கண்கள் இல்லை . இவ்வுண்ணிகள் 
ஸ்பைரோகீட்டோசிஸ் ( spirochetosis ) என்னும் 

நோயைக் 
கோழிகள் , வாத்துகள் , வான் கோழிகளுக்கிடையே பரப்பு 
கின்றன ( படம் 91. ) . 


அகாரினா 


225 


ஆர்த்தோ டோரஸ் ( ornithodorus ) என்னும் இனத்தில் 
முன் முனை கூராக உள்ளது , கால்களின் முன் விளிம்பில் சிறு 
சிறு கூர் முட்டுகள் ( tubercles ) , உள்ளன . ஆர்னித்தோடொரஸ் 
சேவக்னியி ( 0. savignyi ) என்னும் சிறப்பினம் தென் இந்தியா , 
அரேபியாவில் காணப்படுகிறது . இவை கால்நடைகளில் 
ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்ற . 

சில வேளைகளில் மனிதரை 
யும் தாக்குவது உண்டு. இவ் வுண்ணிகள் மறுமுறைக் 
காய்ச்சல் (relapsing fever ) என்னும் நோயை மனிதரிடைப் 
பரப்பு நின்றன , 


மைட்டு குடும்பங்கள் 
குடும்பம் 1 : சார்க்காப்டிடே (Sarcoptidac ) 

இந்தக் குடும்பத்து மைட்டுகளைச் சொறிமைட்டுகள் அல்லது 
அரிப்பு மைட்டுகள் எனக் கூறுவதுண்டு . அரைகோள உருவ 
முடைய இவை மிகச் சிறியவை . இவற்றிற்கு டிரக்கியக் குழாய் 
கள் இல்லை . 

பாலூட்டிகள் , பறவைகள் இன் செக்டு 


வை 


/// 


10 


படம் 92 . 

படம் 93 . 
கோரியாப்டஸ் - ஆண். 

பட்டோடெக்ஸ் - ஆண் . 
களின் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . இரு பால் வகைகள் 
எளிதாகப் புற அமைப்பைக் கொண்டு அறிய முடியும் , 

15 


226 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


சார்க்காப்டெஸ் ( sarcoptes ) என்னும் இனத்தில் கால்கள் 
சிறியவையாக உள்ளன . கடைசிக் கால்கள் உடலின் பின் 
விளிம்புக்கு வெளியில் தெரிவதில்லை . முதலிரண்டு ஜோடிக் 
கால்களில் உறிஞ்சிகள் ( suckers ) உள்ளன ( படம் 92 , 93 , 94 ) . 


12 . 


கின்றன . 


படம் 94 . 

சோராப்டஸ் - ஆண் , 
இவை மனிதரின் தோலைத் துளைத்து வளை தோண்டிக் கொண்டு 
உள்ளே சென்றுவளையின் அடியில் வாழ்கின்றன ; முட்டையிடு 

சார்க்கப்டெஸ் ஸ்கேபிபி ( S. scabici ) மனிதர் , 
குதிரை, பன்றி நாய்களில் சொறி சிரங்குகளை உண்டாக்குகிறது . 

சோராப்டஸ் ( psoroptus ) இனத்தில் நான்கு ஜோடிக் 
கால்களும் நீளமாக உள்ளன . இந்த மைட்டுகள் உடற் 
தோலில் வளை தோண்டுவது இல்லை . மயிர்க் காம்புகளில் ஒட்டிக் 
கொண்டுள்ளன . ஆனால் , உடற்தோலைத் துளைத்து நுண்படை 
களை உண்டாக்கி அங்கே முட்டையிடுகின்றன . சோராப்டஸ் 
கம்யுனிஸ் ( P. communis ) என்னும் சிறப்பினம் ஆடுகளில் 
சொறிப்படை சிரங்குகளை ஏற்படுத்துகிறது . 


அகாரினா 


227 


கோரியாப்டஸ் ( chorioptes ) மாடுகள் , குதிரைகளில் ஒட் 
டுண்ணியாகக் காணப்படுகிறது . கால்களின் கீழ்ப்பகுதி 
வாலின் அடிப்பகுதி , மலப்புழையைச் சூழ்ந்துள்ள பகுதி ஆகிய 
இடங்களில் உடற்தோல் இவற்றால் தாக்கப்பட்டுக் கருத்து வீக்க 
மாக உள்ளது . 


ஆட்டோடெக்ட்டஸ் ( octodectes ) என்பது நாய் , பூனை 
நரிகளின் காதில் காணப்படும் மைட்டு ஆகும் . 


நிமிடோகோப்டஸ் ( cnemidocoptcs ) இனம் உடற்தோலில் 
வளை தோண்டி அதில் முட்டையிடுகிறது . நிமிடோகேர்ப்டஸ் 
மியூட்டன் ( C. mutans ) என்னும் 
சிறப்பினம் கோழிகளின் கால் 
களிலுள்ள செதில்களுக்குக் கீழே 
சென்று அவற்றைத் தூக்கிவிட் 
டுக் கால்களைப் 

பாதிக்கப்படு 


கின்றன . 


நிமிடோ கோப்டஸ்கேல்லினே 
( C. gallinae ) என்னும் சிறப்பினம் 
ஆந்தைகளின் இறகுகளுக்கு அடி 
யில் வாழ்கிறது . இந்த மைட்டு 

இறகுகள் உதிர்ந்து 
போகின்றன ( படம் 95. ) . 


களால் 


படம் 95 . 
நிமடோகாப்டஸ் - பெண் : 


குடும்பம் 2 : டெமோடிசிடே ( Denodicidae )) 

இக் குடும்பத்து மைட்டுகள் மிகச் சிறியவை , புழுப் போன்ற 
நீள் உருளை வடிவம் உடையவை . கால்கள் 

மிகக் குட்டை 
யானவை ; மூன்று கரணகளாலாகியவை . கண்கள் , சுவாசத் 
துளைகள் இல்லை . இவை பாலூட்டிகளின் மயிர்க்கால் பள்ளங் 
களில் ( hair fallicles ) வாழ்கின்றன . டெமோ டெக்ஸ் கேனி 
(Demodex cani ) சிறப்பினத்து மைட்டுகள் நாய்களின் சிவப்புக் 
கட்டி நோயை ( red mange ) உண்டாக்குகிறது . டெமோடெக்ஸ் 
ஈக்வி ( D. cqui ) குதிரைகளிலும் டெமோடெக்ஸ் போவி 
( D. bovi ) மாடுகளிலும் சிவப்புக் கட்டி நோயை உண்டாக்குகின் 

டெமோடெக்ஸ் ஃபால்லிகுலோரம் என்னும் மைட்டுச் 

வேளைகளில் மனிதரின் நாசிக்குள் காணப்படுவதுண்டு . 
( படம் 96 , 97. ) . 


. 


சில 


* 28 


ஆர் த்ரோபோடா - அராக்னிடா 


குடும்பம் 3 : டெர்மானிஸ்ஸிடே.. ( Dermanyssidac ) - : 

இக் குடும்பத்து மைட்டுகளைச் சிவப்பு மைட்டுகள் , கோழி 
மைட்டுகள் எனக் கூறுவது 

உண்டு . உடற்தோல் தடித்து 


* 


.. , 


15 


படம் 96 . 

படம் 97 . 
டெமோடெக்ஸ் 

டெர்மானிஸ்கஸ் கேல்லினே . 
ஃபாலிக்குலேரியம் . 
அழுத்தமாக உள்ளது . கெலிசெராக்கள் ஈட்டி போன்ற கூர் 

பெற்றுள்ளன . பெடிப்பால்புகளில் ஐந்து 
உள்ளன . 


முனை 


கரணைகள் 


ஒட்டுண்ணி 


டெர்மானிஸ்கஸ் கேல்லினே கோழிகளின் 
யாகும் . இவை பகலில் இடுக்குகளில் ஒளிந்து வாழ்ந்து இரவில் 
கோழிகளைத் தாக்குகின்றன . சில வேளைகளில் இவை மனி 
தரைத் தாக்குவது உண்டு . அதனால் மனிதருக்கு ஒருவகைப் 
படைநோய் ( eczeme) உண்டாகிறது . லிப்யோனிசஸ் பர்சா 
( lipolyssus .bursa ) என்னும் சிறப்பின மைட்டுகள் இந்தியாவில் 
கோழியின் ஒட்டுண்ணிகள் . இவை எப்போதும் கோழிகளின் 
மேல் வாழ்கின்றன . இறகுகளின் மேல் முட்டையிடுகின்றன . 
லிப்போனிஸ்சஸ் பகோட்டி (liponyssus bacoti ) என்னும் சிறப் 

மைட்டுகள் - எலியின் ஒட்டுண்ணிகள் . எலிகளுக்கு 
டைபஸ் ( typus ) காய்ச்சலை இம் மைட்டுகள் பரப்புகின்றன . 
( படம் 98. ) . 


பின 


அகாரினா 


229 


குடும்பம் 4 : பர்சோ நிமிடே ( Torsonemidac )) 

இக் குடும்ப மைட்டுகள் மென்உடல் உடையவை . பெரும் 
பாலும் அறுகால் பூச்சிகளின் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . 


FIL 


MANADU 


படம் 98 . 

படம் 99 . 
லிப்போனிஸ்கஸ் பர்சர் : 

அகாரியோசிஸ் வுட்டி . 
பால்வகை வேற்றுமை தெளிவாகத் தெரிகிறது . 

கடைசி 
இரண்டு ஜோடிக் கால்கள் முதல் இரண்டு ஜோடிக் கால்களி 
லிருந்து தனித்துப் பிரிந்து காணப்படுகின்றன . 

சுவாசத் 
முதல் ஜோடிக் கால்களுக்கு முன்னால் அமைந் 
துள்ளன . 


துளைகள் 


பெடிகுலாய்டஸ் வெண்ட்ரிகோசஸ் : பயிர்களின் 

பயிர்களின் தண் 
டில் வாழும் பல அறுகால் பூச்சி லார் வாக்களின் மேல் இச் சிறப் 
பினம் ஒட்டுண்ணியாக வாழ்கிறது . இந்த மைட்டுகள் நெற் 
பயிரில் வாழும் அந்துப் பூச்சிகளையும் , அங்கு வாழும் அதன் 
லார்வாக்களையும் அழிக்கின்றன . அம் மைட்டுகளால் அறுவடை 
செய்பவர்கள் மற்றும் வைக்கோல் தட்டைகளில் புழங்குகிறவர் 
களின் தோலில் சிறு கட்டிகள் உண்டாகின்றன , அகாரியோப் 
சிஸ் வுட்டி ( acariopsis woodi ) என்னும் சிறப்பினம் தேனீக்களில் 
ஓட்டுண்ணிகளாக வாழ்கின்றன ( படம் 99. ) . 


230 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


குடும்பம் 5 : டைரோகிளிஃபிடே ( Tyroglyphidae ) 

இக் குடும்பத்து மைட்டுகள் கண்கள் , சுவாசத் துளைகள் 
அற்றவை . தானியம் , மாவு , உலர்ந்த பழங்கள் , சேமித்து 
வைக்கப்படும் உணவுப் பொருட்களில் இவை காணப்படுகின் 
றன . உடற்தோல் மென்மையானது . மழுமழுப்பானது . கால் 
களில் ஒரு கூர் நகமும் ஒரு தட்டையான ஒட்டுறுப்பும் உள்ளன . 
மிக வெப்பப் பகுதிகளில் மனிதருக்கு இயோசினோபிலியா 
( Eosionophilia ) நோய் உண்டாவதற்கு இது காரணமாக இருக் 
கலாம் 

நம்பப்படுகிறது . டைரோகிளிபஸ் ஃபாரினே 
எனும் சிறப்பின மைட்டுகள் தென் இந்தியாவில் சேமித்து 


என 


படம் 100 . 
டைரோகிளிப்பஸ் ஃபானே -ஆண் . 


படம் 101 . 
டைரோகிளிப்பஸ் : பாரினே - ஆண் 


வைக் கும் தானியங்களுக்குக் கேடு விளைவிக்கின்றன . ( படம் 
100 , 101. ) . ரிசோகிளிபஸ் பேரரைட்டிகஸ் ( rhizoglyphus 
parasiticus ) தேயிலைத் தோட்டத் தொழிலாளரிடையே தோல் 
முடிச்சு ( dermatitis ) வியாதியை உண்டாக்குகிறது . 


குடும்பம் 6 : ஓரியோபேட்டாய்டே ( Oriobatoidae ) 

இக் குடும்ப மைட்டுகள் எதேச்சையாக வாழ்கின்றன . 
இவற்றின் உடற்தோல் கடினமாக உள்ளதால் இவற்றை வண்டு 
மைட்டுகள் ( beetle mites) எனக் கூறுவது உண்டு . ஆடுகளின் 
உணவுப் பாதையில் வாழும் மொனிசியா ( monizia ) நாடாப் 
புழுக்களுக்கு இக் குடும்பத்தைச் சேர்ந்த ஷலோரி பேட்ட ஸ் 


அகாரினா 


23 / 


டிலாரியஸ் 


மெட்ர சன்சிஸ் என்னும் சிறப்பினம் இடைப்படு விருந்தோம் 
பியாக உள்ளது ( படம் 102. ) . 
குடும்பம் 7 : டெட்ராரிங்டே ( Tetrarynchidae ) 

இக் குடும்பத்து மைட்டுகளுக்குச் சிவப்பு மைட்டுகள் என்று 
பெயர் . இவை பொதுவாகச் செடி கொடிகளைத் தாக்கி அவற் 
றின் சாற்றை 

உறிஞ்சி 
வாழ்கின்றன . 

டெட்ராரிங் 
கஸ் 

என்னும் 
சிறப்பினமைட்டுகள் பருத்தி , 
தக்காளி போன்ற செடிகளில் 
ஒட்டுண்ணிகளாக 

வாழ் 
கின்றன . 

டெட்ராரிங்கஸ் 
பையோகுலேட்டஸ் என்பது 
தேயிலைச் 

செடி 

மைட்டு 
ஆகும் . டெட்ராரிங்கஸ் 
இந்துஸ்தானிகஸ் என்பது 
நார் த்தை வகைச்செடிகளில் 
வாழும் மைட்டுச் சிறப்பினம் . 

20 
பேராடெட்ராரிங்கஸ் இன்டி 
கஸ் என்னும் சிறப்பினம் 

படம் 102 , 
சோளச் செடிமைட்டுகள் 

ஷிலோரிபேட்டஸ் . 
ஆகும் ( படம் 103 , 104.) . 
குடும்பம் 8 : டிராம்ரிடிடே ( Trombididae ) 

மைட்டுகளுக்கிடையே பெரியவை இக் குடும்பத்தைச் 
சேர்ந்தவையே ஆகும் . நிறைவுயிரிகள் எதேச்சையாக வாழ் 
கின்றன . ஆனால் , லார்வாக்கள் அறுகால் பூச்சிகளில் ஒட்டுண் 
ணிகளாக வாழ்கின்றன . டிராம்பிடியம் ஜைஜாஸ் ( trombidium 
gigus ) என்பது வெல்வெட் மைட்டு . தென்னிந்தியாவில் மழை 
காலம் முடிவடைந்ததும் இந்த மைட்டுகளைப் புல்வெளிகளில் 
காணலாம் . டிராம்பிகுல டெலியென்சிஸ் (trombicula dcliencis ) 
என்பது 

இந்தியாவில் மனிதருக்கிடையே டைடஸ் ( typus ) 
காய்ச்சலைப் பரப்புகிறது . எலிகள் பெருச்சாலிகள் ஆகியவை 
இதன் நிலையான விருந்தோம்பிகள் ( படம் 105. ) . 


குடும்பம் 9 : ஹைட்ராக்னிடே ( Hydrachnidac ) 

இக் குடும்பத்து மைட்டுகள் யாவும் நீர்வாழ் மைட்டுகள் . 
உடற்பரப்பு முழுவதும் நீந்துவதற்கேற்ற நீளமான நெருக்கமாக 
அமைந்த உரோமங்களால் மூடப்பட்டுள்ளது . இவை பெரும் 


232 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


பாலும் நன்னீரில் வாழ்கின்றன . மிகச் சில மைட்டுகளே உப் 


22 


21 


இரையைத் 


படம் 103 . 

படம் 104 . 
டெட்ராரிங்கஸ் - ஆண் . 

டெட்ராரிங்கஸ் - பெண் . 
பங் கழிகளிலும் , கடலிலும் வாழ்கின்றன . பெரும்பான்மையான 

நீர் மைட்டுகள் 
தேடி வேட்டையாடி 

வாழ் 
கின்றன . 

ஆனால் , சில நீர் 
மைட்டுகள் நீர் வாழ் அறுகால் 
பூச்சிகளின் ஒட்டுண்ணிகளா 
கும் . அட்டாக்ஸ் ( atax ) என்பது 
நன்னீர் மட்டியின் மேன்டில் 
குழியில் வாழ்கிறது . ஹைட் 
ராக்னா ( hydrachna ) , 

லிம்னோ 
காரஸ் ( limnochares ) என்ப வை 
நீரில் வாழும் இனங்கள் . 

படம் 105 . 
டிராம் பித லா ஆட்டம்னாலி . 


AR 


15. அழிந்து மறைந்த அராக்னிடுகள் 


ஆறு அராக்னிட வரிசைகள் உலகில் வாழ்ந்து பின்னர் 
அழிந்து மறைந்தன என்பதற்கு 

ஆதாரங்கள் 

உள்ளன . 
யூரிப்டிருடுகள் , கேம்பிரியன் ( cambrian ) முதல் பெர்மியன் 
( permian ) காலம் வரை வாழ்ந்தன . மற்ற மறைந்த வரிசைகள் 
யாவும் அநேகமாகக் கார்பானிபெரஸ் ( carbaniferous ) காலத் 
தில் வாழ்ந்தவையேயாகும் . இவ் வரிசைகளில் பாதிக்கு மேற் 
பட்டவைகளில் கெலிசெராக்களைப்பற்றி எதுவும் தெரியவில்லை . 
அவற்றின் கெலிசராக்கள் மிகவும் சிறியதாக இருந்ததால் முன் 
உடலின் முன் விளிம்புக்கு அப்பால் காணப்படாமல் இருந்திருக்க 
வேண்டும் . வலுவற்ற செயல் திறங் குன்றிய வாயுறுப்புகளைப் 
பெற்றிருந்தால்தான் அவை உலகிலிருந்து அழிந்து மறைந்தன . 
குஷ்ட்அராக்னே ( Kustarachnae ) , ஆந்த்ரோகோமார்ட்டி 
( Anthracomarti ) , ஹாப்டோபோடா ( Haptopoda ) ஆகியவற் 
றின் அழிவு தொடங்கியதற்கு அவற்றின் தக்க அமைப்பற்ற 
வாயுறுப்புகளே காரணமாகும் . 


வரிசை : கோப்யுரா 
கோப்யுரா ( copura ) வரிசை லிமுலா வா ( Limulava ) என் 
னும் உள் வகுப்பைச் சேர்ந்தது . இவ் வரிசையில் சிட்னேயிடே 
( sidneyidae ) என்னும் ஒரே குடும்பம் உள்ளது . இதனை வால் 
காட் ( walcott ) விவரமாக ஆராய்ந்து கூறியுள்ளார் . இக் குடும் 
பத்தில் சிட்னேயியா ( sydneyia ) , ஏமியெல்லா ( Amiella ) என் 
னும் இரு இனங்கள் உள்ளன . இவற்றின் புதை படிவங் 
களை (fossils ) பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காம்பிரியன் காலப் 
பாறைகளில் கண்டுள்ளனர் . 

இந்த அழிந்து மறைந்த நீர் வாழ் அராக்னிடுகளின் முன் 
னுடல் ஒரே சீராக அகலமாக உள்ளது . மருங்குக் கண்கள் 
காணப்படுகின்றன . கீழ்ப்பக்கத்தில் ஒரு பெரிய எபிஸ்டோம் 


234 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


ளன . 


( மேல்வாய்த் தகடு ) , ஐந்து ஜோடி கால்கள் உள்ளன . சில 
கால்கள் இரட்டைக்கிளைகள் ( biramons ) பெற்றுள்ளன . கடைசி 
மூன்று கால்களின் காக்சாக்களில் தாடையடித் தகடுகள் உள் 

பின் உடலில் பன்னிரண்டு கண்டங்கள் காணப்படுகின் 
றன . முதல் ஒன்பது பின்னுடல் கண்டங்கள் குறுகிய வளை 
யங்கள் போலுள்ளன . இவற்றுடன் எவ்வகையான புறஉறுப்பு 
களும் இணைந்திருக்கவில்லை . கடைசி கண்டத்துடன் ஒரு வால் 
தகடும் , அதன் இரண்டு பக்கங்களிலும் பக்கத்திற்கொன்றாக 
இரண்டு நீச்சல் தகடுகளும் ( Swimmerets ) இணைந்துள்ளன . 
இம் மூன்றும் சேர்ந்து ஒரு விசிறி போன்ற வால் துடுப்பு ( candal 
fin ) ஏற்பட்டிருக்கிறது . 

இரட்டைக்கிளை இணையுறுப்புகள் பெற்றிருந்ததாலும் , 
மூன்று 

தகடுகளுள்ள வால் துடுப்புப் பெற்றிருந்ததாலும் , 
இவை கிரஸ்டேஷியாவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவை 
யாகக் கருதப்பட்டன . சிலர் இதனை அராக்னிடாவில் சேர்ப் 
பதை சரியெனக் கருதவில்லை . இந்த வரிசையைத் தோற்று 
வித்த வால்காட் இவ் விலங்குகள் டிரைலோபைட்டுகளுக்கும் , 
யூரிப்டிருடுகளுக்கும் இடையே ஒரு இடைப்படு நிலையைக் குறிக் 
கின்றன எனக் கூறியுள்ளார் . 


வரிசை : யூரிப்டிரிடா 
இது ஒரு அழிந்து மறைந்த நீர் வாழ் அராக்னிடா வரிசை 
யாகும் . இவை . பழவுயிர் யுகத்தில் ( Palaeozoic era ) வாழ்ந் 
தவை . முதிரா நிலை அராக்னிடுகளாகக் கருதப்படும் கணுக் 
காலிகளுக்கிடையே இவ் விலங்குகள் தான் மிகப் பெரிய உருக் 
கொண்டவை . டெரிகோடஸ் ( pterygotus ) , யூரிப்டிரஸ் ( eurypter 
us ) ஆகிய இரண்டும் நமக்கு அதிகமாகத் தெரிந்த யூரிப்டி 
டா இனங்களாகும் ( படம் 106. ) . 

தேள்களைப் போன்று இவற்றின் உடல் நீளமாகச் சற்றுத் 
தட்டையாக உள்ளது . ஒரே சீராக உள்ள புரோசோமாவில் 
இரண்டு மருங்குக் கண்களும் , ஒரு ஜோடி எளிய அமைப்புடைய 
ஓசில்லஸ் வகை நடுக்கண்களும் உள்ளன . இடையுடலிலும் , 
கடையுடலிலும் ஆறு ஆறு கண்டங்கள் உள்ளன . 
கண்டத்துடன் ஒரு டெல்சன் இணைந்திருக்கிறது . முன்னுடல் 
ஆறு கண்டங்கள் இணைந்து தோன்றியுள்ளது . அதன் மேற் 
பக்கத்தில் ஒரு பெருந்தகடு போன்ற கேரப்பேஸ் அமைந்து 
இருக்கிறது . கேரப்பேசின் மேற்பக்கத்தில் பல சிறு மேடுகளும் , 
வரிப்பள்ளங்களும் அமைந்துள்ளதால் அழகான தோற்றம் பெறு 
கிறது . கண்கள் கேராபேசின் மேல் அமைந்துள்ளன . நடுக் 


கடைசி 


அழிந்து மறைந்த அராக்னிடுகள் 


235 


வாய் ஒரு 


கண்கள் எளிய அமைப்புடைய ஓசில்லஸ்களாகக் காணப்படு 
கின்றன . மருங்குக் கண் பெரியதாகவும் , அவரை விதை உரு 
விலும் அமைந்த கூட்டுக்கண் 
கள் ( compound eye ) ஆகும் . 
கூட்டுக் கண்களின் மேற்பரப்பு 
யூரிப்டிரிடேக்களில் மழமழப்பாக 
வும் , டெரிகோட்டிடேக்களில் 
கண் முகங்கள் ( facets ) பெற் 
றும் காணப்படுகின்றன . அவற் 
றின் மருங்குக் கண்கள் லிமுல 
ஸின் மருங்குக் கண்களைப் 
போன்றவையாகும் . 

முன்னுடலில் ஆறு இணையுறுப் 
புகள் 

உள்ளன .முதல் ஜோடி 
இணையுறுப்புகள் வாய்க்கு முன் 
னால் அமைந்துள்ள கெலி 
செராக்கள் ஆகும் . வாய் 
நீளவாட்டத் துளையாக உள் 
ளது . மற்ற ஐந்து ஜோடி கால் 
களும் வாயைச் 

சூழ்ந்து 
அமைந்துள்ளன . வாயின் பின் 
பக்கத்தில் மெட்டாஸ்டோமத் 
தகடு ( பின் வாய்த் தகடு ) உள் 
ளது . கால்கள் ஏழு கரணைகளால் 

படம் 106 . 
ஆகியவை . அவற்றின் காக்சாக் 

யுரிட்டிரஸ்.கீழ்ப் பக்கத்தோற்றம் . 
களின் உள்விளிம்புகளில் பற்களுள்ளன . 

அதனால் 
அவை லிமுலஸில் 

உள்ளவற்றைப் போலச் செம்மை 
யான தாடைகளைப் போலச் செயலாற்றின எனக் கூறலாம் . 
கால்கள் அனைத்தும் ஒரே அளவு உடையன அல்ல . நான்கு 
ஜோடிக் கால்கள் மெலிந்தும் முட்களற்றும் காணப்படுகின்றன . 
இக் கால்கள் உடலைச் சமப்படுத்தப் பயன்பட்டிருக்கலாம் எனத் 
தோன்றுகிறது . ஐந்தாவது ஜோடிக் கால்கள் மற்றக் கால்களை 
விடப் பெரியனவாகவும் , தட்டையாகவும் உள்ளன . இவற்றின் 
நுனிக் கரணைகள் தட்டையாக அகலமான துடுப்புகள் போல 
வுள்ளன . நீந்தும் உறுப்புகளாகவும் , தரையைப் பற்றிப் 
பிடித்துக் 

கொள்ளவும் , அடிப்பரப்பைத் தோண்டி அதில் 
ஒளிந்து கொள்ளவும் இக் கால்கள் பயன்பட்டிருக்கும் . 

ஆறு இடையுடற் கண்டங்களும் தகடுகள் போன்ற இ 
உறுப்புகளைப் பெற்றுள்ளன . இவ்விணையுறுப்புகளின் உட் 


E. 


236 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
பக்கத்தில் செவுள் தகடுகள் இணைந்திருக்கின்றன . இத் தகடுகள் 
ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன . முதலிரண்டு 
கண்டங்களும் இனப்புழை மூடியினால் மூடப்பட்டுள்ளது 
இனப்புழை மூடித் தகட்டின் அமைப்பைக் கொண்டு விலங்கின் 
பால்வகையைக் கண்டு கொள்ளலாம் . 

கடையுடலின் ஆறு கண்டங்களும் , பின் முனையை நோக்கி 
சிறுகச் சிறுகக் குறுகுகின்றன . இக் கண்டங்களுக்கு இணையுறுப்பு 
கள் இல்லை . கடைசிக் கண்டத்தின் பின் மருங்குகள் மடல்கள் 
போலச் சற்று அகலமாக உள்ளன . இவ் விரண்டு மடல்களுக் 
கிடையே கடைசிக் கண்டத்துடன் டெல்சன் இணைந்திருக்கிறது . 
டெல்சன் ஒரு நீளமான முள்ளாக அல்லது அகலமான தகடு 
போலக் காணப்படுகிறது . 

யூரிப்டிரிடேக்களுக்கும் லிமுலசுக்குமிடையே பல அமைப்பு 
ஒற்றுமைகள் 

காணப்படுகின்றன . இரண்டிலும் முன்னுடல் 
கண்டங்கள் நெருங்கி இணைந்துள்ளன . கேராப்பேசின் மேல் 
இரண்டு எளிய கண்களும் , இரண்டு கூட்டுக் கண்களும் உள்ளன ; 
வாய் கீழ்ப் பக்கத்தில் அமைந்திருக்கிறது ; அனைத்து இணையுறுப் 
புகளும் வாயைச் 

சூழ்ந்து அமைந்துள்ளன ; அனைத்துக் 
காக்சாக்களும் . உணவை அரைக்கப் பயன்படுகின்றன ; கால் 
களில் எப்பிகாக்சாப் பகுதிகள் உள்ளன . இரண்டு 
விலங்குகளிலும் வாழ்க்கை வரலாற்றில் நாப்ளியஸ் லார்வா 
அல்லது சோயியா லார்வா அல்லது வேறு கிரஸ்டேஷியன் 
லார் வா போன்ற லார்வா காணப்படுவதில்லை . 

புதை படிவங்களையும் , படிவப் பாறைகளையும் ஆராய்ந்த 
திலிருந்து யூரிப்டிடுகள் உலகில் குறுகிய காலத்திற்கே வாழ்ந் 
திருந்தன என ஊகிக்க முடிகிறது . பல யூரிப்டிடுகள் ஆர்டோ 
விசியன் . காலத்தில் தோன்றி சைலூரியன் காலத்திற்குள்ளேயே 
அழிந்து மறைந்தன . டெரிகோட்டஸ் இனம் ஆர்ட்டோ 
விசியனின் பின் பகுதியில் தொடங்கி டிவோனியனின் முற் 
காலம் வரை வாழ்ந்தன . யூரிப்டிரஸ் இனம் பெர்மியன் 
காலம் வரையிலும் , ஸ்ட்டைலோ நியூரஸ் கார்பானிபெரசின் 
முற்காலம் வரையிலும் வாழ்ந்தன . சைலூரியன் காலத்தில் 
இவைப் பெரும் எண்ணிக்கையில் வாழ்ந்தன . 
அவற்றின் வாழ்வின் உச்சகாலம் 
யூரிப்டிரஸ் சுமார் ஒரு 

மீட்டர் நீளமுடையனவாக 
இருந்தன . டெரிகோட்டஸ் பத்து மீட்டர் நீளம் வரையிலும் 
காணப்பட்டன . அவற்றின் கெலிசெராக்கள் பெரியனவாகவும் 
கிடுக்கி அமைப்புடனும் இருந்தன . ஸ்ட்டைலோ நியுரஸ் 


வகை 


அதுவே 


அழிந்து மறைந்த அராக்னிடுகள் 


237 


களும் சுமார் பத்து மீட்டர் வரை வளர்ந்தவை . அவற்றின் 
நான்காவது , ஐந்தாவது ஜோடிக்கால்கள் மிக நீளமானவை 
யாக இருந்தன . மிகப் பெரிய உருவமும் , தேவைக்கு மிகுதி 
யான அமைப்புகளும் அவற்றின் அழிவுக்குக் காரணமான 
தகாத முதுமைப் பண்புகளாகும் . இவற்றின் அமைப்பைக் 
கொண்டு இவை முதலில் கடலில் வாழ்ந்தன என்றும் பின்னர் 
உப்பங்கழிகளில் வாழ்ந்தன என்றும் கடைசியில் நன்னீர் நிலை 
களிலும் வாழ்ந்தன என்றும் கூற முடியும் . அவை நீர் நிலைகளின் 
அடிப்பரப்பிற்கருகில் மெதுவாக வளர்ந்து வாழ்ந்து மந்தமான 
வாழ்க்கை நடத்தின . டாலிக்காப்டிரஸ் இனத்தைச் சேர்ந் 
தவை 

மிக வேகமாக நீந்தும் ஆற்றல் பெற்றிருந்தன . 
டெரிகோட்டல் இனம் பதுங்கியிருந்து இரையைத் தாவிப் 
பிடித்து வாழ்ந்திருக்கலாமெனத் தெரிகிறது . 

கேம்பிரியன் காலத்தில் வாழ்ந்த ஸ்ட்ராபாப்ஸ் இனத்தில் 
யூரிப்டிரிடுகளின் பொதுப் பண்புகளையும் முதிராப் பண்புகளையும் 
காணமுடிகிறது . இவை மிசௌரி ( Missouri ) நாட்டின் படிவப் 
பாறைகளில் காணப்பட்டன . இவற்றின் உடல் நீளம் சுமார் 
21 அங்குலம் ஆகும் . முன்னுடல் சிறியதாக . ஆனால் , அகலமாக 
உள்ளது . கண்கள் கேரப்பேசின் பின்பகுதியில் 

ஒன்றுக் 
கொன்று இடைவெளிவிட்டுத் தூர விலகி அமைந்துள்ளன . 
பன்னிரண்டு பின்னுடற் கண்டங்கள் இடையுடல் , கடையுடல் 
என்னும் இரு பகுதிகளாகப் பிரிபட்டிருக்கவில்லை . டெல்சன் 
குட்டையானது ; அகலமானது ; 

முனை 

உடையது . 
சைலூரியன் காலத்து யூரிப்டிரிடுகளெல்லாம் இவற்றின் வழி 
வந்தவையாகத்தான் இருக்கவேண்டும் . 
யூரிட்டிருடுகளின் வகைபாடு 
குடும்பம் 1 : யூரிப்டிரிடே - நீண்ட உடல் , சதுரமான அல்லது 

முக்கோணமான முன்னுடல் , முள் போன்ற 
டெல்சன் , கூட்டுக் கண்களின் மேற்பரப்பு மழுமழுப் 
பாக உள்ளது . எப்பிஸ்டோம் இல்லை ; சிறிய கெலி 
செரா , முன்னுடலின் முன் விளிம்புக்கு முன்னால் 
நீளுவது இல்லை . பெண் புழையைச் சூழ்ந்து பல 
மடல்கள் உள்ளன . இனங்கள் : - - ஸ்ட்ராபாப்ஸ் , 
பூரிப்டிரஸ் , டோலிக்காப்டிரஸ் , ஸ்லிமோனியா ,, 

ஸ்ட்டைலோ நியூரஸ் . 
குடும்பம் 2 : டெரிகோட்டிடே - நீண்ட உடல் ; அரை நீளவட்ட 

முன்னுடல் ; தட்டையான டெல்சன் ; கூட்டுக் 
கண்களில் கண்முகங்கள் உள்ளன . எப்பிஸ்டோம் 


கூரிய 


238 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


காணப்படுகிறது . நீளமான கெலிசெராக்கள் , 
எளிய அமைப்புடைய பெண்புழை . 
இனங்கள் : - டெரிகோட்டஸ் , ஹக்மில்லேரியா . 


வரிசை : சின் சிஃபோசுரா 
இந்த வரிசையைச் சிஃபோசுராவுடன் இணைத்துக் கூறுவது 
உண்டு . ஆனால் , இவ் வரிசையில் லிமுலசில் இல்லாத சில 
பண்புகள் உள்ளன . அதனால் இதனைத் தனி வரிசையாகக் 
கருதப்படுகிறது . கேம்பிரியன் காலத்தில் வாழ்ந்த அக்லாஸ்ப் 
பிடே ( aglaspidae ) குடும்பத்தைச் சேர்ந்தவையும் , சைலூரியன் 
காலத்தில் வாழ்ந்த சில இனங்களும் இவ் வரிசையில் அடங்கி 
யுள்ளன . 
இவற்றின் உடல் 

நீளமானது . முன்னுடல் லிமுலசில் 
காணப்படுவதைப் போன்று அரைவட்டமாக உள்ளது . ஆனால் , 
லிமுலசில் காணப்படுவது போன்று கேரப்பேசில் கோடுகளோ 
மற்ற அடையாளங்களோ இல்லை . கூட்டுக்கண்கள் மருங்கு 
களில் உள்ளன . எளிய அமைப்புள்ள நடுக்கண்கள் சில இடங் 
களில் மட்டுமே காணப்படுகின்றன . இடையுடலும் , கடை 
யுடலும் தனித் தனியாகத் தெளிவாகத் தெரியும் கண்டங்களால் 
ஆகியவை . இக் கண்டங்கள் நடுப்பகுதி , இரு மருங்குப் 
பகுதிகள் ஆக மூன்று பகுதிகளாக மும்மடல் ( trilobed ) அமைப்புப் 
பெற்றிருந்தன . இக் கண்டங்களின் மருங்குப் பகுதிகள் பக்க 
வாட்டில் தட்டையாக நீண்டிருந்தன . மருங்குகளில் நீட்சங்கள் 
அல்லது கூர் முட்கள் காணப்படுகின்றன . இவற்றின் இணை 
உறுப்புகள் புதைபடிவங்களில் சரியாகக் காணப்படவில்லை. 
இணையுறுப்புகள் லிமுலசின் இணையுறுப்புகளைப் 

போன்றவை 
யாக இருக்கவேண்டும் . 

இந்த வரிசை அகளோஸ்ப்பைனா, பியுனோடோமார்ஃபா 
என்னும் இரண்டு உள் வரிசைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 

உள்வரிசை : அக்ளோஸ்ப்பைனா: உடலானது முன்னுடல் , 
பின்னுடல் என்னும் இரண்டு பகுதிகளாகத் தெளிவாகத் தெரி 
கிறது . முன்னுடலில் ஆறு கண்டங்களும் , பின்னுடலில் ஆறு 
கண்டங்களும் காணப்படுகின்றன . பின்னுடலின் கடைசிக் 
கண்டத்துடன் ஒரு முள் போன்ற டெல்சன் , இணைந்திருக்கிறது . 
முன்னுடலின் கீழ்ப்பக்கத்தில் எப்பிஸ்டோம் தகடும் ஐந்து 

அசையக்கூடிய இணையுறுப்புகளும் உள்ளன . பின் 
னுடலிலும் இணையுறுப்புகள் காணப்படுகின்றன . இந்த உள் 
வரிசையில் அகளாஸ்பிடே என்னும் ஒரே குடும்பம் உள்ளது . 


ஜோடி 


அழிந்து மறைந்த அராக்னிடுகள் 


239 


அக்ளாஸ்பிஸ் ( Aglaspis ) 

( Aglaspis ) என்னும் இனம் விஸ்கான்சின் 
பகுதியில் கேம்பிரியன் பாறையில் காணப்பட்டன . மொலேரியா 
( Molaria ) , 6209 VWT ( Habelia ) , TOUTIQL - 600I ( Emeral 
della ) ஆகிய இனங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கண்டு 
பிடிக்கப்பட்டன . 


உள்வரிசை : பியுனோடோ மார்ஃபா : சைலூரியன் காலத்தில் 
வாழ்ந்த இவற்றைப் பற்றி நமக்கு அதிகமாகத் தெரியவில்லை . 
இவற்றின் பின்னுடலில் ஆறுக்கு மேற்பட்ட கண்டங்கள் காணப் 
படுகின்றன . ஸ்காட்லாந்தில் சைலூரியன் காலப்படிவுப் பாறை 
களிலிருந்து எடுக்கப்பட்ட நியோலி முலஸ் என்னும் இனம் 
லிமுலசுக்கும் , சின்சிஃப்போசுராவுக்குமிடை யேயுள்ள இடைப் 
படு நிலையைக் 

காட்டுகிறது . இதன் பின்னுடல் ஒன்பது 
கண்டங்களாலாகியது . பின்னுடலின் முன்பகுதிக் கண்டங்கள் 
அகலமாக உள்ளன . ஆனால் , இடையுடல் , கடையுடல் என 
இருபகுதிகளாகப் பிரிபட்டுக் காணப்படவில்லை . இப் பகுதியின் 
அனைத்துக் கண்டங்களும் தனித்தனியானவை . பியுனோடெஸ் 
என்னும் இனத்தில் பின்னுடலில் பத்துக் கண்டங்கள் உள்ளன . 
இவற்றுள் முதல் ஆறும் இடையுடலாகவும் , கடைசி நான்கும் 
கடையுடலாகவும் அமைந்துள்ளன . கடைசிக் கண்டத்துடன் 
ஒரு டெல்சன் இணைந்துள்ளது . ஸ்காட்லாந்தில் காணப்பட்ட 
ஹெமியாஸ்ப்பிஸ் இனத்தில் ஆறு இடையுடற் கண்டங்களும் , 
மூன்று கடையுடற் கண்டங்களும் உள்ளன . கடைசிக் கண்டத் 
துடன் ஒரு நீளமான முள் போன்ற டெல்சன் இணைந்துள்ளது . 
இடையுடற் கண்டங்களின் டர்கத் தகடுகள் அகலமாகவும் , 
குட்டையாகவும் உள்ளன . ஆறாவது இடைக் கண்டத்தின் 
மருங்குத் தகடு இரு மடல்களாகப் பிரிந்துள்ளன . அதனால் 
ஆறாவது கண்டம் ஓர் இரட்டைக் கண்டமாக இருக்கலாமெனத் 
ஊகிக்கப்படுகிறது . மூன்று கடையுடற் கண்டங்களும் குறுகி 
யவை ; நீளமானவை . இவற்றின் மூன்று குறுகிய கண்டங் 
களையும் குட்டையான டெல்சன் முள்ளையும் காணும்போது 
லிமுலசின் நீளமான கூரிய டெல்சன் 

டெல்சன் கடைசிக் கடையுடற் 
கண்டத்திலிருந்து தோன்றியிருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . 
இந்த உள் வரிசையில் ஹெமியாஸ்பிடே என்னும் ஒரு குடும்பம் 
உள்ளது . இக் குடும்பத்தில் அடங்கும் நியோலிமுலஸ் , பியுனோ 
டெஸ் , ஹிெமியாஸ்ப்பிஸ் , பியுனோடெல்லா , சுடோனிஸ்கஸ் , 
புயுனேரியா என்னும் சிறப்பினங்கள் சைலூரியன் காலத்தைச் 
சேர்ந்தவை . புரோலிமுலஸ் பெர்மியன் காலத்தைச் சேர்ந் 
தவை . 


240 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


வரிசை : குஷ்ட் அராக்னே 
ந்த 

வரிசையில் குஷ்ட் அராக்னிடே என்னும் ஒரு 
குடும்பம் அடங்கியுள்ளது . ஸ்க்கூடர் ( Scudder ) என்னும் 
அறிஞர் ( 1890 ) , இதில் அடங்கும் குஷ்ட அராக்னே என்னும் 
ஒரே இனத்தை விவரித்துள்ளார் . பென்சில்வேனியா , 
இல்லினாய்ஸ் ஆகிய பகுதிகளின் கார்பானிஃபெரஸ் காலத்துப் 
பாறைகளில் காணப்படும் மூன்று சிறப்பினங்கள் இவ் வினத்தை 
சேர்ந்தவை . இவை பெடிப்பால்புகளுடன் நெருங்கிய தொடர் 
புடையனப்போலத் தெரிகிறது . இவற்றின் முன்னுடல் ஒரே 
சீராக உள்ளது . முன் விளிம்பிற்குச் சற்றுப் பின் தள்ளிக் காணப் 
படும் ஒரு நீள வட்டமேட்டின் மேல் இரண்டு கண்கள் நெருக்க 
மாக அமைந்திருக்கின்றன . முன்னுடலுக்கும் , பின் னுடலுக்கும் 
இடையில் ஒரு இடுப்பு இருந்திருக்கலாம் . 


பின்னுடல் கண்டங்களில் குஷ்ட அராக்னே எக்ஸ்டிங்க்டா 
வில் பத்துத் தனித் தனி ஸ்டர்னங்களும் கு . டெனுஇபன் , 
கு . கோனிக்கா ஆகிய இரண்டு சிறப்பினங்களில் ஏழு தனித் 
தனி ஸ்டர்னங்களும் காணப்படுகின்றன . கடைசிக் கண்டம் 
ஒரு சிறு வளையம் போலவுள்ளது . இத்துடன் ஒரு வால்போன்ற 
டெல்சன் இணைந்திருக்கலாம் . இவற்றின் கெலிசெராக்கள் 
பற்றி எதுவும் தெரியவில்லை . பெடிப்பால்புகள் நான்கு கரணை 
களாலாகியவை . இவற்றின் காக்சாக்கள் இரண்டும் இணைந்து 
ஒரு தகடாகக் காணப்படுகிறது . பெடிப்பால்புகளின் இரண்டு 
நுனிக் கரணைகள் சிறு கிடுக்கியாக அமைந்துள்ளன . கால்களின் 
காக்சாக்கள் பெரியனவாகவும் , முக்கோண வடிவிலும் காணப் 
படுகின்றன . அசைய முடியாத இக் காக்சாக்கள் மிகச் சிறிய 
ஸ்டர்னத் தகட்டிலிருந்து புறப்படுவது போல - அமைந்திருக் 

கால்களின் டிரோகாண்டர் ஒவ்வொன்றும் இரண்டு 
கரணைகளாலாகியவை . கால்களின் மற்றக் : கரணைகள் நீள 
மாகவும் மெல்லியதாகவும் உள்ளன . 


1 . 


கின்றன . 


வரிசை : ஆந்தரகோ மார்டி 
கார்பானிஃபெரஸ் காலத்து அராக்னிடுகளில் இவையே 
எண்ணிக்கையில் அதிகமானவை . 

ஐரோப்பா , அமெரிக்கா 
ஆகிய இரு கண்டங்களிலும் இவற்றின் புதைபடிவங்கள் நிறைய 
கிடைக்கின்றன . ஒன்பது இனங்களைச் சேர்ந்த முப்பத்தியெட்டு 
சிறப்பினங்கள் இவ் வரிசையில் உள்ளன . 


அழிந்து மறைந்த அராக்னிடுகள் 


24 ! 


வரிசையில் 


கீழ்க்காணும் மூன்று 

மூன்று குடும்பங்கள் 


உள்ளன . 


குடும்பம் 

1. ஆந்த்ரகோமார்டிடே 
குடும்பம் 2. - இயோஃபெரினிடே 
குடும்பம் 3. பேலியோகாரினிடே 

இந்த வரிசையைச் சேர்ந்த அராக்னிடுகளின் கெலிசெராக் 
களைப்பற்றி எதுவும் தெரியவில்லை . இவற்றின் பெடிப்பால்புகள் 
குட்டையாகக் கால்களைப் போல் உள்ளன . கால்களில் ஏழு 
கரணைகள் உள்ளன . காக்சாக்கள் ஸ்டர்னத்துடன் அசையும் 
வகையில் இணைந்திருந்தன . முன்னுடல் முக்கோண வடிவாகப் 
பின்னுடலுடன் அசையும் வகையிலும் காணப்படுகிறது . ஆனால் , 
இடுப்பு இல்லை .. பின்னுடலில் கண்ட அமைப்புத் தெளிவாகத் 
தெரிகிறது . பத்து டர்கத் தகடுகள் காணப்படுகின்றன . 
எட்டாவது டர்கத் தகடு பெரியது . அது சிறியதாக உள்ள 
ஒன்பதாவது , பத்தாவது டர்கத் தகடுகளை மூடி மறைக்கிறது . 
முதல் டர்கத் தகடு மற்றவைகளை விட அகலமாக உள்ளது . இத் 
தகட்டிற்கு முன்னால் பல டர்க சிறு தகடுகள் ( tergiler ) உள்ளன 
இச் சிறு தகடுகள் முன்னுடலின் பின் விளிம்பால் மூடப்பட , 
டுள்ளன . பின்னுடல் மருங்குகளில் ஒவ்வொரு பக்கத்திலும் 
ஒன்று அல்லது இரண்டு நீளவாட்டக் கோடுகள் உள்ளன . 
அதனால் உடல் மருங்குகளில் ஒன்று அல்லது இரண்டு வரிசை 
மருங்குத் தகடுகள் காணப்படுகின்றன . பின்னுடலின் கீழ்ப்பக் 
கத்தில் ஒன்பது தனித்தனி ஸ்டர்னத் தகடுகளைக் காணமுடி 
கிறது . மலப்புழை ஒரு மூடியினால் மூடப்பட்டுள்ளது . மலப்புழை 
மூடி பதினோராவதும் , கடைசியுமான ஸ்டர்னத்தகட்டைக் குறிக் 
கிறது . இந்த வரிசையிற் பின்னுடல் தனித்தன்மையுடன் 
காணப்படுகிறது . ஆனால் , பல பண்புகளில் இது ஒப்பிலியோன் 
களுக்கும் , பெடிப்பால்புகளுக்குமிடையே ஓர் இடைப்படு 
நிலையைக் குறிக்கிறது . 

ஆந்த்ரகோ மார்டிடே குடும்பத்தில் நான்கு இனங்கள் 
உள்ளன . இவற்றின் மருங்குத் தகடுகள் பிளவுபட்டுள்ளன . 
ஆந்த்ரகோமார்ட்டஸ் இனத்தில் ஏழு சிறப்பினங்கள் உள்ளன . 
அவை உலகின் பல பகுதிகளில் வாழ்ந்தவையாகும் . ஆந்த்ர 
கோமார்ட்டஸ்ட்ரைலோபைட்டஸ் ( Anthrocomartus trilobitus ) 
சிறப்பினத்தைச் சேர்ந்த பதினோரு புதைபடிவங்கள் ஆர்க்கன் 
சாஸ் 

( Arkansas ) பகுதியிலிருந்து கிடைத்தன . மையோ 
செர்கஸ் ( maiocercus ) , பீராக்கிபைஜி ( Brachypyge ) , இயோட் 

16 


242 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


இயோஃபெரி 


ரோகுலஸ் ( Eiotrogulus ) ஆகிய மூன்று இனங்களிலும் , இனம் 
ஒன்றுக்கு ஒரு சிறப்பினம் மட்டுமே உள்ளது . 
னிடே குடும்பத்தைச் சேர்ந்தவைகளில் மருங்குத் தகடுகள் 
பிரிவுபட்டிருக்கவில்லை . இக் குடும்பத்தில் பதினேழு இனங்களைச் 
சேர்ந்த இருபத்திரண்டு சிறப்பினங்களின் புதைபடிவங்கள் 
பிரான்ஸ் , ஜெர்மன் , அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் கண்டுபிடி 
கப்பட்டன . பேலியோகாரினிடே குடும்பத்தில் இரண்டு 
இனங்களே உள்ளன . 


என 


வரிசை : ஹாப்டோபோடா 
இந்த வரிசையில் பிளிசியோசிரோனிடே என்னும் ஒரு 
குடும்பம் உள்ளது . 

குடும்பத்தில் பிளிசியோசிரோ 
என்னும் ஓர் இனமும் அதில் பிளிசியோசிரோ மேடலேயி 
( Pleciosiro medeleyi ) என்னும் ஒரே சிறப்பினமும் உள்ளது . 

பெடிப்பால்புகள் குட்டையாகக் கால்களைப் போலுள்ளன . 
முதல் ஜோடிக் கால்களின் நுனிடார்சசில் ஏழு உட்கரணைகள் 
உள்ளன . அதனால் இவற்றின் முதல் கால்கள் பெடிப்பால்பி 
களில் உள்ள வற்றைப் போன்று தொடு உணர் உறுப்புகளாகச் 
செயல்படலாம் ஊகிக்கப்படுகிறது . 

முன்னுடல் ஒரே 
சீராகக் கண்ட அமைப்பு மறைந்து காணப்படுகிறது . பின்னுடலில் 
பதினோரு கண்டங்கள் உள்ளன . இடுப்பு இல்லை . அதனால் 
முன்னுடலும் , பின்னுடலும் உடலின் குறுக்குவாட்டில் முழுமை 
இணைந்துள்ளன . காக்சாக்களுக்குத் 

தாடையடித் 
தகடுகள் இல்லை . தெளிவான ஸ்டர்னம் காணப்படுவதால் 
காக்சாக்கள் ஒன்றை 

தொடுவதில்லை . பின்னுடல் 
கண்டங்களின் 

டர்கத் 

தகட்டிற்கும் , ஸ்டர்னத் தகட்டிற்கு 
மிடையில் மென்மையான மருங்கு பகுதி இருந்திருக்கும் . 

இந்த வரிசையானது பெலாஞ்சியோடார்பிகளைப் 
பண்புகளால் ஒத்திருக்கிறது . முன்கால் நுனி டார்சஸ்களில் பல 
உட்கரணைகள் இருப்பது இவ் வரிசையின் சிறப்புப் பண்பாகும் . 

வரிசையைச் சேர்ந்த பிளசியோசிரோ மேடலேயி 
என்னும் சிறப்பினம் கார்பானிஃபெரஸ் காலத்தில் வாழ்ந்தது . 
இவற்றின் 

புதைபடிவங்கள் தென் கிழக்கு இங்கிலாந்தில் 
டட்ளிக்கு ( Dudley ) அருகிலுள்ள பாறைகளில் எடுக்கப்பட்டன . 


யாக 


ஒன்று 


பல 


வரிசை : பெலாஞ்சியோடார்பி 
இந்த வரிசையில் மூன்று குடும்பங்கள் உள்ளன . அவற்றில் 
பதினைந்து சிறப்பினங்கள் அடங்கியுள்ளன . இவற்றின் புதை 


அழிந்து மறைந்த அராக்னிடுகள் 


243 


உள்ளன 


. 


உள்ளன . 


படிவங்கள் இங்கிலாந்து , அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளிலும் 
கண்டுபிடிக்கப்பட்டன . 

கெலிசெராக்கள் பற்றி எதுவும் தெரியவில்லை . பெடிப் 
பால்புகள் குட்டையாகக் கால்களைப் போல 
முன்னுடல் ஒரே சீராக உள்ளது . கண்ட அமைப்பு மறைந் 
துள்ளது . ஸ்டர்னம் சிறியதாக உள்ளது . அதனைச் சூழ்ந்து 
கால்களில் காக்சாக்கள் அமைந்திருக்கின்றன . முதல் ஜோடிக் 
கால்களின் காக்சாக்கள் பெடிப்பால்புகளின் காக்சாக்களை 
மூடி மறைக்கின்றன . காக்சாக்களுக்குத் தாடையடித்தகடு 
களில்லை . இனப்புழைத் தகட்டு ஸ்டர்னம் கடைசி காக்சாக் 
களுக்கு இடையில் உள்ளது . முன்னு டலுக்கும் பின்னுடலுக்கும் 
இடையில் இடுப்பு இல்லை . 
பின்னுடலில் பத்து முதல் பன்னிரண்டு கண்டங்கள் வரை 

முதல் கண்டம் தொடங்கி ஒன்பதாவது கண்டம் 
வரை ஒவ்வொன்றும் அதற்கு முன்னுள்ளதைவிடச் சற்று அதிக 
நீளமாக உள்ளது . இத் தன்மை வேறு எந்த அராக்னிட வரிசை 
யிலும் காணப்படவில்லை . சில முன் கண்டங்களின் டர்கத் 
தகடுகள் மென்மையாகவும் தடிமனான பின் விளிம்புடனும் 
இருந்துள்ளன . மருங்குகளில் சவ்வுகள் இருந்தன 

என்றும் 
தகடுகள் இருந்ததில்லை என்றும் கூறமுடிகிறது . 
பின்னுடல் கண்டத்தின் டர்கத் தகடு மலப்புழை மூடியாக 
அமைந்திருக்கிறது . 

ஹெட்டிரோட்டார்பிடேயில் ( Hetcrotarpidae ) ஒரு சிறப் 
பினத்தைக் கொண்டுள்ள ஒரு இனம் மட்டுமே உள்ளது . 
ஹெட்டிரோட்டார்பஸ் ஓவேட்டஸ் என்னும் அச் சிறப்பினம் 
சுமார் பதினான்கு செ.மீ. நீளம் உள்ளது . இச் சிறப்பினத்தைச் 
சேர்ந்தவைகளுக்குச் சிறிய கிடுக்கி உள்ள கெலிசெராக்கள் 
உள்ளன . இவற்றின் காக்சாக்கள் நமக்குப் புலப்படவில்லை . 
ஆனால் , இந்த இணையுறுப்புகளின் டிரோகாண்டர்களை முதல் 
ஜோடி கால்களுக்கிடையில் காணமுடிகிறது . முதல் ஜோடிக் 
கால்கள் 

நீளமாகவும் , மெல்லியதாகவும் உள்ளன . மற்றக் 
கால்கள் குட்டையாகத் தடிமனாக 

உள்ளன . பின்னுடலில் 
பத்துக் கண்டங்கள் உள்ளன . முதல் ஐந்து கண்டங்கள் 
சிறியவை ; மற்ற ஐந்தும் பெரியவை . அவ் விலங்குகளின் காக்சா 
மற்றும் கெலிசெராக்களின் அமைப்புகள் இவற்றை ஒப்பிலி 
யோன்களுக்கும் இவ் வரிசையைச் சேர்ந்த மற்ற விலங்கு 
களுக்குமிடையேயுள்ள 

இடைப்படு நிலையைக் காட்டு 
கின் 


கடைசி 


றன . 


244 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


மாக 


உள்ளது . 


. 


பெலாஞ்சியோடார்பிடே ( Phalangiotarpidac ) குடும்பத்தில் 
நான்கு இனங்கள் உள்ளன . இவற்றின் - கால்கள் குட்டை 
யாகவும் , தடிமனாகவும் உள்ளன . ஸ்டர்னத் தகடு நீளவாட்ட 

உள்ளது . அதனைச் சூழ்ந்து கால்களின் காக்சாக்கள் 
அமைந்துள்ளன . பின்னுடலில் பத்து டர்கத் தகடுகள் காணப் 
படுகின்றன . ஜெராடார்பஸ் ( geratarbus ) இனத்தில் இரண்டு 
சிறப்பினங்கள் உள்ளன . இவற்றின் ஸ்டர்னம் சிறியதாகவும் , 
நீள வட்டமாகவும் 

முதல் ஜோடிக் காக்சாக்கள் 
ஒன்றையொன்று தொடுகின்றன . 

டிஸ்க்கோட்டார்பஸ் 
( Discotarbus ) இனத்தில் ஒரு சிறப்பினம் மட்டும் உள்ளது 
இதன் ஸ்டர்னம் மூன்று பகுதிகளாகத் தெரிகிறது . 

தெரிகிறது . இதன் 
முன்னுடல் முக்கோணமாகவும் , பின்னுட வட்டமாகவும் 
காணப்படுகின்றன . மெட்டாட்டார்பஸ் ( metatarbus) இனத் 
தில் ஒரு சிறப்பினம் மட்டும் உள்ளது . இதன் பின்னுடல் டிஸ்க் 
கோட்டார் பஸ் இனத்திலுள்ளதைவிடச் சற்று நீளமாக உள்ளது . 
பெலாஞ்சியோடார்பஸ் ( phalangiotarbus ) 

( phalangiotarbus ) இனத்தில் 
சிறப்பினம் உள்ளது . இது ஐரோப்பியப் பகுதியைச் சேர்ந்தது . 

ஆர்க்கிடார்பிடே ( Architarbidae ) குடும்பத்தில் இரண்டு 
னங்களைச் 

சேர்ந்த ஒன்பது சிறப்பினங்கள் உள்ளன . 
இவற்றின் முதல் ஜோடிக்கால்கள் முழு நீளத்திற்கும் இணைந் 
துள்ளன . அதனால் கெலிசெராக்கள் மறைக்கப்படுகின்றன . 
ஆர்க்கிடார்பஸ் இனத்தில் முன்னுடல் இரு முனைகளிலும் 
கூர்மையாக உள்ளது . முன் முனை ஒரு கூரிய முள் போல நீண்டு 
இருக்கிறது . பின் முனையானது முதல் பின்னுடல் கண்டம்வரை 
நீண்டுள்ளது . பின்னுடல் வட்டமானது . அதன் முதல் ஆறு 
கண்டங்களும் சிறியவை . இந்த இனத்தில் மூன்று அமெரிக்கச் 
சிறப்பினங்களும் , ஐந்து ஐரோப்பிய சிறப்பினங்களும் உள்ளன . 

யோடார்பஸ் ( opiliotarbus ) இனத்தில் முன்னுடலின் 
பின் முனை நேராக உள்ளது . ஸ்டர்னம் சிறியதாக உள்ளது . 
இந்த இனத்தைச் சேர்ந்த ஓப்பிலியோர்பஸ் 
கேட்டஸ் (( opiliotarbus elongatus) என்னும் 

சிறப்பினம் 
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இல்லினாய்ஸ் பகுதியில் காணப் 
படுகிறது . 


. 


எலாங் 


16. அராக்னிடா நஞ்சு 


அனைத்து அராக்னிடுகளும் நஞ்சுடையவையல்ல . 
தேள்கள் , சிலந்திகள் , போலித்தேள்கள் முதலிய அராக்னிடுகள் 
மட்டுமே நச்சுச் சுரப்பிகள் பெற்றுள்ளன . சாலிஃப்யூகேக்களும் 

ண் சாட்டைத் தேள்களும் ( பெடிப்பால்பி ) நஞ்சுடையன என 
அஞ்சப்படுகின்றன . ஆனால் , அவற்றில் நச்சுச் சுரப்பிகள் 
காணப்படாததால் இது தவறான கருத்தே ஆகும் . வேறு 
வரிசைகளைச் சேர்ந்த அராக்னிடுகளிலும் நச்சுச் சுரப்பிகள் 
உள்ளன என்பதற்கு ஆதாரங்கள் ஏதுமில்லை . 

தேள் களில் டெல்சன் குமிழ்போன்ற அடிப்பகுதியில் ஒரு 
ஜோடி நச்சுச் சுரப்பிகள் உள்ளன . இரண்டு சுரப்பிகளின் நச்சுக் 
குழாய்களும் கொடுக்கு முள்ளின் நுனியில் திறப்பதற்கு முன்னால் 
ஒன்றாக இணைகின்றன . பிற உயிரியைக் கொட்டுவதற்காகத் 
தேள் தனது வாலை வேகமாக அசைக்கும் போது அப் பகுதி 
யிலுள்ள தசைகள் நச்சுச் சுரப்பிகளைச் சற்று நெருக்கிப் பிழிவ 
தனால் நஞ்சு காயத்திற்குள் சற்று விசையுடன் செலுத்தப்படு 
கிறது . வேற்றுயிரி ஒன்றைக் கொட்டாமல் , வால் வேகமாக 
முன்பக்கம் அசைக்கப்பட்டாலும் நஞ்சு வேகமாகக் கொடுக்கி 
லிருந்து வெளியேறுகிறது . அப்படி வெளிப்படும் நஞ்சு தேளின் 
உடலுக்கு முன்னால் சுமார் இரண்டடி தூரம்வரைப் பீச்சப் 
படுகிறது . 

சில இனங்களிலுள்ள நஞ்சு மற்றவைகளிலுள்ள தைவிடக் 
கொடுமையானது . 

அதிக வீரியம் உள்ளது என்பதை 
முன்னமேயே கண்டுள்ளோம் . யூஸ்கார்ப்பஸ் ( Euscorpus ) 
என்னும் ஐரோப்பிய இனமும் , வெஜோவிஸ் ( Vejovis ) என்னும் 
மெக்சிகோ இனமும் அதிகத் தீமை பயப்பதில்லை . ஆனால் , 
பூத்தஸ் ( Buthus ) , சென்டூரஸ் ( Centurus ) போன்ற 

இனங் 
களின் நஞ்சு அதிகத் தீமை பயப்பதாகவும் , சிறுவர்களுக்கும் , 
சில வேலைகளில் வயது வந்தவர் களுக்கும் உயிருக்கு ஆபத்து 


246 


ஆர்த்ரோபோடா - அராக்னிட 


நஞ்சு 


விளைவிப்பதாகவும் காணப்படுகிறது . பொதுவாகத் 

தேள் 
கொட்டியபோது கொட்டப்பட்ட இடத்திலும் , அதைச் சுற்றிலும் 
வீக்கம் ஏற்படுகிறது . குறைவாகவோ அன்றி அதிகமாகவோ 
வலி ஏற்பட்டுச் சுமார் ருபத்தி நான்கு மணிநேரம் வரை நீடித் 
திருக்கிறது . கொட்டப்பட்ட இடத்தில் சற்றுநேரம் சிறிதளவு, 
வியர்வைச் சுரக்கப்படுகிறது . அமோனியா , அல்கஹால் , 
ஸட்ரைக்ளின் 

போன்ற பொருள்களால் 

திரிந்து 
முறிவதில்லை . 

சாதாரணமாகச் சிலந்திகள் கடித்தால் அது ஒரு கொசுக் 
கடியைப் போன்றதே ஆகும் . கடிபட்ட இடத்தில் சிறு வீக்கமும் 
வலியும் ஏற்பட்டுப் பின்னர் மறைகின்றன . வால்பம் ( Walbum ) 
என்பவரும் லேவி ( Levy ) என்பவரும் எப்பியிராச் ( Epeira ) 
சிலந்திகளில் கெலி செராக்களிலுள்ள நச்சுப் பொருளை ஆராய்ந்து 
அதுபற்றிக் கூறியுள்ளனர் . நஞ்சு காரப் புரதங்களால் ஆகியது . 
( alkaliproteins ) ; நீரில் கரையக்கூடியது . 65 ° C- க்கு மேல் 
75 ° C- க்குள் கூழாகக் கூடியது என்பதை ஆராய்ந்து அறிந்தனர் . 
மற்றக் கணுக்காலிகளை அதிகமாகப் பாதிக்கும் இந் நஞ்சினால் 
மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதில்லை . தேள்களில் காணப் 
படுவதைப் போன்று சிலந்திகளிலும் சில இனங்களின் நஞ்சு 
மற்றவைகளில் உள்ளதைவிட அதிக வீரியமாக இருப்பதாகத் 
தெரிகிறது . அதிக தீயவிளைவு ஏற்படுத்தாதவை 
கருதப்படும் சிலந்தியின் நஞ்சு சில வேளைகளில் சிறு விலங்கு 
களுக்கும் , மனிதருக்கும் உயிர்ச்சேதம் விளைவிப்பது உண்டு . 

சிலந்திக் கடியால் ஏற்படும் பெரும் தீமைகளுக்குக் காரணம் 
காயத்திற்குள் செல்லும் நோய் பரப்பும் நச்சு நுண்ணுயிரிகளே 
ஆகும் . சிலந்திகளில் கெலிசெராக்களிலுள்ள பாக்டீரியங்கள் - 
குறிப்பாக ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வகையைச் சேர்ந்தவை 
காயத்தின் வழியாக உடலுக்குள் சென்று பெரும் தீமைகளை 
விளைவிக்கின்றன . இதுபோன்ற நோய்ப் பரவல்கள் தேள் , 
சாலிஃப்யூகே , போலித் தேள்கள் ஆகியவற்றின் கடிகளாலும் 
ஏற்படுகின்றன . 
சில சிலந்திகளின் நச்சுப் பொருளே பெரும் 

தீமைகளை 
உண்டாக்குகின்றன . லேக்ட்ரோடெக்ட்டஸ் ( Lactrodectus ) 
இனத்தைச் சேர்ந்த பல சிறப்பினங்களின் 

நஞ்சு மிகக் 
கொடுமையுள்ளதாகக் கருதப்படுகிறது . அதனால் தான் 
அமெரிக்காவிலும் , ஆஸ்திரேலியாவிலும் காணப்படும் 
லேக்ட்ரோடெக்ட்டஸ் மாக்டன்ஸ் ( L. mactuns ) என்னும் 
சிறப்பினத்தைக் கறுப்பு விதவை ( Black widow ) எனக் கூறு 


எனக் 


-அராக்னிடா நஞ்சு 


247 


கின்றனர் . தெரிடியிடே ( Theridiidae ) குடும்பத்தைச் சேர்ந்த 
இச் சிலந்திகளின் கடியால் மனிதர் , குதிரைகள் , ஒட்டகங்கள் 
முதலியன இறக்க நேரிடுகிறது . சிலந்திக் கடியால் ஏற்படும் 
நோயின் முற்றிய நிலையில் கால்கள் மற்றும் வயிற்றுப் பகுதியில் 
வலி , வயிறு உப்பிக் கடினமாகக் காணப்படுதல் ; அதிக இரத்த 
அமுக்கம் , அதிக உடல் வெப்பம் ஆகிய அறிகுறிகள் தோன்று 
கின்றன . அதிக அளவில் ஓப்பியம் கலந்த மருந்துகள் இவ் வறி 
குறிகள் காணப்படும்போது கொடுக்கப்படுகின்றன . ஈக்ட்டி 
மேனா டிபியாலிஸ் ( Euctimena tibialis ) என்னும் ஆஸ்த்ரேலிய 
நாட்டுப் பொறிக்கதவுச் சிலந்திகளின் கடியால் மனித உயிருக்கு 
ஆபத்து ஏற்பட்டதாகப் பட்லர் ( Butler ) குறிப்பிட்டுள்ளார் . 

அர்ஜன்டைனா நாட்டின் திராட்சைப் பயிரிடும் பிரதேசங் 
களில் கிளைப்டோக்ரேனியம் கேஸ்டரகாந்தாய்டெஸ் ( Glyptoc 
ranium gasteracanthoides ) என்னும் இடர் தரும் சிலந்தி காணப் 
படுகிறது . செடிகளில் வாழும் இச் சிலந்திகள் பாம் பறிப்பவர் 
களின் கைகளையும் , கீழே விழுந்த பின் அவர்கள் கால்களையும் 
கடிக்கின்றன . கடிபட்ட இடத்தில் வீக்கமும் , வலியும் ஏற்பட்டுச் 
சுமார் பத்து நாட்கள் வரை நிலைத்து நிற்கின்றன . கழுத்துப் 
பகுதியில் கடி ஏற்பட்டால் மனித இரத்தத்தில் நோய்க் கிருமிகள் 
பரவி மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மனிதன் இறந்து போகிறான் . 
கீலோநேத்திகள் 

நச்சுச் 

சுரப்பிகள் பெற்றுள்ளன . 
அவற்றின் பெடிப்பால்புகளின் டார்சஸ் அல்லது நுனி டார்சஸ் 
அல்லது இவ்விரண்டு கரணைகளிலும் நச்சுச் சுரப்பிகள் உள்ளன . 
சில கீலோநேத்திகளில் நச்சுச் சுரப்பிகளில்லே , நச்சுச் சுரப்பி 
களின் குழாய்கள் அக் கரணைகளின் கடைசிப் பல்லின் நுனியில் 
திறக்கின்றன . இந்த அராக்னிடுகள் மிகச் சிறியனவாக உள்ள 
தால் அவற்றின் கடியால் அவற்றின் இரைகளாகிய மிகச் சிறு 
உயிரிகளுக்கு மட்டுமே அபாயம் ஏற்படுகிறது . 


17. அராக்னிடாவின் டெல்சன் 


அராக்னிடுகளின் உடலின் பின்னுடல் எனக் கூறப்படும் 
பகுதி ஒப்பிடு அராக்னிடயியலில் ( Comparative arachnology ) 
பெரும் சர்ச்சைக்குரிய தொன்றாகும் . 

ஹேன்சஸ் , சோரன் சன் ஆகிய இருவரும் சில அராக்னிடு 
களின் கடைசி மூன்று பின்னுடற் கண்டங்கள் 

குறுகியிருப் 
பதையும் மற்றக் கண்டங்களினின்று தனித்தோற்றம் பெற்றிருப் 
பதையும் குறிப்பிட்டுள்ளனர் . 

அடிப்படையாகக் 
கொண்டு பெடிப்பால்பி , பால்பிகிரேடி , ரெசி நியுலே , அரானே 
ஆகிய நான்கு வரிசைகளையும் மைக்ரோயுரா (சிறுவால் அராக் 
னிடுகள் ) என்று குறிப்பிட்டுள்ளனர் . 

யுரோபைகிகளின் 10 ஆவது , 11 ஆவது , 12 ஆவது பின்னுடற் 
கண்டங்கள் எளிதாக அசையும் வகையில் அமைந்துள்ளன . 
அதனால் அவை தம் உடலின் பின் பகுதியை எப் பக்கமும் 
திருப்பி அமிலச் சுரப்பிப் பொருளைப் பீச்சுகின்றன . 
அமளிபைகிகளில் இதுபோன்ற சுரப்பிகளுமில்லை ; வால் பகுதியும் 
குறைவு பட்டுள்ளது . பெடிப்பால்பிகளின் பின்னுடலின் பின் 
முனைக் கண்டங்கள் அசைவதால் , அவற்றின் சாட்டை போன்ற 
வால் எளிதாக அசைக்கப்பட்டுச் செயல்படுகிறது . 

அரானேக் 
களின் வால் பகுதி மலப்புழையையும் நூற்குமமைப்புகளையும் 
சற்றுப் பிரித்து வைக்கிறது . அதனால் நூற்குமமைப்புகள் மாசு 
படாமல் பாதுகாக்கப் படுகின்றன . ரெசி நியுலேக்களின் 
வாழ்க்கை முறைச் சரியாகத் தெரியாததால் அவற்றின் வாலின் 
முக்கியத்துவம் யாதெனச் சரியாகத் தெரியவில்லை . 

கடைசி 
மூன்று பின்னுடற் கண்டங்கள் ஒன்றாக இணைந்து வாலாக 
அமைந்துள்ள தால் இந் நான்கு வரிசைகளும் ஒன்றுக்கொன்று 
நெருங்கிய தொடர்பு 

என்று 

நிச்சயமாகக் 
கூறலாம் . 


ஆனால் 


உடையன 


அராக்னிடாவின் டெல்சன் 


249 


மலப்புழைக்குப் பின்னால் அமைந்துள்ள டெல்சன் என்னும் 
பகுதியையும் அராக்னிடுகளுக்கிடையே ஒப்பிட்டுப் 

பார்க்க 
முடியும் . அராக்னிடுகளின் மலப்புழையின் அமைப்புகள் 
அவற்றின் அமைப்பாலும் செயற்பாட்டினாலும் பலவகைப் 
பட்டுள்ளன . லிமுல ( ஸ் ) சின் டெல்சன் ஈட்டிப் போன்ற கூரான 
நீள்முள்ளாக உள்ளது . இம் முள் இடப் பெயர்ச்சிக்கும் , மணலைத் 
தோண்டுவதற்கும் , உடற்பக்கம் நிலைமாறியபோது 

உடலைச் 
சரியான நிலைக்குத் திருப்பவும் பயன்படுகிறது . நீளமான இம் 
முள் யூரிப்டிருடுகளின் குட்டையான , தட்டையான வால் தகட்டி 
லிருந்து முகிழ்த்துத் தோன்றியதாகும் . தேள்களின் டெல்சன் 
நச்சு அமைப்பாக மாறியுள்ளது ; அதன் அடிப்பகுதி பருத்துக் 
குமிழ்போல நச்சுப் பையாகவும் , நுனி சிறுத்து வளைந்து நச்சுக் 
கொடுக்காகவும் உள்ளன . 

யுரோபைகியிலும் பால்பிகிரேடியிலும் மலப்புழைப் பின்பகுதி 
( டெல்சன் ) ஒரு நீளமான சாட்டையைப்போல 

உள்ளது . 
இவற்றின் செயல் முக்கியத்துவம் என்னவென்று தெரியவில்லை . 
யுரோபைகியின் வால் உடலின் பின் பக்கத்தில் இழுத்துச் 
செல்லப்படுகிறது . பால்பிகிரேடியில் 

உடலின் மேல் 
வளைவாகத் ( தேளின் கடையுடற் பகுதியைப் போல ) தூக்கிச் 
செல்லப்படுகிறது . சாலிஃப்யுகே , ஒப்பிலியோன்கள் , கீலோ 
நேத்தி ஆகிய மூன்று வரிசைகளைச் சேர்ந்த அராக்னிடுகளிலும் 
பின்னுடலின் கடைசி மூன்று கண்டங்கள் இணைந்து உண்டாகும் 
வால் 

பகுதியோ அல்லது டெல்சனோ காணப்படவில்லை . 
இதிலிருந்து இவ் வமைப்புகள் அராக்னிடுகளிடையே தனித் 
தனியாக முகிழ்த்திருக்க வேண்டுமெனக் கூறலாம் . டெல்சன் 
பரிணமித்துத் தோன்றிய முறையையும் அதற்கான ஆதாரங் 
களையும் யூரிப்டிருடுகளின் பின்னுடலின் பின்பகுதி குறுகி 
அமைந்துள்ள நிலையிலிருந்து ஊகித்து அறியப்படுகிறது . ஆனால் , 
டெல்சன் பெற்றுள்ள அராக்னிடுகளுக்கிடையே மற்றப் பண்பு 
களில் நெருங்கிய தொடர்புகள் காணப்படவில்லை . ஆதலால் 
டெல்சனின் பரிணாமம் பற்றி முழுமையாக விளக்கம் தரக்கூடிய 
கருத்து எதுவுமில்லை என்று கூறலாம் . 


18. அராக்னிடுகளாகக் கருதப்பட்ட 

சில கணுக்காலிகள் 


பிக்னோகோனிடா ( பேண்ட்டோ போடா ) 


கின்றன . 
கின்றன . 


பிக்னோகோனிடுகள் { pycnogonids ) அலையிடைப் பகுதியி 
லிருந்து ஆழ்கடல் பகுதி வரை கடலில் காணப்படுகின்றன . 
சிலந்தி போன்ற உருவமுடைய இவ் விலங்குகள் கடல்வாழ்ச் 
செடிகள் அல்லது இடம்பெயரா உயிரிகளின் மேல் ஊர்ந்து வாழ் 

சில வேளைகளில் கடலடிப் பரப்பிலும் காணப்படு 

இணை உறுப்புகளின் நீளத்துடன் ஒப்பிடும்போது 
இவற்றின் உடல் மிகச் சிறியதாக உள்ளது . இதன் உடலை 
மூன்று பகுதிகளாகப் பிரிக்கலாம் . 1. தலை மார்புப் பகுதி 
( cephalothorax ) என்னும் முன்பகுதி . 2. மூன்று தனித்தனித் 
தெளிவாகக் காணப்படும் மூன்று மார்புப் பகுதி கண்டங் 
களுள்ள இடைப்பகுதி . 3. மிகச் சிறிய குறைவுபட்ட வயிறு 
என்னும் கடைசிப் பகுதி . மூன்று தலைப்பகுதி கண்டங்கள் , 
ஒரு மார்புக் கண்டம் ஆகியவை இணைந்து தலை மார்புப் பகுதி 
தோன்றியுள்ளது . 

வாயைச் 

சூழ்ந்து வளர்ந்துள்ள சில 
நீட்சங்கள் ஒன்றாக இணைந்து துதிக்கை ( probosis ) உண்டாகி 
யிருக்கிறது . இது உடலின் முன்பக்கம் நீட்டிக் கொண்டு இருக் 
கிறது . தலை மார்புப் பகுதியுடன் நான்கு ஜோடி இணையுறுப்புகள் 
இணைந்துள்ளன . முதல் ஜோடி இணையுறுப்புகளுக்குத் தாடை 
கள் அல்லது கெலிசெராக்கள் என்று பெயர் . இரண்டு அல்லது 
மூன்று கரணைகள லாகியவை . இவை 

இவை பொதுவாகக் கிடுக்கி 
அமைப்புப் பெற்றுள்ளன . இரண்டாம் ஜோடி இணையுறுப்பு 
களான பெடிப்பால்புகளில் மூன்று முதல் பத்துக் கரணைகள் வரை 
யுள்ளன . மூன்றாவது ஜோடி இணையுறுப்புகளுக்குச் சினை தாங்கிக் 
கால்கள் என்று பெயர் . நான்காவது ஜோடி இணையுறுப்புகள் 
முதல் ஜோடி நடக்கும் கால்களாகும் . சினை தாங்கிக் கால்கள் 


. 


251 


அராக்னிடுகளாகக் கருதப்பட்ட சில கணுக்காலிகள் 


கியவை .. 

பொதுவாக 


பொதுவாகப் பத்துக் கரணைகளால் 
ஆண் , பெண் ஆகிய இரு பால் வகைகளிலும் காணப்படு 
கின்றன . ஆண் உயிரிகள் இக் கால்களின் உதவியால் சினை 
யணுக்களைச் சுமந்து செல்கின்றன . பிக்னோகோனம் ( pycno 
gonum ) , ஃபோக்சிச்சிலஸ் ( phoxichilus ) போன்ற இனங்களில் 
பெண் உயிரிகளில் சினை தாங்கிக் கால்களில்லை . 

ஆண்களில் 
மட்டுமே காணப்படுகின்றன , தலை மார்புப் பகுதியின் மேற் 
பக்கத்தில் நான்கு கண்கள் உள்ளன . கண்கள் சிறு கண் மேடு 
களின் மேல் உள்ளன . ஆழ்கடல் உயிரிகளில் கண்கள் இல்லை . 
ஆனால் , கண்மேடுகள் காணப்படுகின்றன . ஒவ்வொரு மார்புக் 
கண்டத்துடனும் ஒரு ஜோடிக் கால்கள் இணைந்து உள்ளன . 
கால்கள் மார்புக் கண்டங்களின் மருங்கு நீட்சங்களுடன் இணைந் 
துள்ளன . கால்கள் எட்டுக் கரணைகளாலாகியவை . ஒவ்வொரு 
காலின் நுனியிலும் ஒரு கூர் நகம் உள்ளது . வயிறு மிகச் சிறிய 
தாகவும் குறைவுபட்டும் காணப்படுகிறது . வயிற்றுப் பகுதியில் 
ணையுறுப்புகளில்லை . 

இவற்றின் இரைப்பையிலிருந்து புறப்படும் முட்டுக் குழாய் 
கள் ( diverticula ) கால்களுக்குள்ளும் நுழைகின்றன . உணவுக் 


படம் 107 . 

பிக்னோகோனியம் , 

1. தலைமார்பு ; 2. மார்பு ; 3. வயிறு . 
குழாயுடன் மால் பீஜியன் நுண்குழாய்கள் இணைந்திருக்கவில்லை . 
குழாய் போன்ற இதயத்தில் இரண்டு அல்லது மூன்று ஜோடி 
ஆஸ்டியங்கள் 

உள்ளன . இவ் விலங்குகளுக்குத் தனியான 
சுவாச உறுப்புகள் இல்லை . உடற்புற உறையாகிய கியூட்டிகிளில் 
பல நுண் குழிகள் உள்ளன . இக் குழிகள் நுண் துளைகள் வழியாக 


252 


ஆர்த்ரோபோடா.அராக்னிடா 


வெளியே திறக்கின்றன . இவை சுவாசத்திற்குப் பயன்படலா 
மெனத் தெரிகிறது . ஆண்களில் குழாய்கள் போன்ற ஒரு 


| 


2 


படம் 108 . 

பிக்பேகோனிய லார்வா , 
1. கிடுக்கி அமைப்புள்ள முதல் இணையுறுப்புகள் ; 

2. மற்ற இரண்டு ஜோடி இணையுறுப்புகள் . 
ஜோடி விந்தகங்கள் ( Testes ) உள்ளன . ஒவ்வொன்றிலிருந்தும் 


2 


படம் 109 . 

நிஃம்பாள் . 
1 ; கெலிசோா ) 2. பெடிப்பால்பு ; 3. சினைத் தாங்கிக் கால் . 
இரண்டு முதல் நான்கு விந்தணுக் ( படம் 107 , 108 , 109 ) . 


அராக்னிடுகளாகக் கருதப்படும் சில கணுக்காலிகள் 


253 


கின்றன . 


இணை 


ஆண் 


குழாய்கள் புறப்படுகின்றன . அவை ஒவ்வொன்றும் ஒரு காலின் 
அடிப்பகுதிக்கருகில் திறக்கின்றன . பெண்களில் 

ஒரு ஜோடி 
சினையகங்களும் ( ovaries ) பல சினையணு நாளங்களும் உள்ளன . 
சினையணு நாளங்கள் கால்களின் அடிப்பகுதிக்கு அருகில் திறக் 

புறக்கருவுறுதல் நடைபெறுகிறது . சில 
உறுப்புகளில் சாந்துச் சுரப்பிகள் ( cement - glands ) உள்ளன . 
இவற்றால் சுரக்கப்படும் பொருள் கருமுட்டைகளை 

ஒன்றுட 
னொன்று ஒட்ட வைப்பதால் சினையணுக் குவியல் உண்டாகிறது . 
விலங்குகள் சினையணுக் குவியலைத் தம் 

சினை 
தாங்கிக் கால்களால் தூக்கிக் கொண்டு செல்கின்றன . முட்டை 
கள் பொரிந்து வெளிவரும் லார்வாக்கள் ஒட்டுடலிகளின் ( கிரஸ் 
டேசியா ) , நாப்ளியஸ் ( Nauplius ) லார்வாவைப் போலுள்ளன . 
லார் வாவின் குட்டையான 

உடல் 

பல கண்டங்களாகப் 
பிரிபடவில்லை . மூன்று ஜோடி இணையுறுப்புகளும் , ஒரு ஒற்றைக் 
கண்ணும் உள்ளன . ஆனால் , முதல்ஜோடிக் கால்கள் கிடுக்கி 
அமைப்புப் பெற்றுள்ளன . இரண்டாவது , மூன்றாவது ஜோடி 
இணையுறுப்புகள் ஒற்றைக் கிளையுடையன . இந்த இரண்டும் 
ஒட்டுடலிப் பண்புகளல்ல . இந்த லார்வாவில் ஒரு சிறு முன் 
துதிக்கை உள்ளது . இதுவும் ஒட்டுடலிப் பண்பல்ல . இது 
போன்ற லார்வா எதுவும் எந்த அராக்னிடிலும் 

காணப்பட 
வில்லை . 

பிக்னோகொனிடாவில் கீழ்க்காணும் அராக்னிடப் பண்புகள் 
காணப்படுகின்றன . 1. வாய்க்குமுன் அமைந்துள்ள இணை 
யுறுப்புகள் . 2. எளிய கண்கள் கண் மேடுகளின் மேல் அமைந் 
துள்ளன . 3. இரைப்பையுடன் பல முட்டுக் குழாய்கள் இணைந் 
துள்ளன . ஆனால் , இணையுறுப்புகள் இணைந்துள்ள வகையில் 
இரண்டிற்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன . அராக்னிடா 
வின் கெலிசெராக்களும் , பெடிப்பால்புகளும் கால்களுக்கு முன் 
னுள்ள உடற்கண்டத்தைச் சேர்ந்தவை . கால்கள் நிறைவுயிரி 
நிலையின் 3 ஆவது , 4 ஆவது , 5 ஆவது , 6 ஆவது உடற் கண்டங் 
களைச் சேர்ந்தவை . ஆனால் , பிக்னோகோனிடுகளின் நான்கு 
கால்களும் , நிறைவுயிரி நிலையின் 4 ஆவது , 5 ஆவது , ஆவது , 
7 ஆவது உடற்கண்டங்களைச் 

சேர்ந்தவை . 

அதனால் 
அராக்னிடாவின் 

நான்கு கால்களும் பிக்னோகோனிடு 
களின் நான்கு கால்களும் ஒன்றுக்கொன்று ஒப்பானவை 
அல்ல . பென்டா நிம்ஃபான் ( pentanymphon ) , டெக்கோ 
லோபோடா ( Decolopoda ) , பென்ட்டாப்பைக்கான் 
( pentapycon ) ஆகிய மூன்று இனங்களிலும் , ஐந்து ஜோடிக் 
கால்கள் உள்ளன . 

டோடெக்கோலோபோடா மாவ்சோனி 


254 


ஆர்த்ரோபோடா . அராக்னிடா 


காணப் 


( Dodccolopoda mawsoni ) என்னும் சிறப்பினத்தில் ஆறு கால்கள் 
உள்ளன . 

பிக்னோகோனிடுகளிடம் அராக்னிடப் பண்புகள் 
பட்டாலும் அவை அராக்னிடுகள் அல்ல . அராக்னிடப் பரிணாம 
நிலையில் உடற் கண்டங்களும் அவற்றுடன் இணைந்துள்ள இணை 
யுறுப்புகளும் நிலையான தன்மை பெறாத ஒரு நிலையிலிருந்து சில 
மாற்றங்கள் பெற்று இவ் வுயிரிகள் தோன்றியிருக்கலாமென 
நம்பப்படுகிறது . இவ் வுயிரி அராக்னிடுகளையும் , ஒட்டுடலிகளை 
யும் போன்று டிரைலோபேட்டுகளிலிருந்து பரிணமித்திருக்கலா 
மென்று சிலர் கருதுகின்றனர் . இவற்றிற்கும் ஒட்டுடலிகளுக்கு 
மிடையே காணப்படும் பண்புகள் குவிப்பரிணாமத்தால் தோன்றி 
யவையேயாகும் . அதனால் பிக்னோகோனிடுகள் தனி வகுப் 
பாகக் கருதப்படுகின்றன . 

இவ் வகுப்பு ஆறு குடும்பங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
துதிக்கை , கெலிசெராக்கள் , பெடிப்பால்புகள் , கால்களின் 
கரணை எண்ணிக்கை ஆகியவற்றின் அமைப்புகளின் அடிப்படை 
யில் இவ் வகுப்பு வகைபாடு செய்யப்பட்டுள்ளது . 

குடும்பம் 1 : நிம்ஃபோ நிடே ( Nymphonidac ) 

துதிக்கை பெரியதாகவும் அசைக்கப்படாமலும் உள்ளது . 
கெலில்சராக்கள் பெரியவையாக உள்ளன . பெடிப்பால்புகளில் 
ஐந்து முதல் ஏழுகரணைகள் வரைக் காணப்படுகின்றன . சினை 
தாங்கிக் கால்கள் 

இருபால் வகைகளிலும் உள்ளன ; அவை 
பத்துக் கரணைகளாலாகியவை . எடுத்துக்காட்டுகள் : நிம்ஃபான் 
என்னும் இனம் . இதில் பல சிறப்பினங்கள் உள்ளன . நிம்ஃபான் 
லாஞ்சிகாடேட்டம் மன்னார் வளைகுடாவிலும் , நிம்ஃபான் 
அந்தமானேஸ் அந்தமான் தீவிலும் காணப்படுகின்றன . 

குடும்பம் 2 : ஃபோக்ஸ் இச்சிலிடியிடே ( phoxichilidiidae ) 

இக் குடும்பத்திலும் துதிக்கை பெரியதாகவும் , 
முடியாமல் இணைந்தும் உள்ளது ; கெலிசெராக்கள் பெரியவை 
யாக உள்ளன . பெடிப்பால்புகள் உள்ளன ; அல்லது குறைவு 
பட்டுச் சிறு காம்புகள் போலக் காணப்படுகின்றன . 

சினை 
தாங்கிக் கால்கள் ஆண்களில் மட்டுமே உள்ளன . எடுத்துக் 
காட்டு : அனோப் லாடேக்டைலஸ் இன்வெஸ்டிகேட்டார்ஸ் 
( Anoplodactylus investigators ) சென்னைக் கடற்பகுதியில் காணப் 
படுகிறது . 
குடும்பம் : 3 பேல்லேனிடே 

பேல்லேனிடே ( Pallenidae ) 
இக் குடும்பத்திலும் துதிக்கை அசைக்க முடியாத வகையில் 
இணைந்துள்ளது . கெலிசெராக்கள் , பெடிப்பால்புகள் இல்லை . 


அசைக்க 


அராக்னிடுகளாகக் கருதப்படும் சில கணுக்காலிகள் 


255 


அல்லது 

குறைவுபட்ட நிலையில் உள்ளன . சினை தாங்கிக் 
கால்கள் ஆண்களில் மட்டும் உள்ளன . 

எடுத்துக்காட்டுகள் : 1 எண்டயிஸ் மோல்லிஸ் ( Endeis 
mollis ) தமிழ்நாட்டு ஓரக் கடல் பகுதிகள் , அலையிடைப் பகுதி 
களில் காணப்படுகிறது . 


குடும்பம் 4 : கோலோஸ் செண்டியிடே ( Colossendeidac ) 
துதிக்கை அசையக் கூடியது . 

அசையக் கூடியது . கெலிசெராக்கள் குறைவு 
பட்டுள்ளன ; அல்லது காணப்படவில்லை . பெடிப்பால்புகள் 
சிறப்பாக வளர்ச்சி பெற்றுள்ளன . சினை தாங்கிக் கால்கள் இரு 
பால்வகைகளிலும் உள்ளன . கோலோஸ் செண்டியிஸ் ( Colos 
sendeis ) இனத்தைச் சேர்ந்த சிறப்பினங்கள் சென்னைக் கடலில் 
காணப்படுகின்றன . 

குடும்பம் 5 : யூரிசிடிடே ( Uricididac ) 

இக் குடும்பத்தில் துதிக்கை அசையக் கூடியது . கெலி 
செராக்கள் இரண்டு கரணைகள் உடையவை . கிடுக்கி நன்றாக 
வளர்ச்சி பெற்றுக் காணப்படவில்லை . 

அஸ்க்கோரிங்கஸ் 
( Ascorhyncus) இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறப்பினம் மன்னார் 
வளைகுடாவில் காணப்படுகிறது . 


தடும்பம் 6 : பிக்னோகோனிடே ( Picnogonidae ) 
குடும்பத்தில் 

கெலிசெராக்கள் , பெடிப்பால்புகள் 
இல்லை . சினை தாங்கிக் கால்கள் ஆண்களில் மட்டும் உள்ளன . 
உடலும் , கால்களும் சற்றுத் தடிமனாக உள்ளன . பிக்னோ 
கோனியம் ( pycnogonium ) என்னும் 

வடக்கு 
அட்லாண்டிக் , ஜப்பானிக் கடல் பகுதிகளில் காணப்படுகிறது . 


இனம் 


டார்டிகிரேடா 


டார்டிகிரேடா ( Tardigrada ) 

ஒரு சிறிய 

விலங்கியல் 
பிரிவாகும் . டார்டிகிரேடிகள் மிகச் சிறிய விலங்குகள் ; அவை 
ஒரு மி . மீ . நீளத்திற்கு மேல் வளர்வதில்லை . இவ் விலங்குகளை 
ஈரப்பசை உள்ள பாசிகளுக்கிடையிலும் , நன்னீர் நிலைகள் 
மற்றும் கடல்களிலும் காணலாம் . இவ் விலங்குகளின் உடல் ஈரத் 
தன்மை இழந்து காய்ந்து வற்றிப்போகும்போது இவை மணல் 
துகள்கள் போலக் காணப்படுகின்றன . ஆனாலும் அந் நிலை 
யிலும் இவை இறப்பதில்லை . அதனால் இவற்றால் நீண்ட வறட்சிக் 
காலங்களைத் தாக்குப் பிடிக்கமுடிகிறது . 


256 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


இவற்றின் உருவம் இனத்திற்கினம் வேறுபடுகிறது . உடல் 
ஒரு மெல்லிய கியூட்டிகிள் புற உறையால் மூடப்பட்டுள்ளது . 
கியூட்டிகிள் மிக மெல்லியதாக உள்ளதால் அதனைக் கண்ட 
இடைச் 

சவ்விலிருந்து வேறுபடுத்திக் காணமுடிவதில்லை . 
உடலின் மேல் தோல் ( epidermis ) ஓரடுக்குச் செல்களாலாகியது . 
கியூட்டிகிளும் மேல்தோலும் நிறமற்றவை . ஒளி ஊடுருவிச் 
செல்லக் கூடியவை . ஆனால் , சில இனங்களில் இப் பகுதியில் 
கறுப்பு , பழுப்பு அல்லது சிவப்பு நிறத்துகள்கள் காணப்படு 
கின்றன . உடலின் முன் முனையில் வாயும் , பின் முனையில் 
பொதுப்புழையும் ( cloacal aperture ) அமைந்துள்ளன . 

நான்கு 
ஜோடிக் குட்டையான கூம்புபோன்ற கால்கள் உள்ளன . 
களின் நுனியில் இரண்டு கூர் நகங்கள் உள்ளன . இப் பண்புகள் 
பெரிப்பேட்ட ( ஸ் )சில் உள்ள அமைப்புகளை நினைவூட்டுகின்றன . 


கால் 


உடற்சுவர் ஒரு 

பெரிய உடற்குழியை அடக்கியுள்ளது . 
உடற்குழி நிறமற்றச் செல்களுள்ள உடற்குழித் திரவத்தால் நிரப் 
பப்பட்டுள்ளது . நல்ல ஊட்டம் பெற்றுள்ள விலங்குகளில் இச் 
செல்களில் நிறைய சேமிப்பு ஊட்டப் பொருள்கள் காணப்படு 
கின்றன ( படம் 110 ) . உள்ளுறுப்புகள் யாவும் இக் குழியில் 

அமைந்துள்ளன . பல 
தசை நார்கள் இக் குழி 
யில் அமைந்துள்ளன . 
பல தசை நார்கள் இ 
குழியில் குறுக்கே செல் 

கின்றன . உடலின் எப் 
படம் 110 . 
110 . 

பகுதியிலும் இணைப்புத் 
டார்டிகிரேடிகள் 

திசுக் 

காணப்படாதது 
1. எக்னிஸ்கஸ் . 

இவ் விலங்குகளின் தனிப் 
பண்பாகும் . 

வாய்க் குழிக்குள் ( buccal cavity ) 
திறக்கிறது . இதனையடுத்து 

வாய்க் குழாய் ( mouth 
tube )) உள்ளது . இக் குழாயின் உட்பரப்பு 

கைட்டி 
னப்படலத்தால் போர்த்தப்பட்டுள்ளது . 

வாய்க் 
குள்ளும் , வாய் குழாய்க்குள்ளும் 

கைட்டின 
அல்லது 

பற்கள் நீட்டிக் கொண்டுள்ளன . இவை யாவும் 
தசைகளால் அசைக்கப்படக் கூடியவை . 

வாய்க் 
அடுத்துத் தசை மிகுதியாக உள்ள உறிஞ்சும் தொண்டை , 
பட்டையான உணவுக் குழாய் , 

பெரிய 

போன்ற 
இரைப்பை , மலக்குடல் , பொதுக் கழிவரை ( cloaca ) ஆகியவை 
உள்ளன . 

ஒரு ஜோடி உமிழ் நீர்ச் சுரப்பிகள் வாய்க் குழிக்குள் 
திறக்கின்றன . சில இனங்களில் இச் சுரப்பிகளால் சுரக்கப்படும் 


வாய் ஒரு 


குழிக் 


பல 


முட்கள் 


குழாயை 


பை 


257 


அராக்னிடுகளாகக் கருதப்படும் சில கணுக்காலிகள் 


சுவாச 


சிறு 


பொருள் நச்சுத் தன்மை பெற்றுள்ளது . பொதுப்புழைக் 
கடைசி ஜோடி கால்களுக்கிடையில் அமைந்திருக்கிறது . 

சிறப்பாகத் தனித்த 
அமைப்புகளோ அன்றிச் சுற்றோட்ட 
( circulatory ) அமைப்புகளோ இல்லை . 
மலக் குடலுடன் இணைந்துள்ள 
இரண்டு மருங்கு முட்டுக் குழாய்கள் 
கழிவு நீக்க உறுப்புகளாகச் செயல் 
படலாம் என நம்பப்படுகிறது . இம் 
முட்டுக் குழாய்கள் மாறுபட்ட மால் 
பீஜியன் நுண் குழாய்களாகக் கருதப் 
படுகின்றன . நரம்பு மண்டலத்தில் 
தொண்டைக் கீழ் நரம்புத் திரட்சி 
தொண்டை மேல் நரம்புத் திரட்சி , 

ன்கு திரட்சிகளுள்ள கீழ் நரம்புத் 
தண்டு ஆகியவை காணப்படு 
கின்றன . இரண்டு கண்கள் 
புள்ளிகள் போலவுள்ளன . டார்டி 
கிரேடுகள் இருபால் உயிரிகளாகக் கரு 
தப்பட்டன . ஆனால் , அவை யாவும் 
ஒருபால் உயிரிகளென்று தெரிகிறது . 
மேக்ரோபையோட்டஸ் (( macro 

2 
biotus ) இனத்தில் ஆண்களைக் காணு 

படம் 110 . 
தல் மிக அரிதாக உள்ளது . ஆண் டார்டிகிரேடிகள் 
பெண் ஆகிய இரு பால்வகைகளிலும் 2. மேகரோபையோட்ட ஸ் . 
இனச்செல் உறுப்புகள் ( gonads ) ஒற்றையாக உள்ளன . அவை 
மலக்குடலுக்குள் திறக்கின்றன . விந்தகம் , சினையகத்துடன் ஒரு 
துணைச்சுரப்பி இணைந்துள்ளது . 

கண்ட உடல் அமைப்பு , கால்களில் நகங்கள் , மால்பீஜியன் 
நுண் குழாய்கள் போன்ற குழாய்கள் முதலியன பெற்றிருப்ப 
தால் டார்டிகிரேடிகளைக் கணுக்காலிகள் எனக் கூறமுடியும் . இவ் 
விலங்குகளில் சிலியங்கள் ( நுண்ணிழைகள் ) இல்லாததால் இது 
உறுதி செய்யப்படுகிறது . தா வரமுண்ணும் பழக்கம் , வரித்தசை 
இல்லாத நிலை , ஜோடிகளாக உள்ள உணர் உறுப்புகள் , தாடை 
களற்ற நிலை , காக்சல் சுரப்பிகள் , சுவாச மற்றும் சுற்றோட்ட 
அமைப்புகள் இல்லாத நிலை ஆகியவை இவற்றை அராக்னிடா 
வுடன் தொடர்பற்றவை என உறுதிப்படுத்துகின்றன . 

கணுக் 
காலிகளின் மற்ற எந்த வகுப்புகளின் பொதுப்பண்புகளும் 
இவற்றில் காணப்படவில்லை . அதனால் இவை வேறு எந்தக் 
கணுக்காலி வகுப்பிலும் சேர்க்கப்படவில்லை . இவற்றை எளிய 


258 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


அமைப்புடைய தாழ்ந்த 

நிலையிலுள்ள 

கணுக்காலிகளாகக் 
கருதலாம் எனக் கூறப்படுகிறது . 

மேக்ரோபையோட்டஸ் ( macrobiotus ) இனம் பாசிகளுக் 
கிடையிலும் , நீரிலும் வாழ்கிறது . எக்னிஸ்கஸ் ( Echiniscus) 
இனம் ஆர்டிக் பகுதியிலிருந்து சுமார் 11,000 அடி உயரமுள்ள 
மலைப்பகுதி வரைக் காணப்படுகிறது . இவை உலகின் அனைத்துப் 
பகுதிகளிலும் வாழ்கின்றன . 


பெண்டாஸ்ட்டோமிடா 


கின்றன . 


நிறைவுயிரி பெண்டாஸ்ட்டோமிடா ( Pentastomida ) 
முதுகெலும்பிகளில் உள் ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன . இவை 
பொதுவாகப் புலாலுண்ணிகளாகிய நாய்கள் , நரிகள் , முதலைகள் , 
பாம்புகளின் சுவாசப் பாதைகள் , நுரையீரல்களில் காணப்படு 

சில வேளைகளில் இவை குடல் மற்றும் உடற்குழி 
களிலும் காணப்படுவது உண்டு . 

இவற்றின் லார்வாக்கள் 
கூடுறை ( encysted ) நிலையில் இடை நிலை விருந்தோம்பிகளாகிய 
தாவரமுண்ணி முதுகெலும்பிகளில் காணப்படுகின்றன . 

இவற்றின் உடல் வெண்மையாக , நீர் உருளை போன்ற புழு 
உருவில் உள்ளது - போரோசெஃபாலஸ் ( porocephalus) . 

சில 
இனங்களில் உடல் தட்டையாக உள்ளது - லிங்குவாட்டுடா 
( Linguatuda ) . உடலின் முன் பகுதியில் 

வளைய 

அமைப்பு 
( Annulation ) காணப்படவில்லை . ஆனால் , பின் பகுதியில் வளைய 
புழுக்களில் உள்ளதைப்போன்று வளையங்கள் உள்ளன . இவ் 
வளையங்கள் மேற்போக்காக அமைந்தவை . 

உடலின் கண்ட 
அமைப்பைக் காட்டுபவை அல்ல . 

வளையத் தோற்றமற்ற முன் பகுதிக்குத் தலை என்று பெயர் . 
வாய் இப் பகுதியில் முன் முனையில் அல்லது கீழ்ப்பக்கத்தில் 
அமைந்திருக்கிறது . வாய் மருங்குகளில் பக்கத்திற்கொன்றாக 
இரண்டு ஜோடி வளைவான கொக்கிப் போன்ற முட்கள் உள்ளன 
நீட்டி உள்ளிழுக்கப்படக் கூடிய இவை விருந்தோம்பியின் 
உடலைப் பற்றிக் கொள்ள உதவுகின்றன . உணவுப்பாதை ஒரு 
நேரான குழாயாக உள்ளது . தொண்டை உறிஞ்சும் ஆற்றல் 
பெற்றுள்ளது . 

அமைப்புகள் , சுற்றோட்ட அமைப் 
புகள் இல்லை ( படம் 111 , ) . நரம்பு மண்டலத்தில் ஒரு பெரிய 
கீழ் நரம்புத் திரட்சி உள்ளது . உடலின் அனைத்துப் பகுதி 
களுக்கும் அதிலிருந்து நரம்புகள் செல்கின்றன . உணர் உறுப்பு 
களில்லை . 

இவை ஒருபாலுயிரிகள் ; இனச்செல் உறுப்புகள் 
ஒற்றையாகக் குழாய் போலுள்ளன . 

இனப்புழை 


சுவாச 


. 


ஆண் 


அராக்னிடுகளாகக் கருதப்படும் சில கணுக்காலிகள் 


259 


வாய்க்குச் சற்றுப் பின் தள்ளிக் கீழ்ப்பக்கத்தில் அமைந்துள்ளது . 
பெண் புழை உடலின் பின் முனைக்கருகில் கீழ்ப்பக்கத்தில் மலப் 
புழைக்குச் சற்று முன் தள்ளி அமைந்துள்ளது . 


கருமுட்டையின் பெரும்பகுதி 
கருவளர்ச்சி தாயின் உடலி 
லுள்ள போதே நடைபெற்றுவிடு 
கிறது . கருமுட்டைகள் தும்மலின் 
போது மூக்கு வழியாகவோ , 
அல்லது மலத்துடனோ விருந் 
தோம்பியின் 

விட்டு 
வெளிவருகின்றன . தழைகளின் 
மேல் கிடக்கும் இக் கருமுட்டை 
களை இடை நிலை விருந்தோம்பி 
கள் தின்றால் தான் வாழ்க்கைச் 
சுழற்சி தொடர்ந்து நடை 
பெறும் . 


உடலை 


தாவரமுண்ணி விலங்காகிய 
இடை நிலை விருந்தோம்பியின் 
இரைப்பையில் முட்டைத் 
தோல் கரைந்து லார்வாக்கள் 
வெளிவருகின்றன . 

லார்வா 
வுக்கு இரண்டு ஜோடி இணை 
யுறுப்புகளும் , ஒரு ஜோடி முன் 
முனைக் கொக்கி முட்களும் , ஒரு 
துளைக்கும் நீட்சமும் உள்ளன . 
லார்வாக்கள் துளைக்கும் நீட்சங் 
களின் உதவியால் இரைப்பைச் 

படம் 111 . 
சுவரைத் துளைத்து இரத்த 

போரோசெபாலஸ் 
ஓட்டத்துடன் சென்று கல்லீரல் 

1. லார்வா 2. நிறைவுயிரி , 
போன்ற 

உள்ளுறுப்புகளில் 
கூடுறை நிலையை அடைகின்றன . கூடுறை நிலையிலேயே பல 
தோலுரித்தல்கள் நடைபெற்று இணையுறுப்புகள் போன்ற புற 
அமைப்புகள் மறைந்து உள்ளுறுப்புகள் தோன்றுகின்றன . 
லார்வாக்கள் கூட்டிற்குள்ளேயே இளரிகளாக வளர் உருமாற்றம் 
அடைகின்றன . இதுபோன்ற இளரிகளுள்ள கூடுகள் நிறைந்த 
இடை நிலை விருந்தோம்பியின் புலாலை நிரந்தர விருந்தோம்பிகள் 
உண்ணும்போது ஒட்டுண்ணிகள் பின்னவற்றின் உடலை அடை 


கின்றன . 


260 

ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 
போராசெஃபாலஸ் பேட்டோனி ( Porocephalus pattoni ) , 
போராசெஃபாலஸ் மோனிலிபார்மிஸ் 

( P. moniliformis ) 
ஆகிய இரண்டு சிறப்பினங்கள் சாரைப் பாம்பு , நல்ல பாம்பு , 
மலைப் பாம்புகளின் நுரையீரல்களில் ஒட்டுண்ணிகளாக வாழ் 
கின்றன . போராசெஃபாலஸ் மெகாசெஃபாலா ( P. megace 
phala ) முதலைகளிலும் , போராசெஃபாலஸ் கச்சுஜெனிசிஸ் 
( P. kachugenesis ) ஆமைகளிலும் ஒட்டுண்ணிகளாக உள்ளன . 
ராய்லியிடியெல்லா இண்டிகர் தவளையின் துரையீரலில் 
காணப்படுகிறது . இந்த இனத்தைச் சேர்ந்தவை உடும்பு , 

போன்ற விலங்குகளிலும் காணப்படுகின்றன . 
லிங்வோட்டுலா என்னும் இனத்தில் உடல் தட்டையாக 
உள்ளது . இந்த இனத்தைச் சேர்ந்தவை நரிகள் , ஓநாய்களின் 
சுவாசப் பாதையில் காணப்படுகின்றன . 

இவற்றைப் பரிணமிக்கப்படா பண்புகள் நிறைந்த ஒரு 
தாழ்ந்த நிலைக் கணுக்காலிகளாகக் 

கருதலாம் . இவற்றின் 
ஒட்டுண்ணி வாழ்க்கை , இவற்றின் 

அமைப்புக்குக் 
காரணமாகும் . 


அரணை 


எளிய 


மேற்கோள் நூற் பட்டியல் 


( Bibliography ) 


Adam Sedgewick 


A Students text book 

of Zoology Vol III 
Invertebrate 


Borradaile , Ports and 

others 


Cloudsley - Thompson J.L. - 


Spiders , scorpions , centipeds 

and mites 
The Arachnida 
Biology of invertebrata 


Savory T. H 
Wilmoth , James H. 


; 


கலைச்சொற்கள் 


தமிழ் - ஆங்கிலம் 


அகாரி 
அக்ரான் 
அடிச்சவ்வு 
அடித்துண்டு 
அடுக்கு 
அம்ளிபைகி 
அராக்னிடு 
அரானே 
அலையிடைப் பகுதி 
அழிந்து மறைந்தவை 
அறுகாலி 
அறுவடைச் சிலந்தி 
அனலிடா 
அனிச்சை செயல் 
அனைத்துண்ணி 


Acari 
Acron 
Basement membrane 
Basal segment - basal lobe 
layer- stratified 
Amblypygi 
Arachnid 
Aranae 
Inter tidal zone 
Extinct 
Hexapoda , Insecta 
Harvestmen , opilione 
Annelida 
Reflex action 
Omnivorous 


- 


ஆண் கருவரை 
ஆழ்கடல் பகுதி 
ஆன் டென்னா 
ஆஸ்டியம் 


Uterus masculinus 
Deep sea region 
Antenna 
Ostium 


இடுப்பு 
இடைப்படுகண்டம் 
இடைப்படைக் கண்டம் 
இடையுடல் 


Pedicic 
Intercalary segment 
Mesodermal somite 
Mesosoma 


கலைச்சொற்கள் 


268 


- 


இணைகூடுதல் 
இணைப்புக் கோடு 
இணைப்புத் திசு 
இணையுறுப்பு 
இதயம் 
இரத்த ஓட்டம் 
இருபக்க சமச்சீர் 
இருபாலுயிரி 
இருளை விரும்புதல் , இரவில் 
நடமாடும் 


Mating 
Su ure 
Connective tissue 
Appendage 
Heart 
Blood circulation 
Bilateral symmetry 
Hermaphrodite 
Nocturnal 


இழைச்சீப்பு 


இளரி 


Prey 
Calamistrum 
Young animal 
Wing 
Social behaviour 
Gonad 
Gonopod 


இறக்கை 
இனக் கூட்டுறவு 
இனச்செல் உறுப்பு 
இன நீட்சம் , இனப்பெருக்க 

நீட்சம் 
இனப்புழை மூடி 
இனப்பெருக்க தாளம் 
இனப்பெருக்க முன் கண்டம் 
னப்பெருக்கம் 


- 


Genital operculum 
Genital duct 
Pregenital segment 
Reproduc ion 
Genus 
Insect 


இனம் 


இன்செக்ட்டு 


ஈரத்தன்மை 


Humidity 


உடற்கட்டமைப்பு 
உடற்கண்டம் 
உடற்குழி 
உடற்குழிப்பை 
உடற்பகுதி 
உட்கிரகித்தல் 
உட்கிளை 
உட்குழிதல் 
உட்சட்டகம் 
உட்பரப்பு 


Body organisation 
Body segment 
Coelom 
Coelomic sac 
Trunk - body region 
Absorption 
Endorodite 
Invagination 
Endoskeleton 
Inner surface 


- 


264 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


- 


-- 


உணர் உறுப்பு 
உணர்கொம்பு 
உணவுக் குழாய் கீழ்த் திரட்சி 
உணவுக் குழாய் மேற் திரட்சி 
உணவுப்பாதை 
உணர் முட்கள் 
உண்ணி 
உண்ணுதல் 
உண்ணுமுறுப்பு 
உதடு 
உமிழ் நீர்ச் சுரப்பி 
உயிரி 
உருவ அமைப்பு 
உள் வகுப்பு ( வகைபாடு ) 
உறுப்பு மண்டலம் 
உள்ளுணர்ச்சி 
உள்ளுறுப்புக் குழி 
உறுப்பமைப்பு 


Sense organ 
Antenna 
Sub oesophageal ganglion 
Supra oesophageal ganglion 
Alimentary canal 
Sensory processes 
Tick 
Feeding 
Feeding organ 
Lip 
Salivary gland 
Organism 
Body form 
Sub class 
Organ System 
Instinct 
Perivisceral cavity 
Anatomy 


ஊ 


ஊட்டக் குழாய் 
ஊட்டப் பொருள் 


Nutritional tube 
Nutritive substance 


எச்சரிக்கை ஒலி 
எச்சரிக்கை நிறம் 
எண்டோஸ்டர்னைட் 


Warning sound 
Warning colour 
Endosternite 


- 


-- 


ஒப்பிலியோன்கள் 
ஒம்மாடிடியம் 
ஒருபாலுயிரி 
ஒலி அதிர்வுகள் 
ஒலி அலைகள் 
ஒளி உணர் உறுப்பு 
ஒற்றைக்கிளை இணையுறுப்பு 


Opiliones 
Ommatidium 
Unisexual organism 
Sound vibration 
Sound waves 
Photo receptor 
Uniramous appendage 


ஓசில்லஸ் 


Ocellus 


கலைச்சொற்கள் 


265 


ஓட்டுடலி 
ஓரக்கடல் பகுதி 


Crustacea 
Littoral zone 


கசையிழை 
கடினத் தகடு 
கடினத் தாடை 
கடையுடல் 


கணு 


கணுக்காலி 
கண் 
கண் தாங்கி 
கரணை 


கரு 


கருக்கோளம் 
கருப்படை 
கருப்பை 
கருமுட்டை 
கருவளர்ச்சி 
கருவுறுதல் 
கலவி 
கழிவு நீக்கம் 
காக்சா 
காக்சாச் சுரப்பி 
காதலூடாட்டம் 
கார்பானிஃபெரஸ் காலம் 
கால் 
கிடுக்கி 
கியுட்டிகிள் , புறவுறை 
கிரஸ்டேசியா 
கிரிபெல்லம் , நூற்புத்தகடு 
கிளைப்பியஸ் 
கீல் மூட்டு 
கீலோநேத்தி 
கீழ் உதடு 
குடல் 
குடும்பம் ( வகைபாடு ) 
குட்டிபோடும் பழக்கம் 


Flagellum 
Sclerite 
Mandible 
Metazoa 
Joint 
Arthropoda 
Eye 
Occularium 
a leg segment 
Embryo 
Blastula 
Germ layer 
Uterus 
Zygote 
Embryonic development 
Fertilization 
Copulation 
Excretion 
Coxa 
Coxal gland 
Courtship 
Carboniferous period 
Leg 
Chela 
Cuticle 
Crustacea 
Cribellum 
Clypeus 
Hinge joint 
Chelonathi 
Labium 
Intestine 
Family (taxonomy ) 
Viviparity 
Wasp 
Cucullus 


குளவி 


கூக்குல்லஸ் , முகப்புத்தகடு 


266 


ஆர்த்ரோ போடா - அராக்னிடா 


கூட்டுக்கண் 
கூம்பு 
கூர் நகம் 
கைட்டினப் படுதல் 
கைலேரியா 


Compound eye 
Cone 
Claw 
Chitinization 
Chilaria 


- 


சட்டை உரித்தல் 
சமச்சீர் 
சவ்வு 
சாக்யூல் 
சாட்டைத் தேள் 
சாலிஃப்யுகே 
சிஃப்போசுரா 
சிலந்தி 
சிறப்பினம் ( வகைபாடு ) 
சினை தாங்கிக்கால் 
சினையகம் 
சினையணு நாளம் 
சீப்பமைப்பு 
சீரிழத்தல் 
சுருங்கி விரிதல் 
சுருள்கள் 
சுவாசத்துளை 
சுவாச மண்டலம் 
சுவை உணர்வு 
சுற்று வாட்டத் தசை 
செம்மரிக் கொம்பு உறுப்பு 
செரித்தல் 
செரிநொதி 
செவுள் 
செவுள் இழை 
செவுள் தகடு 
செவுள் புத்தகம் 
சைலூரியன் காலம் 


Moulting 
Symmetry 
Membrane 
Saccule 
Whipscorpion 
Solifugae 
Xiphosura 
Spider 
Specics ( taxonomy ) 
Ovigerons leg 
Ovary 
Oviduct 
Calamistrum 
Degeneration 
Contractile 
Coils 
Spiracle 
Respiratory system 
Sense of taste, gustatory sense 
Circular muscle 
Ram s horn organ 
Digestion 
Digestive enzyme 
Gill , Branchia 
Branchial filaments 
Branchial lamellae 
Gill book 
Silurian period 


- 


டர்கத்தகடு 
டார்சஸ் 


Tergal plate 
Tarsus 


கலைச்சொற்கள் 


267 


- 


டிக்கு ( உண்ணி ) 
டிபியா 
டிரக்கியக் குழாய் 
டிரைலோபைட்டு 
டிரோகாண்டர் 
டெல்சன் 


Tick 
Tibia 
Tracheal tube 
Trilobite 
Trochanter 
Telson 


- 


| 


த 


- 


- 


- 


தக அமைதல் 
தக்க அமைப்பு 
தட்டை நுனி 
தட்டைப்படை திசு 
தலை தோன்றுதல் 
தலை மார்புப் பகுதி 
தலையடிப்பகுதி 
தற்காப்பு உறுப்புகள் 
தற்பகுதியிழத்தல் 
தன்னினமுண்ணி 
தாக்கும் உறுப்புகள் 
தாடை 
தாடையடித் தகடு 
தீனி ஆவல் 
துகள்கள் 
துணைச் சுரப்பி 
தெலிபோனிடு 
தேள் 
தொடு உணர்ச்சி 
தொண்டை 
தோலுரித்தல் 


Adaptation 
Adaptive characters 
Spatulate end 
Squamous epithelium 
Cephalisation 
Cephalo thoracic region 
Basillar region of tead 
Organs of defence 
Autotomy 
Cannibal 
Organs of offence 
Jaw 
Gnathobase 
Fcod securing reflex 
Granules 
Accessory gland 
Thelyphonid 
Scorpion 
Tactile sense 
Pharynx 
Moulting , Ecdysis 


- 


- 


நச்சுச் சுரப்பி 
நஞ்சு 
நடத்தை , பழக்க வழக்கம் 
நடுக்கண் 
நரம்புக் கண்டம் 
நரம்புத் திரள் 
நன்னீர் 


Poison gland 
Poison 
Behaviour 
Middle eye 
Neural segment 
Nerve ganglion 
Fresh water 
Duct 


நாளம் 


268 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


- 


நாற்றச் சுரப்பி 
நிம்ஃப் 
நிறைவுயிரி 
நீட்சம் , நீட்சி 
நீரிழப்பு 
நுண்முட்கள் 
நுரையீரல் புத்தகம் 
நூற்குமமைப்பு 
நெகிழ்தல் 


Odoriferous gland 
Nymph 
Adult 
Process 
Loss of water 
Setae 
Lung book 
Spinnerets 
Flexible 


ப 


- 


- 


படலம் 
படைத்திசு 
பட்டுச்சுரப்பி 
பரிணாமம் 
பலகாலுயிரி , மிரியாபோடா 
பழவுயிர் யுகம் 
பற்றுறுப்பு 
பால்பு 
பின் வயிறு 
புணர் உறுப்பு 
புணர் புழை 
புதைபடிவம் 
புரோஸ்த்தோமியர் 
புலாலுண்ணி 
புவிப்பரவல் 
புழை 
புற உறை 
புற ஒட்டுண்ணி 
புறச் சட்டகம் 
புறப்பாலுறுப்பு 
பூத பௌதீக நிலை 
பூரான் 
பெக்டின் 
பெட்டகத்திசு 
பெட்டல்லா 
பெடிப்பால்பி 
போலித்தேள் 
போலிப்பாவனை 


Sheet 
Epithelial tissue 
Silk gland 
Evolution 
Myriapoda 
Palacozoic era 
Prehensile organ 
Palp 
Post abdomen 
Copulatory organ 
Copulatory aperture 
Fossil 
Prosthomere 
Carnivore 
Geological distribution 
Aperture 
Cuticle 
Ectoparasite 
Exoskeleton 
External genitalia 
Physico chemical state 
Centiped 
Pectin 
Cuboidal tissue 
Patella 
Pedipalp 
Pseudoscorpion 
Mimicry 
Plucula 


- 


- 


ப்ள கூலா 


- 


கலைச்சொற்கள் 


269 


ம 


- 


- 


மடல் 
மரவட்டை 
மருங்குக் கண் 
மருங்குச் சவ்வு 
மலப்புழை 
மலப்புழை மூடித்தகடு 
மார்பு 
மால்பிஜியன் நுண்குழாய் 
முகப்புத்தகடு , கூகுல்லஸ் 
முகிழ்தல் , பரிணாமம் 
முட்டுக் குழாய் 
முட்டைக்கூடு 
முட்டையிடு நீட்சங்கள் 
முதிராப்பண்பு 
முதிர் உயிரி 


... 


Lobe 
Milliped 
Lateral eye 
Pleural membrane 
Anus 
Operculum anale 
Thorax 
Malpighian tubule 
Cucullus 
Evolution 
Caccum 
Egg sac 
Ovipositors 
Primitive feature 
Mature stage ,, 

Evolucd state 
Vertebrate 
Capitulum 
Foregut 
Brain 
Molluses 
Carapace 


முதுகெலும்பி 
முணைத்தலை 
முன்குடல் 
மூளை 
மெல்லுடலிகள் 
மேற்பெருந்தகடு , கேரப்பேஸ் 


யுரிபைகி 
யுரிப்டிருடு 
யோக் 


Uropygi 
Eurepterid 
Yolk 


... 


ரெசி நியுலி 
ரெட்டினா , விழித்திரை 
ரோஸ்ட்ரம் 


Recinuli 
Retina 
Rostrum 


லார்வா 
லென்ஸ் 
லேபியம் 
லேபிரிந்த் 
லோரம் 


Larva 
Lens 
Labium 
Labryoth 
Lorum 


270 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


- 


- 


வகுப்பு ( வகைபாடு ) 
வண்டு 
வயிறு 
வரிசை ( வகைபாடு ) 
வளர் உருமாற்றம் 
வளர்கரு 
வளை 
வாய்க்குடை 
வாய்க்குழாய் 
வாய்க்குழி 
வாய்ப் பின் கண்டம் 
வாய்முகடு 
விந்தகம் 
விந்தணு 
விந்தணுச்சிப்பம் , விந்தணுத் 

தொகுதி 
விந்து கொள்பை , விந்து 

வாங்குபை 
விந்து நாளம் 
விந்து மாற்றம் 
விலங்குத் தொகை 
வெப்பம் 
வெளிக்கிளை ( இணையுறுப்பின் ) 
வேதி உணர் உறுப்பு 


Class (taxonomy ) 
Beetle 
Abdomen 
Order (taxonomy ) 
Metamorphosis 
Developing embryo 
Burrow 
Camerastomc 
Buccal tube 
Buccal cavity 
Post oral segment 
Epistome 
Testis 
Sperm 
Spermatophore 


Seminal receptacle 


- 


Vas deferens 
Transfer of sperms 
Animal population 
Heat 
Exopodite 
Chemo receptor 


- 


ஸ 


ஸ்கூட்டம் 
ஸ்டர்னம் 


Scutum 
Sternam 


ஹ 
ஹைட்ரஜன் அயனி அடர்த்தி 


- 


Hydrogen ion concentration 


ஆங்கிலம் - தமிழ் 


A 


வயிறு 


உட்கிரகித்தல் 


அகாரி 


Abdomen 
Absorption 
Acari 
Accesory gland 
Acron 
Adaptation 
Adaptive characters 
Adult anímal 
Alimentary canal 
Anal segment 
Anatomy 
Animal . 
Annelida 
Antenna 


துணைச் சுரப்பி 
அக்ரான் 
தக அமைதல் 
தக்க பண்புகள் 
நிறைவுயிரி 
உணவுப் பாதை 
மலப்புழைக் கண்டம் 
உறுப்பு அமைப்பு 
விலங்கு 
அனெலிடா 
ஆன் டென்னா , 

உணர் கொம்பு 
மலப்புழை 
துளை , புழை 
இணையுறுப்பு 
அராக்னிடா 
பாதச் சவ்வு 
கணுக்காலி , 
ஆர்த்ரோபோடா 
தற்பகுதி இழத்தல் 


Anus 
Aperture 
Appendage 
Arachinda 
Areolium 
Arthropoda 


Autotomy 


- 


B 


Basal lobe 
Basement membrane 
Basillar region 
Beetle 
Behaviour 
Bilateral symmetry 
Biramous appendage 
Blastoderm 


அடிமடல் , அடித்துண்டு 
அடிச்சவ்வு 
தலையடிப்பகுதி 
வண்டு 
நடத்தை , பழக்க வழக்கம் 
இருபக்கச் சமச்சீர் 
இருகிளை இணையுறுப்பு 
கருக்கோளப்படை 


272 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


இரத்த ஓட்டம் 
உருவம் 
உடற்கண்டம் 


Blood circulation 
Body form 
Body segment 
Brain 
Bronchiae 
Buccal cavity 
Buccal tube 


மூளை 


செவுள்கள் 
வாய்க்குழி 
வாய்க்குழாய் 


C 


... 


முட்டுக்குழாய் 
இழைச் சீப்பு 
கேம்பிரியன் காலம் 
வாய்க்குடை 
முனைத்தலை 
கார்பானிபெரஸ் காலம் 
புலாலுண்ணி 
செல் 


பூரான் 


Caecum 
Calamistrum 
Cambrian period 
Camerastome 
Capitulum 
Carboniferous period 
Carnivore 
Cell 
Centiped 
Cephalothorax 
Chela 
Chelicera 
Chilaria 
Chitimisation 
Ciliated epithelium 
Circular muscle 
Class (taxonomy ) 
Claw 
Cleavage 
Clypeus 
Coils 
Columnar epithelium 
Compound eyes 
Connective tissue 
Copulation 
Cornea 
Cxal 
Cexal gland 
Cribellum 
Crustacea 


... 


... 


தலைமார்பு 
கிடுக்கி 
கெலிசெரா 
கைலேரியா 
கைட்டினப்படுதல் 
நுண்ணிழைத் திசு 
சுற்றுவாட்டத் தசை 
வகுப்பு ( வகைபாடு ) 
கூர் நகம் 
பிளவிப் பெருகுதல் 
கிணப்பியஸ் 
சுருள்கள் 
தூண்படைத் திசு 
கூட்டுக் கண்கள் 
இணைப்புத் திசு 
புணர்ச்சி , கலவி 
கார்னியா 
காக்சா 
காக்சாச் சுரப்பி 
நூற்புத் தகடு 
ஓட்டுடலி , கிரஸ்டேசியா 


... 


... 


கலைச்சொற்கள் 


273 


Cucullus 
Cuticle 


கூகுல்லஸ் , முகத்தகடு 
கியுட்டிகிள் , புற உறை 


D 


Degeneration 
Digestion 
Digestive enzymes 


சீரிழத்தல் 
செரித்தல் 
செரி நொதிகள் 


E 


மண்புழு 


Earthworm 
Ecdoderm 
Ecdysis 
Ectoparasite 
Egg 
Eggsac 


- 


Ejaculatory duct 
Elasticity 
Embryo 
Endite 
Endoparasite 
Endopodite 
Endoskeleton 
Endosternite 
Epidermis 
Epistome 
Eurypterid 
Evolution 
Excretion 
External genetalia 
Extinct 
Exopodite 
Eye 


புறப்படை 
தோலுரித்தல் 
புற ஒட்டுண்ணி 
முட்டை , கருமுட்டை 
முட்டைப் பை , முட்டை 
உறை 
விந்து பீச்சு நாளம் 
மீள்தன்மை 
கரு 
உள் துண்டு 
உள் ஒட்டுண்ணி 
உட்கிளை 
உட்சட்டகம் 
எண்டோஸ்டர்னைட் 
மேற்தோல் 
வாய்முகடு 
யுரிப்டிருடு 
பரிணாமம் , முகிழ்தல் 
கழிவு நீக்கம் 
புறப் பாலுறுப்புகள் 
அழிந்து மறைந்த 
புறக்கிளை , வெளிக்கிளை 
கண் 


- 


Family (taxonomy ) 
Feeding organs 

18 


- குடும்பம் ( வகைபாடு ) 

உண்ணுமுறுப்புகள் 


274 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


Femer 
Fertilisation 
Fiber 
Flagellum 
Foregut 
Fossil 
Fresh water 


பீமர் 
கருவுறுதல் 
இழை , நார் 
கசையிழை 
முன் குடல் 
புதைவடிவம் 
நன்னீர் 


-- 


- 


G 


Genital duct 
Genital segment 
Gill 
Gill filament 
Gill plate , lamella 
Genital operculum 
Gnathobase 
Gonod 
Granules 
Groove 


இனப்பெருக்க நாளம் 
இனப்பெருக்கக் கண்டம் 
செவுள் 
செவுள் இழை 
செவுள் தகடு , நுண்தகடு 
இனப்புழை மூடி 
தாடையடித் தகடு 
இனச்செல் உறுப்பு 
துகள்கள் 
வரிப் பள்ளம் 


H 


Harvestman 
Head 
Heart 
Heat 
Hexapoda 
Hind gut 
Humidity 
Hydrogen ion concentration 


அறுவடைச் சிலந்தி 
தலை 
இதயம் 
வெப்பம் 
அறுகாலுயிரி 


பின் குடல் 


- 


ஈரத்தன்மை , ஈரப்பசை 
ஹைட்ரஜன் அயனி 
அடர்த்தி 


I 


Inner surface 
Insecta 


Invagination 
Itch mite 


உட்பரப்பு 
இன்செக்டுகள் , அறுகா 

லுயிரிகள் 
உட் குழிதல் 
சிறங்குமைட்டு , அரிப்பு 
மைட்டு 


கலைச்சொற்கள் 


275 


J 


Joints 


இணைப்புகள் , கரணைகள் 


L 


கீழுதடு , லேபியம் 
மேலுதடு , லேப்ரம் 
லேபிரிந்த் 
லார்வா 


Labium 
Labrum 
Labyrinth 
Larva 
Leg 
Lens 
Lobes 
Loss of water 


கால் 


லென்ஸ் 
மடல்கள் 
நீரிழப்பு 
நுரையீரல் புத்தகம் 


Lung book 


M 


Malpighian tubule 


Mating 


- 


Mature state 
Membrane 
Mesenteron 
Mesosoma 
Metasoma 
Midgut 
Milliped 
Mimicry 
Mites 
Mollusca 
Moulting 


மால்பிஜியன் நுண் குழாய் 

கள் 
இணை கூடுதல் , இணை 

சேர்தல் 
முதிர்ந்த நிலை 
சவ்வு 
நடுக்குடல் , இடைக்குடல் 
இடையுடல் 
கடையுடல் 
நடுக்குடல் 
மரவட்டை 
போலிப்பாவனை 
மைட்டுகள் 
மெல்லுடலி , மொலஸ்க்கா 
தோலுரித்தல் , சட்டை 

யுரித்தல் 
பல காலுயிரிகள் 


- 


Myriapoda 


N 


Nephridium 
Nerve 
Nervous system 
Nocturnal 
Nutritive substance 


நெஃப்ரிடியம் 
நரம்பு 
நரம்பு மண்டலம் 
இரவில் நடமாடும் 
ஊட்டப் பொருள் 


276 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


0 


Ocellus 


Occularium 
Odoriferous glands 
Oesophagus 
Ommotidium 
Omnivorous 
Opiliones 
Opisthosoma 
Order ( taxonomy ) 
Organs of defence 
Organs of hearing 
Organs of offence 
Organs of sight 


ஓசில்லஸ் , எளிய ஒற்றைக் 

கண் 
கண் தாங்கி 
நாற்றச் சுரப்பி 
உணவுக் குழாய் 
ஒம்மாடிடியம் 
அனைத்துண்ணி 
ஒப்பிலியோன்கள் 
பின் னுடல் 
வரிசை ( வகைபாடு ) 
தற்காப்பு உறுப்புகள் 
ஒலி உணர் உறுப்புகள் 
தாக்கும் உறுப்புகள் 
பார்வை , ஒளிஉணர் உறுப் 

புகள் 
நுகர்ச்சி உறுப்புகள் 
உறுப்பு மண்டலம் 
சுவை உணர் உறுப்புகள் 
ஆஸ்டியம் , இதய மருங்குத் 


- 


Organ of smell 
Organs system 
Organs of taste 
Ostium 


- 


துளை 


Oviduct 
Oviparous 
Ovipositors 
Ovum 


சினை யணு நாளம் 
முட்டையிடு பழக்கம் 
முட்டையிடும் நீட்சங்கள் 


- 


சினை யணு 


P 


Pairing 
Paleozoic era 
Palp 
Parasite 
Patella 
Pedicel 
Pericardium 
Pharynx 
Photoreceptor 
Phylum ( taxonomy ) 
Placula 
Pleural sclerites 


இணை கூடுதல் 
பழவுயிர் யுகம் 
பால்ப்பு , நீட்சம் 
ஒட்டுண்ணி 
பெட்டல்லா 
இடுப்பு 
இதய உறைக் குழி 
தொண்டை 
ஒளிஉணர் உறுப்பு 
பெருந்தொகுதி . ஃபைலம் 


ப்ளகூளா 


மருங்குத் தகடுகள் 


277 


கலைச்சொற்கள் 


Poison 
Poison gland 
Primitive features 
Prosthomere 


நஞ்சு 
நச்சுச் சுரப்பி 
முதிராப் பண்புகள் 
புரோஸ்த்தோமியர் , முதல் 

வாய் முன் கண்டம் 
போலித் தேள் 


Pseudoscorpion 


- 


R 


--- 


Reflex action 
Rani s horn organ 
Respiration 
Rostrum 


அனிச்சை செயல் 
செம்மரிக்கொம்பு உறுப்பு 
சுவாசம் 
ரோஸ்ட்ரம் 


S 


சாக்யூல் 
உமிழ்நீர்ச் சுரப்பி 
கடின தகடு 
ஸ்கூட்டம் 
தேள் 
விந்து கொள்பை 
உணர் உறுப்பு 


செர்ரூலா 


Saccule 
Salavary gland 
Sclerite 
Scutum 
Scorpion 
Seminal receptacle 
Sense organ 
Serrula 
Setae 
Silk gland 
Sexual dimorphism 
Silurian period 
Şimple eye 
Spatulate 
Species (taxonomy ) 
Sperm 
Spermatophore 


நுண்முட்கள் 
பட்டுச் சுரப்பி 
பால்வழி இருதோற்றம் 
சைலூரியன் காலம் 
எளிய கண் 
தட்டை நுனியுள்ள 
சிறப்பினம் ( வகைபாடு ) 
விந்தணு 
விந்தணுச்சிப்பம் , விந் 

தணுத் தொகுதி 
சிலந்தி 
நூற்குமமைப்பு 
சுவாசத் துளை 
ஸ்டர்னம் 
மீட்டி ஒலிப்படுத்தும் 

உறுப்பு 
உறிஞ்சி , ஒட்டுறுப்பு 


Spider 
Spinnerets 
Spiracle 
Sternum 
Stridulating organ 


Sucker 


- 


278 


ஆர்த்ரோபோடா - அராக்னிடா 


Suture 


இணைப்புக்கோடு 


T 


- 


Tarsus 
Txonomy 
Telson 
Tergal plate 
Testis 
Thorax 
Tibia 
Tick 
Tracheal tube 
Trochomter 


டார்சஸ் 
வகைபாட்டியல் 
டெல்சன் 
டெர்கத் தகடு 
விந்தகம் 
மார்பு 
டிபியா 
உண்ணி டிக்கு 
டிரக்கியக் குழாய் 
டிரோகாண்டர் 


U 


Uniramous appendage 
Uterus masculinus 


ஒற்றைக் கிளை இணையுறுப்பு 
ஆண் கருவரை 


V 


Vasdeferens 
Viviparous 


விந்து நாளம் 
குட்டி போடும் பழக்கம் 


W 


குளவி 


Wasp 
Whipscorpion 


சாட்டைத் தேள் 


Y 


Yolk 
Young animal 


யோக் 
இளரி 


7 


- 


Zygote 


கருமுட்டை 


زاء:1 


